தொல்காப்பியம் 


சொல்லதிகாரம் 
இளம்பூரணர் உரை 


கழகம் 


ம் 
ததசாலும் 


குழப்பல்கலைக் 


உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் 


உமிழ்நாடு 


தமிழ்ப் பல்கலைக்கழகம் 

தஞ்சாவூர் 


தொல்காப்பியம் * 


சொல்லதிகாரம் 


இளம்பூரணர் உரை 


பதிப்பாசிரியர் 
திரு . அடிகளாசிரியர் 
இணைப்பேராசிரியர் , ஓலைச்சுவடித் துறை 

தமிழ்ப் பல்கலைக்கழகம் 


தமிழ்ப் பல்கலைக்கழகம் 

தஞ்சாவூர் 


தமிழ்ப் பல்கலைக்கழக வெளியீடு : 101 


திருவள்ளுவர் ஆண்டு 2019 புரட்டாசி - செப்தம்பர் 1988 


நூல் 


: 


தொல்காப்பியம் - சொல்லதிகாரம் 
இளம்பூரணர் உரை 


ஆசிரியர் ( பதிப் ) 


திரு . அடிகளாசிரியர் 


பதிப்பு 


: 


முதற்பதிப்பு 


விலை 


உரூ . 45-00 


அச்சு 


: 


கே.பி.டி. இண்டஸ்ட்ரீஸ் 
அண்ணாமலை நகர் - 608 002 


பொருளடக்கம் 


பக்கம் 


5 


பதிப்பாசிரியர் உரை 
சுருக்க விளக்கம் 


11 


.. 


1 


1. கிளவியாக்கம் 


.. 


71 


2. வேற்றுமையியல் 


97 


3. வேற்றுமை மயங்கியல் 


4. விளி மரபு 


124 


5. பெயரியல் 


142 


... 


: 


6. வினையியல் 


169 


++ 


208 


7. இடைச் சொல்லியல் 


... 


8. உரிச்சொல்லியல் 


241 


9. எச்சவியல் 


285 


10. நூற்பா - சொல்லகராதி 


347 


11. உரைப்பொருள் அடைவு 


429 


12. உதாரண மேற்கோள் அகராதி 


..... 


447 


13. நூற்பா முதற்குறிப்பு அகராதி 


503 


*.. 


பதிப்பாசிரியர் உரை 


வகை 


தோற்றுவாய் 
உலகத்தில் வழங்கி வரும் எல்லா 

மொழிகளிலும் 
உள்ள ஒவ்வொரு சொல்லும் 

சொல்லும் குறிக்கோள் உடையதாகவே 
இயங்குகின்றது . இக்குறிக்கோளை அறிஞர் குறி என்றும் 
இலக்கண மென்றும் கூறுவர் . தமிழ் மொழியை நன்கு 
ஆராய்ந்து அறிஞர் பலர் அதற்கு இலக்கணம் எழுதியுள்ளனர் . 


இலக்கணங்களில் தொல்காப்பியம் 


தமிழிலக்கணம் பலரால் எழுதப்பட்டிருப்பினும் அவற்றுள் 
தொல்காப்பியமே சிறந்த இலக்கண நூலாக உள்ளது . இலக் 
கண விளக்க நூலார் " இலக்கணமாவது தொல்காப்பியம் 
ஒன்றுமே ; செய்யுளாவது திருவள்ளுவர் ஒன்றுமே என்று 
கூறுவதைக் கருதினால் தொல்காப்பியம் ஒப்பு 

உயர்வற்ற 
லக்கண நூலென்பது விளங்கும் . 


கற்பனை வகையால் இலக்கணச் செய்திகளைப் படைத்துக் 
கொள்ளாமல் தமிழுலகத்தில் வழங்கி வரும் . இருவகை 
வழக்கங்களையும் ஆராய்ந்து மெய்ம்மை தோன்ற இலக்கணச் 
செய்திகளைக் கூறுதலால் தொல்காப்பியத்திற்கு மெய்ந்நூல் 
என்றொரு பெயர் வழங்குகின்றது . இப்பெயராட்சியை மயிலை 
நாதர் “ ஒருபாற் கிளவி யெனைப்பாற் கண்ணும் , வருவகை 
தானே வழக்கெனப் படுமே என்றார் மெய்ந்நூலார் தொல்காப் 
பியனார் என்று கூறுங் கூற்றால் அறியலாம் . இலக்கண நூல் 
வகைகளில் தொல்காப்பியம் பெருநூல் என்னும் 

வகையைச் 
சாரும் . சூத்திரம் , ஓத்து , படலம் மூன்றுறுப்படக்கிய தன்மைத் 
தாய்வருதலின் பெருநூல் என்று பேசப்படுவதாயிற்று . என்பர் 
இளம்பூரணர் ( தொல் . செய் . 765) . இத்தொல்காப்பியம் 
எழுத்து , சொல் , பொருள் என மூன்றுபகுப்பினை உடையது . 


6 


1 


சொல்லதிகாரம் 

இளம்பூரணர் தொல்காப்பியப் பாயிர உரையுள் " எழுத்தும் 
சொல்லும் பொருளுமென வைத்துப் பின்னும் மயங்கா மரபின் 
எழுத்துமுறை காட்டி ( பாயிரம் ) என்றது பிற நூல் போலச் 
சொல்லுள் எழுத்தினை மயக்கிக் கூறாது வேறு சேரக் கூறி 
னான் என்றதென்பது எனக் கூறுதலின் , தொல்காப்பியச் 
சொல்லதிகராம் சொல்லுள் எழுத்தினை மயக்கிக் கூறாது , 
சொல்லிலக்கணமே கூறவந்ததென்க . சிலர் இவ்வாறு கூறு 
வைதை நோக்கினால் எழுத்திலக்கணத்தையும் 

சொல்லிலக் 
கணத்தையும் மயக்கிக் கூறிய வேறு இலக்கண நூலும் உண்டு 
போலும் . 
சொல்லதிகார உரைகள் 

தொல் - சொல்லதிகாரத்திற்கு இளம்பூரணர் , சேனாவரை 
யர் , கல்லாடர் , தெய்வச்சிலையார் , நச்சினார்க்கினியர் என்ப 
வர் எழுதியுள்ள உரைகள் இப்பொழுது நமக்குக் கிடைத்திருக் 
கின்றன . இவற்றுள் இளம்பூரணர் உரையே தொன்மை 
வாய்ந்த சிறந்த உரையாகும் . 
இளம்பூரணர் உரைச் சிறப்பு 

நன்னூல் உரையாசிரியராகிய மயிலைநாதர் தம் உரையுள் 
ளம்பூரணர் உரைப்பகுதியை அப்படியே எடுத்தமைத்துக் 
கொண்டுள்ளார் . அவர் “ இஃது ஒல்காப் புலமைத் தொல்காப் 
பியத்துள் உளங்கூர் கேள்வி இளம்பூரணரெனும் ஏதமின் மாத 
வர் ஓதிய உரை " , ( நன் .359 ) என்று சிறப்பித்துக் கூறியுள்ளார் . 
மேலும் அவர் இளம்பூரணருக்கு ஆசிரியர் என்னும் பெயரைத் 
தந்து இளம்பூரண ஆசிரியர் , என்று சிறப்பித்துக் கூறுகிறார் . 
சொல்லதிகார உரை முடிவில் சால்லதிகாரம் உண்மைப் 
பொருளும் உதாரணமும் முடிந்தன என்று எழுதப்பட்டுள் 
ளதை எண்ணினால் இளம்பூரணரின் சொல்லதிகார உரை 
உண்மைப் பொருளை உணர்த்த வந்த உரையாகும் என்பது 
தெரிகின்றது . 
அச்சிட்டது 

தமிழ்ப் பேரறிஞர் உயர் திரு கா . நமச்சிவாய முதலியா 
ரவர்கள் தொல் - பொருள் - அகத்திணையியல் புறத்திணையியல் 


7 


இளம்பூரணத்தை 1920 - இல் அச்சிட்டனர் . பின்னர் அவர்களே 
தொல் - சொல் இளம் பூர்ணத்தையும் முதன் முதலாக 1924- இல் 
அச்சிட்டனர் . 

அவர்க்குப் பின் சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தினர் 
1963 - இல் மேற்கண்ட சொல்லதிகாரத்தை அச்சிட்டனர் . 


P. 


என் வேண்டுகோள் 


யான் தஞ்சாவூர் கரந்தைப் புலவர் கல்லூரியில் தமிழ்ப் 
பேராசிரியராக இருந்த பொழுது தமிழிலக்கண நூல்களை 
ஆழ்ந்து படித்து வந்தேன் . அப்பொழுது அந்நூல்கள் பலவற் 
றில் பல பிழைகள் இருக்கக் கண்டேன் . அப்பிழைகளிற் சில 
வற்றை 

எடுத்துக்காட்டி இலக்கண நூல்களில் காணப்படும் 
பிழைகள் என்று தலைப்பிட்டுத் தமிழ்ப் பொழில் என்னும் 
பத்திரிகையில் வேண்டுகோள் கட்டுரையொன்று எழுதினேன் . 


அக்கட்டுரையில் தமிழ்க்குக் கருவி நூல்களாகிய இலக்கண 
நூல்களே பிழையாக அச்சிடப்பெற்று வழங்கப்பெறுவதாயின் 
அது தமிழ்மொழிக்கு ஆக்கந்தராதென்றும் , விரைவில் நாட்டி 
லுள்ள இலக்கண ஓலைச்சுவடிகளைத் தேடிப் பிடித்து அவற்று 
டன் அச்சுப்பிரதிகளை வைத்து ஒப்பாய்வு செய்து இலக்கண 
நூல்களை அச்சிட்டுக்கொள்ள வேண்டுமென்றும் , இந்த ஆய்வு 
வேலையில் தமிழ்ப் பேரறிஞரெல்லோரும் முழு மூச்சாக 
இறங்கிப் பணிபுரிய வேண்டுமென்றும் வேண்டுகோள் விட்டிருந் 
தேன் . இக்கட்டுரைப் பிரதிகள் பலவற்றைத் தமிழறிஞர் 
பலர்க்கு அனுப்பியிருந்தேன் . தமிழறிஞர் எவரும் என் வேண்டு 
கோளைச் சிறிதளவும் கருதவில்லை . 


தமிழ்ப் பல்கலைக்கழகத் தொண்டு 

தமிழ் மக்கள் செய்த தவப்பயனால் தஞ்சாவூரில் தமிழ்ப் 
பல்கலைக்கழகம் தோன்றிற்று . பல்கலைக்கழகத்தார் தொல் 
காப்பிய இளம்பூரணர் உரையை ஒப்பாய்வு செய்து நல்ல 
முறையில் புதிப்பிக்க வேண்டுமென்று கருதினர் . அப்பணியை 
அவர்கள் அடியேனுக்கு அளித்தார்கள் . எனக்கு இப்பணி செய் 
வதில் அளவற்ற ஆர்வம் 
அளவர் 

இருந்தது . முதன் முதல் தொல் 


8 


செய்யுளியல் இளம்பூரணர் உரையை ஆராய்ந்து கொடுத்தேன் . 
அதனை 1985- இல் அச்சிட்டு வெளியிட்டனர் . 


சொல்ல திகார ஆய்வு 

செய்யுளியல் ஆராய்விற்குப் பின் தொல் - சொல்லதிகார 
ளம்பூரணர் உரையை ஆராயத் தொடங்கினேன் . திருப் 
பாதிரிப்புலியூர் தவத்திரு - ஞானியார் மடத்து ஓலைப் பிரதி 
ஒன்றினையும் , திருவாவடுதுறை ஆதீனத்து ஓலைப்பிரதி 
ஒன்றினையும் இதுவரை அச்சுக்கு வந்த அச்சுப் பிரதிகளை 
யும் முதற் கருவியாக வைத்துக் கொண்டேன் . அவற்றுடன் 
ஏனைய தமிழிலக்கண இலக்கியங்களையும் அவற்றின் உரை 
களையும் துணைக் கருவியாக அமைத்துக் கொண்டேன் . 
வரியாக நன்கு படித்துப் பார்த்து ஆராய்ந்தேன் . 


என் ஆராய்வால் 

யான் செய்த ஆராய்வால் பல பிழைகள் திருந்தின . 
நூற்பாக்களுக்கும் உரைக்கும் நல்ல பாடங்கள் கிடைத்தன 
வேண்டும் குறிப்புகளை எழுதிச் சேர்த்தேன் . 

உரையைப் 
படித்துக் கொண்டு வரும்பொழுது உரையிலும் இடைச் செரு 
கல் இருப்பதாக உணர்ந்தேன் . பெயரியலில் பல நூற்பாக்கட் 
கும் வினையியலில் சில நூற்பாக்கட்கும் எழுதப்பட்டிருந்த 
இளம்பூரணர் உரை 

உரை எக்காரணத்தினாலோ சிதைந்து போக 
சிதைந்த இடங்களில் சேனாவரையர் , உரையை வைத்து 
யாரோ நிறைவு செய்துள்ளனர் என்னுஞ்செய்தி புலனாயிற்று . 
சிதைவு நூல் 
தொல்காப்பியத்தில் ஆங்காங்கே பல 

நூற்பாக்கள் 
சிதைந்து போயின என்று யான் எண்ணுவதுண்டு. 
ளியலில் ஒவ்வொரு உறுப்புக்கும் முடிவு கூறும் இறுதி நூற்பா 
இருந்திருக்க வேண்டும் . இப்பொழுது அந்நூற்பாக்கள் சிலவே 
கிடைக்கின்றன . பல நூற்பாக்கள் சிதைந்து விட்டன . அகவற் 
பாவிற்கும் வஞ்சிப்பாவிற்கும் சிறப்பிலக்கணம் கூறும் நூற்பா 
சிதைந்து போய்விட்டது . இளம்பூரணர் பிற்காலத்தில் உள்ள 
யாப்பிலக்கண நூல்களில் காணப்படும் செய்திகளை எடுத்துக் 


செய்யு 


9 


கொண்டு அவ்விடங்களை நறைவு செய்துள்ளார் . அதுபோல் 
இளம்பூரணர் உரையும் சிதைந்து நிறைவு செய்யப்பட்டிருக் 


கிறது . 


என் 


வேண்டுகோள் 


1 


தொல்காப்பியம் தமிழ் மொழியைக் கற்பதற்கு வேண்டும் 
சிறந்த கருவி நூலாகும் . அதன் பொருளதிகாரப் பகுதி தமிழ் 
மக்களின் பழங்கால வாழ்க்கை வரலாறுகளையெல்லாம் 
அறிந்து கொள்வதற்கு வழிகாட்டியாக உள்ளது . தமிழ்ப் 
பல்கலைக்கழகம் தொல்காப்பியத்தின் சிறப்பினை உணர்ந்து 
அதனுடைய எல்லாப்பகுதிகளையும் எல்லோருடைய உரை 
களையும் நன்கு ஆராய்ந்து வெளியிட வேண்டும் என்பது என் 
வேண்டுகோளாகும் . 


இப்பொழுது சொல்லதிகார இளம்பூரணர் உரை அச்சாகி 
வெளிவரத் தொடங்கியுள்ளது . இதன் பின் பொருளதிகாரத் 
துள் செய்யுளியல் நீங்கலான எட்டியல்களின் இளம்பூரணருரை 
யும் அச்சாக வேண்டும் . இத்தொண்டுகட்கெல்லாம் அடியான 
தஞ்சாவூர் தமிழ்ப் பல்கலைக்கழகம் 

சிறப்புடன் 
வாழ்க என்று இறைவன் திருவருளை நினைந்து வாழ்த்து 
கிறேன் . 


தக்க 


ங்ஙனம் 


குகை - யூர் 


1-8-1987 . 


திரு . அடிகளாசிரியர் 


சுருக்க விளக்கம் 


அக . 


அகநானூறு 


அக நா 
அகம் . 


இ.உ.சு.வே 
இ , பூ.சு.வே . 


இளம்பூரணர் உரை 
சுவடி வேறுபாடு 


டை . 


டையியல் 


இல . கொத் . 
இல , கொத் , பாயி . 


இலக்கணக் கொத்து 
இலக்கணக் கொதது பாயிரம் 


- 


இள . 


இளம் . 


இளம்பூரணா 


றை . கள 


றையனார் களவியல் 


உ.ம் 


உதாரணம் 


உரிச்சொல்லியல 


எச்ச .. 


எச்சவியல் 


எழு . 
எழுத் . 


ன் 


எழுத்ததிகாரம் 
என் நுதலிற்றோ எனின 
ஐங்குறு நூறு 


ஐங்குறு . 
கலி . 
கலித் . 


} 


கலித்தொகை 


களவழி . 


களவழி நாற்பது 


கழ . 
கழ.ப. 


கழகப் பதிப்பு 


கா.ந. 


கா.நமச்சிவாய முதலியார் 


காரி . 


யாப்பருங்கலக் காரிகை 


121 


- கிளவியாக்கம் 


கிள . 
கிளவி . 
குற்றி . 


குறள் . 


குற்றியலுகரப் புணரியல் 
திருக்குறள் 
குறிஞ்சிப் பாட்டு 
குறுந்தொகை 


குறிஞ் . 


- 


குறு . 
குறுந் . 
சிந்தா 
சிந்தா . செய் 
சி.போ.சூ 2.அதி .2 


சிந்தாமணி 
சிந்தாமணிச் செய்யுள 
சிவஞானபோதம் சூத்திரம் 2 

அதிகரணம் 2 
சிலப்பதிகாரம் 


சிலப் , 


- 


சிலப் . மங் . 


சிறுபஞ் . 


சிலப்பதிகாரம் மங்கலவாழ்த்துக் 

காதை . 
சிறுபஞ்ச மூலம் 
சுவடி வேறுபாடு 
செய்யுளியல் 


சு.வே. 


செய் . 


சேனா , 


சேனாவரையர் 


சேனா.பா. 


- 


சேனாவரையர் பாடம் 


சொல் . 


சொல் . இடை . 


சொல்லதிகாரம் 
சொல்லதிகாரம் இடையியல் 
சொல்லதிகாரம் வேற்றுமை 

மயங்கியல் 


சொல் . வே . மய . 


திருக்கோவையார் 


திவாகரம் நிகண்டு 


திருக்கோ . 
திவா . 
தெய் . 
தெய் . உரை 
தொல் . 


தெய்வசசிலையார் உரை 
தொல்காப்பியம் 
தொல்காப்பிய அகத்திணையியல் 


தொல் , அக . 


- 


13 


தொல் . இடை , 
தொல . எழு . உயிர் . 


- 


தொல் . சொல 
தொல் . புள்ளி மயங . 
தொல , பொருள் , 
தொல் . சொல பெய . 


தொல்காப்பிய இடையியல் 
தொல்காப்பிய எழுத்ததிகாரம் 
உயிர் மயங்கியல் 
தொல்காப்பியச் சொல்லதிகாரம் 
தால்காப்பியப் புள்ளி மயங்கியல் 
தொல்காப்பியப் பொருளதிகாரம் 
தொல்காப்பியச் சொல்லதிகாரப் 

பெயரியல் 
தொல்காப்பியச் சொல்லதிகார 

வினையியல் 


தொல் . சொல் , வினை 


தொல் , சொல் , வேற் 


தொல்காப்பியச் 

சொல்லதிகார 
வேற்றுமையியல் 
நச்சினார்க்கினியர் 


நச் , 


நம்பி . அக , 


நற் . 
நன் . 


நம்பி அகப்பொருள் 
நற்றிணை 
நன்னூல் 


நாலடி . 


நாலடியார் 


நூற் . 


நூற்பா 
நூற்பா வேறுபாடு 


நூ . வேறுபாடு 


நூன் . 


நூன் மரபு 


நெடு 
நெடுநல் 
நேமி . உரை . 


நெடுநல்வாடை 
நேமிநாதம் உரை 
- நேமிநாதச் சொல்லதிகாரம் 


நேமி , சொல் . 


பக் . 


பக்கம் 


பதிப்பு , பதிகம் 


பதிற் . 
பதிறறு . 
பாம் . 


பதிற்றுப்பத்து 


பாம 


14 


பாயி . 


பாயிரம் 


பால . 


- 


பால காண்டம் 


பா.வே. 


பிங்க .. 


பாட வேறுபாடு 
பிங்கல நிகண்டு 
பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் 


பின் , நாரா 


புணரி . 


புணரியல் 


- 


புறநா . 
பெய . 


புறநானூறு 
பெயரியல் 


மது . காஞ். 
மதுரைக் . 


மதுரைக் காஞ்சி 
மயிலைநாதர் 
உரை 


மயிலை. 


மரபி . 


மரபியல் 


மலைபடு . 


முத்தொள். 


மலைபடுகடாம் 
முத்தொள்ளாயிரம் 


மெய்ப் . 
மெய்ப்பா , 


யா.க. 


- 


மெய்ப்பாட்டியல் 
யாப்பருங்கலம் 
யாப்பருங்கல விருத்தி 
யாப்பருங்கல விருத்தி கழகப்பதிப்பு 


யா.க.வி , 


யா ,க.வி.கழ . 


வ.று. 


வரலாறு 


விளி . 


விளிமரபு 


வினை . 


வினையியல் 


வீர சோ . 


வீரசோழியம் 


வேற் . 
வேற்றுமை 


வேற்றுமையியல் 


தொல்காப்பியம் 


சொல்லதிகாரம் 


இளம்பூரணர் உரை 


கிளவியாக்கம் 


1 .. 


உயர்திணை யென்மனார் மக்கட் சுட்டே 
அஃறிணை யென்மனார் அவரல பிறவே 
ஆயிரு திணையின் இசைக்குமன் சொல்லே . 


- 


என்பது சூத்திரம் 


இவ்வதிகாரம் , சொல்லிலக்கணம் உணர்த்தினமை காரணத் 
தாற் சொல்லதிகாரம் என்னும் பெயர்த்து . 


சொல் என்பது , எழுத்தொடு புணர்ந்து பொருள் அறிவுறுக் 
கும் ஓசையை 2 , 


அதிகாரம் என்பது முறைமை . 
மற்று , அச்சொல் எனைத்து வகையான் உணர்த்தினானோ 
வெனின் , எட்டுவகைப்பட்ட இலக்கணத்தான் உணர்த்தினான் 
என்க . 


அவையான : - இரண்டு திணை வகுத்து , அத்திணைக்கண் 
ஐந்து பால் வகுத்து , எழுவகை வழு வகுத்து , எட்டு வேற்றுமை 
வகுத்து , ஆறு ஒட்டு 3 வகுத்து , மூன்று இடம் வகுத்து , மூன்று 
காலம் வகுத்து , இரண்டு இடத்தான் ஆராய்தல் . 


நூற்பா பாட வேறுபடு : 

1 இசைக்குமன ( சேனாவரையர் ) 
இளம்பூரணர் உரைச் சுகூடி வேறுபாடு : 2 ஓசை 

3 அறுவகை ஒட்டு 


2 


தொல்காப்பியம் 


இரண்டு திணையென்பன : - உயர்திணையும் அஃறிணையும் . 


ஒருவன் , ஒருத்தி , பலர் , 


ஒன்று 


ஐந்து பாலென்பன2 : 
பலவும் என இவை . 


எழுவகை வழு வென்பன : - திணை வழு , பால் வழு , இ 
வழு , கால வழு , செப்பு வழு , 

வழு , மரபு வழு என 


வினா 


4 


(அவை 


பெயர் , ஐ , 


இன் , 


2 


எட்டு வேற்றுமையாவன : 
அது , கண் , விளி என இவை 


அறு வகை ஒட்டாவன : - வேற்றுமைத் - தொகை ,, உவமா 
தொகை, 

வினையின் றொகை , பண்பின் றொகை , உம்மைத் 
தொகை , அன்மொழித் தொகை என இவை . 


மூன்று இடமாவன : - தன்மை , முன்னிலை , படர்க்கை என 7 


வை 


மூன்று காலமாவன : 
காலம் என இவை . 


இறந்த காலம் , நிகழ்காலம் , எதிர் 


8 


இரண்டு 


டமாவன : 


வழக்கிடம் , 


செய்யுளிடமென 


வை . 


இனி இவ்வதிகாரத்து முதற்கணோத்து என்ன பெயர்த்தே 
வெனின் , 


கிளவிகள் பொருண் மேலாமாறு உணர்த்தினமையின் கிளவி 
யாக்கம் என்னும் பெயர்த்து . என்னை ? ஒருவன் மேலாமாறிது 


இ.உ.சு. 

வே : 


1 திணையாவன 
2 பாலாவன 
3 

வழுவாவன 
4 என்பன 
5 என்பன 


6 என்பன 
7 

என்பன 
என்பன 
9 என்பன 


கிளவியாக்கம் 


நூற்பா - 1 


ஒருத்தி மேலாமாறிது , பலர் மேலாமாறிது , ஒன்றன் மேலா 
மாறிது . பலவற்றின் மேலாமாறிது , வழுவாமாறிது , வழுவமைதி 
யாமாறிது எனப் பொருள் கண்மேல் ஆமாறு உணர்த்தினமை 
யின் அப்பெயர்த்தாயிற்று . 


இவ்வோத்தின் தலைக்கட் கிடந்த சூத்திரம் 


என்னுதலிற்றோ வெனின் , சொல்லும் பொருளும் வரையறுத் 
துணர்த்துதல் நுதலிற்று . 


“ உயர்திணை யென்மனார் மக்கட் சுட்டு 


என்பது உயர்திணையென்று சொல்லுவர் ஆசிரியர் மக்களென்று 
சுட்டப்படும் பொருளை என்றவாறு . அஃறிணை யென்மனார் 
அவர் அல பிறவே என்பது , அஃறிணை யென்று சொல்வர் 
ஆசிரியர் மக்களல்லாத பிறபொருளை என்றவாறு . ” 


ஆயிரு திணையின் இசைக்கும் மன் சொல்லே ” என்பது 
அவ்விரு திணையையும் இசைக்கும் சொல் என்றவாறு . 

எனவே , உயர்திணைச் சொல்லும் உயர்திணைப் பொரு 
ளும் , அஃறிணைச் சொல்லும் அஃறிணைப் பொருளும் 
சொல்லும் பொருளும் அடங்கின. 


எனச் 


உலகத்தின் , மக்கள் என்ற பொருளை உயர்திணை யென் 
றது , கூறுபாடின்மையின் 


அஃறிணை கூறுபாடுடைமையின் ‘ அஃறிணை என்மனார் 
அவர் அல என்னாது , பிற என்றான் ; அவை உயிருடையன 
வும் உயிரில்லனவு மென இரண்டு கூற்ற என்பதற்கு . அவற்றது 
கூறுபாடெல்லாம் அறிந்து கொள்க . 


மற்று , உயர் என்னுஞ் சொல் முன்னர்த் திணை என்னுஞ் 
சொல் வந்து இயைந்தவாறியாதோவெனின் ? ஒரு சொன் முன் 


இ.பூ.உ.வே : 1 இப் பெயர்த் 

2 பிற 
3 கூற்றன 


4 


தொல்காப்பியம் 


ஒரு சொல் வருங்கால் , தொகைநிலை வகையான் வருதலும் , 
எண்ணுநிலை வகையான் வருதலும் , 

பயனிலை 

வகையான் 
வருதலுமென மூன்று வகையான் அடங்கும் . 


அவற்றுள் தொகைநிலை வகையான் வந்தது 

யானைக் 
கோடு என்பது . எண்ணுநிலை வகையான் வந்தது நிலனும் 
நீரும் என்பது . பயனிலை வகையான் வந்தது சாத்தன் உ ண் 
டான் என்பது . 


அவற்றுள் இஃது உயர்திணையென இறந்த காலந்தொக்க 
வினைத்தொகை . 

இனி , என்மனார் என்பது , என்ப என்னும் முற்றுச் சொல் 
லைக் , குறைக்கும் வழிக் குறைத்தல் ( எச்ச -7 ) என்பதனாற் 
பகரங் குறைத்து , விரிக்கும் வழி விரித்தல் ( எச்ச . 7 ) என்பத 
னால் மன்னும் ஆரும் என்பன இரண்டிடைச் சொற் பெய்து 
விரித்தார் . 


என்மனார் ஆசிரியர் என்று முடியற்பாற்று . 


‘ முற்றுச் சொல் எச்சப்பெயர் கொண்டு முடியும் . ( இறை - கள -1 
என்பவாகலின் இது செய்யுள் நோக்கித் தொகுத்துக் கூறினான் 
என்பது . 


இனி , ‘ மக்கட் சுட்டே என்பது , மக்களென்று வரைந்து 
சுட்டுதற்குக் காரணமாகிய தன்மை என்னும் ஒருவன் . இனி , 
‘ மக்கள் எனினும் சுட்டு எனினும் அவரையே சொல்லியவாறு 
என்ப ஒருதிறத்தார் . சுட்டென்பது கருத்து ; அக்கருதற் 
பாடுடைமையிற் சுட்டெனவும் படும் மக்களென்பது . 


இனிச் ‘ சுட்டே என்புழி ஏகாரம் ஈற்றிசை ஏகாரம் . 


‘ அஃறிணை என்பது , அல் திணை என்றவாறு . அல்லதும் 
அதுவே , திணையும் அதுவே . மேற் சொல்லப்பட்ட உயர்திணை 
அல்லாத திணை அஃறிணையெனக் கொள்க . ஈண்டும் என் 
மனார் என்பதற்கு மேல் சொல்லியவாறே சொல்லுக . 


இ.பூ .உ , வே : ! 


விரித்தான் 


கிளவியாக்கம் 


நூற்பா -1 


5 


என் 


இனி , அவர் என்னுஞ் சொல்லின் - முன்னர் , அல்ல 
னுஞ் சொல் வந்து இயைந்தவா றியாதோ, வெனின் , அவரி 
னல்ல என்பான் அவரல்ல என்றான் , ஐந்தாம் வேற்றுமைப் 
பொருள் என்பது , 


இனி , அல்ல பிற என்பது , 
உம்மைத்தொகை என்றலும் ஒன்று . 


அல்லவும் பிறவும் 


யல்லன 


இனி , அவ் வுயர்திணை 

வெல்லாம் அவ்வுயர் 
திணை போல ஓரினத்த அல்ல ; தத்தம் வகையான் வேறுபட் 
டன உயிருடையனவும் உயிரில்லனவு மென்பது . ஏகாரம் ஈற் 
றசை ஏகாரம் . 


என 


ஆயிரு திணையின் இசைக்கும் , என்புழி , ஆயிரு திணை 
யினையும் , 

ஐகார வேற்றுமை விரித்துரைக்க . இன் 
சாரியை , இசைக்கும் என்பது செய்யும் என்னும் பெயரெச்சம் . 
மன் என்பது இடைச் சொல் , ஏகாரம் ஈற்றசை ஏகாரம் . 


நூற்பாக் குறிப்பு : மக்கட்சுட்டு 

யாப்பருங்கல விருத்தியாசிரியர் ( கழகம் - பக் -573 ) “ இன் 
னும் அவ்விதப்பால் உயர்திணையும் அஃறிணையும் ஆமாறு 
உரைத்தும் என்று கூறி , ‘ உயர்திணை என்மனார் என்ற இத் 
தொல்காப்பிய நூற்பாவினையும் பெயர் தெரியாத வேறு 
இலக்கண நூற்பாக்களையும் எடுத்துக்காட்டுகிறார் . அந்நூற் 
பாக்களில் ஒன்று 


மக்கட் சுட்டே உயர்திணை யாகும் 


என்பது . தொல்காப்பியர் குறிப்பிட்ட ‘ மக்கட்சுட்டு என்னும் 
சொல் இந்நூற்பாவில் வந்துள்ளது . 


1 


இ.பூ. உ . வே 1 ஆயிருதிணையையும் 


6 


தொல்காப்பியம் 


தேவரும் நரகரும் உயர்திணை 
தொல்காப்பியர் “ தெய்வஞ் சுட்டிய பெயர் நிலைக் கிளவி ” 
(கிளவி -4 ) என்று கூறி அதனை உயர்திணை மருங்கின் பால் 
பிரிந்திசைக்கும் என்றனர் . அவர் நரகரை உயர்திணை என்று 
யாண்டும் குறிப்பிடவில்லை . 


( கழ - 1-573 ) எடுத்துக் 


ஆனால் , யா - க- விருத்தியாசிரியர் 
காட்டும் 


தேவரும் நரகரும் மேவவும் பெறுமே 


“ மேவிய யிம்மூன் றன்றி யொழிந்தவை 
யாவகைப் பொருளும் அஃறிணை யாகும் 


என்னும் நூற்பாக்கள் தேவரும் நரகரும் உயர்திணை யாவ 
ரென்றும் இம்மூவகைய ரன்றி ஒழிந்த எல்லாப் பொருளும் 
அஃறிணை யாகுமென்றும் கூறுகின்றன . 


பிற்கால நூல்களெல்லாம் இவ்வாறே கூறுகின்றன . 


அவை வருமாறு : 


“ மக்க ணரகரே வானோ ரெனும் பொருள்கள் 
தொக்க உயர்திணையாந் தூமொழியாய் மிக்க 
உயிருள்ளனவும் உயிரில் லனவும் 
செயிருள அஃறிணையாஞ் சென்று 

( நேமி - சொல் -2 ) 


மக்கள் தேவர் நரகர் உயர்திணை 
மற்றுயி ருள்ளவும் இல்லவும் அஃறிணை 

( நன் - 261 ) 


மக்கள் 


தொல்காப்பியர் “ மக்கள் தாமே ஆறறி வுயிரே ” ( ம்ர -33 ) 
என்று மக்களைப் பிறவுயிர்களிலிருந்து பிரித்துக் கூறுவர் . 
ஆனால் நன்னூலார் பிறவுயிர்களுடன் கூட்டி , 


கிளவியாக்கம் 


நூற்பா -1 


7 


1 


“ வானவர் மக்கள் நரகர் விலங்குபுள் 
ஆதிசெவி அறிவோ டையறி வுயிரே ” ( நன் -448 ) 


1 


என்பர் . 


உயர்திணை அஃறிணை என்னும் சொல் 


இலக்கண நூல்களில் உயர்திணை அஃறிணை என்னும் 
சொல் மிகுதியாகப் பயின்று வந்துள்ளன . ஆனால் இலக்கியங் 
களில் அவ்வாறு வரவில்லை . உயர்திணை என்னுஞ் சொல் 
குறுந்தொகையிலும் ( 224-5 ) பட்டினப்பாலையிலும் ( 263 ) வந்துள் 
ளது . அஃறிணை என்னும் சொல் வந்திருப்பதாகத் தெரிய 
வில்லை . 


என்மனார் போல் மொழிமனார் 


‘ என்மனார் என்னுஞ் சொல் இடர்ப்பட்டுழிச் சிறுபான்மை 
வாராது 

நூலுள்ளும் சான்றோர் செய்யுளுள்ளும் பயின்று 
வரும் என்பர் சேனாவரையர் ( கிள -1 ) 


இச்சொல் வடிவத்தில் ‘ மொழிமனார் என்னும் சொல்லும் 
உண்டு . அதனை , 


“ மற்றென் கிளவி வினைமாற் றசை நிலை 
அப்பா லிரண்டென மொழிமனார் புலவர் , 

( சொல் -இடை 14 ) 


என்று தொல்காப்பியரும் , 


" தனியசை யென்றா இணையசை யென்றா 

இரண்டென மொழிமனா ரியல்புணர்ந் தோரே 
என்று காக்கைபாடினியாரும் ( யா - க - வி - கழ -48 ) கூறியுள்ளார் . 


உரைக்குறிப்பு 


" சொல்லதிகாரம் 


சொல்லிலக்கணம் உணர்த்தினமை காரணத்தால் 
சொல்லதிகாரம் என்னும் பெயர்த்து ( இளம் ) 


8 


தொல்காப்பியம் 


2 . 


சொல்லிலக்கணம் உணர்த்திற்றாதலாற் சொல்லதிகாரம் 
என்னும் பெயர்த்து 

( மயிலை - 257- நன் ) 


3 . 


சொல்லினது இலக்கணம் உணர்த்தினமையால் சொல்லதி 
காரம் என்னும் பெயர்த்து . ( நேமி - சொல் - 1 - உரை ) 


4 . 


நன்னூல் எழுத்தியல் முதல் நூற்பாவில் சங்கரநமச் 
சிவாயர் இயம்புவன் எழுத்தே என்றதற்குச் சொல்லுவன் 
எழுத்திலக்கணத்தை என்று உரை கூறி , எழுத்தென்றது 
ஆகு பெயர் என்றும் , சொல்ல திகார முதல் நூற்பாவில் 
அறைகுவன் சொல்லே என்றதற்குச் சொல்லுவன் சொல் 
லிலக்கணத்தை என்று உரை கூறிச் சொல் என்றது ஆகு 
பெயர் என்றும் விளக்கம் எழுதினர் . 


5 


இலக்கண விளக்கமும் சொல்லதிகாரம் 

என்பதனைச் 
சொல்லை உணர்த்திய அதிகாரம் என விரிக்க ; சொல் 
என்றது அதன் இலக்கணம் என்றும் கூறும் . 


1 . 


ஆனால் , சேனாவரையர் முதலியோர் வேறுவகையாகப் 
பொருள் கூறுவர் , 
சேனாவரையர் நிறுத்தமுறையானே சொல்லுணர்த்திய 
எடுத்துக் கொண்டார் ; அதனால் , இவ்வதிகாரம் சொல் 
லதிகாரம் என்னும் பெயர்த்து என்பர் . 


2 . 


நச்சினார்க்கினியர் சொல் உணர்த்துகின்றார் 
சொல்லதிகாரம் என்னும் பெயர்த்து என்பர் . 


ஆதலின் , 


3. தெய்வச்சிலையார் சொற்களைப் 

பாகுபடுத்துதலால் 
சொல்லதிகாரம் என்னும் பெயர்த்து என்பர் . 


4 .. கல்லாடனார் 

சொல்லுணர்த்தினமை காரணத்தால் 
சொல்லதிகாரம் எனப் பெயர் பெற்றதென்பர் . 
மேற்குறிப்பிட்ட இரு பகுதியாருள் இளம்பூரணர் முதலியோர் 
சொல்லதிகாரம் என்பதற்குக் கூறும் பொருள் தெளிவாக 


உள்ளது . 


கிளவியாக்கம் 


நூற்பா -1 


9 


சொல்லிலக்கணப் பாகுபாடு 


வகை 


1. இளம்பூரணர் " மற்று அச்சொல் எனைத்து 
யான் உணர்த்தினானோவெனில் ” என்று வினாவிக் கொண்டு 
எட்டு வகைப்பட்ட இலக்கணத்தான் உணர்த்தினான் 
கூறி அவற்றைத் திணை முதலான எட்டாக எழுதிக் காட்டு 
வர் . 


என்று 


பாகு 


இவர் கூறும் எட்டுவகைப்பட்ட சொல்லிலக்கணப் 
பாட்டினை நேமிநாதமும் வீரசோழிய உரையும் கூறுகின்றன .. 


2. " ஏற்ற திணையிரண்டும் பாலைந்தும் ஏழ்வழுவும் 

வேற்றுமை யெட்டும் தொகையாறும் - மாற்றறிய 
மூன்றிடமுங் காலங்கண் மூன்றும் இரண்டிடத்தால் 
தோன்ற வுரைப்பதாஞ் சொல் ( நேமி - சொல் -1 ) 


3 , வீரசோழியம் கிரியாபதப் படலத்தின் ஈற்றில் இவற் 
றால் சொல் ஆராயப்படும் என்ற தலைப்பில் , 


" வேற்றுமை யெட்டுந் திணையிரண்டும் பாலைந்தும் 
மாற்றுதற் கொத்த வழுவேழும் ஆறொட்டும் 
ஏற்றமுக் கால மிடமூன் றிரண்டிடத்தால் 
தோற்ற வுரைப்பதாஞ் சொல் 


சொல் ஆராய்ந்தார் 


இவ்வண்ணம் எட்டு வகைப்படுத்துச் 
தொல்காப்பியனார் என்று கூறும் . 


இவ்வெண்பாவில் “ ஆறொட்டும் என்று வருதல் போல 
ஒட்டு வகுத்து ” என்ற பாடம் இளம்பூரணச் சுவடியிற் கரணப் 
படுகின்றது . அறுவகை ஒட்டும் என்பது அச்சுப்புத்தகப் 
மாகும் . 


UITL 


இதுவும் 


வீரசோழியத்தில் மேற்காட்டிய பாட்டின் பின் 
அது என்ற தலைப்பில் , 


10 


தொல்காப்பியம் 


திணைபால் மரபு வினாச்செப் . பிடஞ்சொல் 
இணையா வழுத்தொகையோ டெச்ச - மணையாக் 
கவிநயமார் வேற்றுமையுங் காலமயக் குங்கொண் 
டவிநயனா ராராய்ந்தார் சொல் . 


எனப் பதின்மூன்றால் ஆய்ந்தார் அவிநயனார் . 


இவற்றுள் தொல்காப்பியனார் ஆராய்ந்தன நீக்கி மயக்க 
மும் , சொல்லும் , செப்பும் , வினாவும் , எச்சமும் , மரபும் ஏற்ற 
மாகச் சொன்னார் என்பர் உரையாசிரியர் . 


கிளவியாக்கம் 


மாறு 


இளம்பூரணர் , இனி இவ்வதிகாரத்து முதற்கண் ஓத்து 
என்ன பெயர்த்தோவெனின் , கிளவிகள் பொருண் மேலா 

உணர்த்தினமையின் கிளவியாக்கம் என்னும் 
பெயர்த்து . என்னை ? ஒருவன் மேலாமாறிது , ஒருத்தி 
மேலாமாறிது , பலர் மேலாமாறிது , ஒன்றன் மேலாமாறிது , 
பலவற்றின் மேலாமாறிது , வழுவாமாறிது , வழுவமைதியா 
மாறிது எனப் பொருள்கள் மேல் ஆமாறு உணர்த்தினமை 
யின் அப்பெயர்த்தாயிற்று என்பர் . 


2 . 


நேமிநாதமும் சொல்லதிகாரத்து முதல் இயலை மொழி 
யாக்க மரபு என்று பெயர் கூறுகிறது . அதன் உரையாசிரி 
யர் இளம்பூரணரைப் போலவே மொழிகள் பொருள்கள் 
மேலாமாறு 

உணர்த்தினமையின் மொழியாக்க மரபா 
யிற்று என்பர் . 


3 . 


ஆனால் , பேராசிரியர் மரபியலில் ‘மேற்கிளந்தெடுத்த 
( 100 ) என்னும் நூற்பாவுரையில் , “ எனவே , வழுவமைக் 
கின்ற கிளவியாக்கத்து முதற்கண்ணே வினை இயலுட் கூ றப் 
படும் இலக்கணத்தினை ஆண்டு ஓர் உபகாரப்படக் கூறி 
யது போல ” என்று எழுதுவதை நோக்கினால் கிளவியாக் 
கம் வழு அமைக்க வந்ததென்று அவர் கருதுவது புலனாம் . 


4 . 


சேனாவரையர் பேராசிரியர் கருத்தை மனத்துட்கொண்டு 
முதற்கண் ‘வழுக்களைந்து சொற்களை 

சொற்களை ஆக்கிக் கொண் 


கிளவியாக்கம் 


11 


நூற்பா -1 


டமையால் இவ்வோத்துக் கிளவியாக்கமாயிற்று என்று 
கூறிவிட்டுப் , பின்னர் இளம்பூரணரைப் பின்பற்றிச் சொற் 
கள் பொருள்கண் மேலாமாறு உணர்த்தினமையால் கிளவி 
யாக்கமாயிற்றெனினும் அமையும் என்பர் . நச்சினார்க்கினி 
யரும் சேனாவரையரைப் போலவே கூறுகிறார் . 


5 . 


தெய்வச் சிலையார் மேற்கூறிய இரண்டு கருத்துக்களிலும் 
மாறுபட்டு “ இவ்வதிகாரத்துக் கூறப்பட்ட ஒன்பதோத்தி 
னுள்ளும் முதற்கண்ணது கிளவியாக்கம் . அது கிள்வியது 
ஆக்கம் என விரியும் , அதற்குப் பொருள் சொல்லினது 
தொடர்ச்சி என்றவாறு ; சொற்கள் ஒன்றொடொன்று 
தொடர்ந்து பொருண்மேல் ஆகும் நிலையைக் கிளவியாக் 
கம் என்றார் என்பர் . இது இளம்பூரணர் கருத்தினையே 
ஒத்துள்ளது . 


“ உயர்திணை அஃறிணை 


சேனாவரையர் மக்கட் சாதி சிறந்தமையான் உயர்திணை 
என்றார் என்பர் . 


நச்சினார்க்கினியர் உயர்திணை என்பது உயர்ந்த ஒழுக்கம் 
என இறந்த கால வினைத் தொகை ; 

அஃது 

ஆகுபெயராய் 
அப்பொருளை உணர்த்தி நின்றது . இதனைப் பண்புத்தொகை 
என்பாரும் உளர் . அது பொருந்தாது . என்னை 

காலந் 
தோன்றி நிற்றலின் என்பர் . 


தெய்வச்சிலையார் உயர் தல் என்பது மிகுதல் , திணை என் 
பது பொருள் என்பர் . 


என்பது இறந்தகால வினைத் 


கல்லாடனார் உயர்திணை 
தொகை என்பர் . 


மயிலைநாதர் உயர் என்பது மிகுதி ; திணை 

என்பது 
பொருள் . உயர்ந்ததிணை உயர்திணையென வினைத்தொகை 
என்பர் . 


12 


தொல்காப்பியம் 


சங்கர நமச்சிவாயர் திணை நிலம் குலன் ஒழுக்கம் என்ப 
வாகலின் , திணை என்னும் பல பொருள் ஒரு சொல் ஈண்டுக் 
குலத்தினை உணர்த்தி நின்றது . இவ்விரண்டும் பண்புத்தொகை 
என்பர் . 


மேலே , திணை என்னும் சொல்லிற்கு உரையாசிரியர்களால் 
சாதி , ஒழுக்கம் , குலம் , பொருள் என வெவ்வேறு பொருள் 
கூறப்பட்டிருப்பினும் அந்நான்கு பொருளில் பொருள் 
னும் பொருளே தக்கதாம் . 


என் 


தொல்காப்பியர் , 


" பான்மயக் குற்ற ஐயக் கிளவி 
தானறி பொருள்வயிற் பன்மை 


கூறல் " (கிளவி -23 ) 


என்று 


என்னும் நூற்பாவில் , தானறி திணைவயின் 

கூறாது , 
திணையைப் பொருளென்றே கருதித் தானறி பொருள்வயின் 
என்று கூறுதலால் என்க . 


சைக்கும் என்பது பெயரெச்சமா ? 

வினைமுற்றா ? 


இளம்பூரணர் ஆயிரு திணையின் இசைக்குமன் சொல்லே 
என்புழி , ஆயிரு திணையையும் என ஐகார வேற்றுமை 
துரைக்க . இன் சாரியை . இசைக்கும் என்பது செய்யும் என்னும் 
வாய்பாட்டுப் பெயரெச்சம் என்பர் . 


விரித் 


சேனாவரையர் : - “ ஆயிரு திணையின் இசைக்குமன சொல்லே 
என்பதற்கு அவ்விரு திணை 

சொற்கள் நிகழும் 
( இசைக்கும் ) என்று பொருள் கூறி இசைக்கும் என்பது செய்யும் 
என்னும் முற்றுச் சொல் என்பர் . 


மேலும் 


பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் பெயரெச்சம் என்றே 
கூறுவர் . கல்லாடனார் முற்றென்பர் . தெய்வச்சிலையார் 
இசைக்கும் என்ற சொல்லுடன் மன என்பதைச் 
இசைக்குமன என்றாக்கி , இசைக்குமன என்பது செய்ம்மன 
என்னுஞ் தொழிற் பெயர் என்பர் . 


சேர்த்து 


கிளவியாக்கம் 


நூற்பா -1 


13 


பேராசிரியர் விட்டகல்வின்றி ( மரபியல் -102 ) என்ற நூற்பா 
வுரையில் இக்கிளவியாக்க முதல் நூற்பாவிற்கு உரை எழுதி 
யுள்ளார் . அவ்வுரை வருமாறு : 


உயர்திணை என்று சொல்லுப ஆசிரியர் மக்கட் சுட்டின் 
கண் ; அஃறிணை என்று சொல்லுப ஆசிரியர் அவரல பிறவற் 
றுக் கண் ; அவ்விருதிணை மேலும் இசைக்கும் சொல்லினை . 


மேற்காட்டிய 

உரையில் 

அவர் , இசைக்கும் என்பதைப் 
பெயரெச்சமாகக் கருதி , இசைக்கும் சொல்லினை என்பர் . 


நச்சினார்க்கினியர் 

ஆயிருதிணையின் இசைக்குமன் 
சொல்லே என்பதற்கு அவ்விரு திணைப் பொருள்களையும் 
உணர்த்தும் சொற்கள் 

இசைக்கும் என்பதைப் 
பெயரெச்சமாகக் கருதி உரைத்தலைக் காண்க . 


என்று , 


என்று 


மேலும் , அவர் " பொருளை உணர்த்துவான் ஒரு சாத்தனே 
எனினும் அவற்கு அது கருவியாக வல்லது உணர்த்தல் ஆகாமை 
யின் , அக்கருவிமேல் தொழில் ஏற்றிச் சொல் உணர்த்தும் 

கருவிக் கருத்தாவாகக் கூறினார் . இவ்வாசிரியர் எவ் 
விடத்தும் சொல்லைக் கருவிக் கருத்தாவாகக் கூறுமாறு மேலே 
காண்க என்று எழுதிவிட்டுப் 

பின்னர் . " இசைப்பு இசை 
யாகும் (உளி -12 ) என்பதனால் திணையிடமாகச் சொற்கள் 
நின்று பிறவற்றை யிசைத்தல் வேண்டும் ( சேனாவரையரை 
மறுத்தது ) அவ்வாறு இசையாத அதனான் பொருந்தாது . 


“ அன்றியும் ஆசிரியர்க்கு அங்ஙனம் பொருள் கூறுதல் 
கருத்தாயின் ( பின் வரும் ) ஆடூஉ அறிசொல் முதலிய சூத்திரங் 
கள் எல்லாவற்றையும் சொல் நிகழ்ச்சிக்குப் பொருளிடமாக 
ஆடூஉவின்கண் நிகழுஞ் சொல் , மகடூஉவின் கண் நிகழும் 
சொல் என்றே சூத்திரஞ் செய்வர் . அங்ஙனம் செய்யாது , ஒரு 
வன் ஆன்மகனை அறியுஞ் சொல்லும் , பெண்டாட்டியை அறி 
யுஞ் 

சொல்லுமென அறியும் என்னும் பெயரெச்சம் சொல் 
என்னும் 

கருவிப் பொருளைக் கொண்டு முடியச் சூத்திரஞ் 
செய்தலின் ஆசிரியர்க்கு அங்ஙனம் பொருள் கூறுதல் கருத் 
தன்மை அறிக ” என்பர் . 


14 


தொல்காப்பியம் 


நச்சினார்க்கினியர் இவ்வாறு எழுதுவதைக் சுருதினால் 
ஆயிருதிணையின் இசைக்குமன சொல்லே என்பதற்கு இவ் 
விரு திணை மேலும் (திணைக்கண்ணும் ) சொல் இசைக்கும் 

சேனாவரையரைப் போலப் பொருள் கூற விரும்பா 
மல் , அவ்விருதிணைப் பொருள்களையும் இசைக்கும் சொல் 
என்று பெயரெச்சமாகக் கொண்டு பொருள் கூற விரும்பு 
கின்றார் என்பது புலனாகும் . 


என்று 


மேலும் நேமிநாதம் தோன்ற உரைப்பதாம் சொல் 
( சொல் -1 ) என்று கூறுதலையும் , வீரசோழியம் " தோற்ற 
உரைப்பதாஞ் சொல் ( 84 } என்று கூறு தலையும் நோக்குக . 


2. ஆடூஉ வறிசொன் மகடூஉ வறிசொற் 

பல்லோ ரறியுஞ் சொல்லொடு சிவணி 
அம்முப் பாற்சொ லுயர்திணை யவ்வே . 


எ 


ன் மேற் றிணை கூறு செய்தான் ; பால் கூறு செய்தல் 
நுதலிற்று . 


உயர்திணையை , 

ஆடூஉவினை அறியுஞ் சொல்லும் 
மகடூஉவினை அறியுஞ் சொல்லும் பல்லோ ரறியுஞ் சொல் 
லொடு பொருந்தி முப்பாலை அறிவிக்குஞ் சொல் 
திணை யுடையன என்றவாறு . 


உயர் 


ஆடூஉ வென்றது ஆண் மகனை . மகடூஉ வென்றது பெண் 
மகளை . பல்லோர் என்றது அவர் தொக்க பன்மையை . 


இனி , அப்பொருண் மூன்று கூறு படவே அவற்றை உணர்த் 
துஞ் சொல் மூன்று கூறுபடுமென்பது . 


இது தந்திரவுத்தி வகைமை கூறல் 


( 2 ) 


1 மேற்றிணை கூறு செய்தெனத் திணையுட் பால் கூறுசெய்தல் , 
2 உயர் திணை ஆடூஉ வினை , ஆடுஉ வினை 
3 பொருந்திய . 


கிளவியாக்கம் 


நூற்பா -3 


15 


நூற்பாக் குறிப்பு : 


" அதிகார முறையாவது முன்னம் பலபொருளை அதிகரித்த 
வழிப் பின்னும் அம்முறையினானே விரித்துணர்த்தல் . அஃதா 
வது உயர்திணை அஃறிணை யென அதிகரித்து ஆடூஉ வறி 
சொல் என்னுஞ் சூத்திரத்தால் நிறுத்த முறை பிறழாமல் 
உயர்திணை கூறல் ( தொல் . பொருள் -656 இளம் ) 


உரைக்குறிப்பு 


சேனாவரையர் “ உரையாசிரியரும் உயர்திணை யெனப்பட்ட 
பகுப்பை விரிப்புழி இத்துணையல்லது விரிபடா தென்பது ஈண் 
டுக் கூறியதென் றுரைத்ததூஉம் என்க 

உரையாசிரி 
யார் உரையாகக் குறிப்பிடுகிறார் . 


என்று 


வினை 


இவ்வுரையைக் கருதினால் உயர்திணையை என்ற உரைப் 
பாடம் தக்கது . இப்பாடம் திருவாவடுதுறைச் சுவடி ஒன்றில் 
உள்ளது . மேலும் இச்சுவடியுரை சிவணி 

என்பதை 
யெச்சமாகக் கொள்ளாமல் பெயரெச்சமாகக் கொண்டு 
பொருந்திய என்று உரை கூறுகின்றது . இவ்வுரைப் பாடப்படி 
நூற்பா சிவணிய என்ற பாடத்தில் இருத்தல் வேண்டும் . 


3. ஒன்றறி சொல்லே பலவறி 

பலவறி சொல்லென் 
றாயிரு பாற்சொ லஃறிணை யவ்வே . 


எ ... ன் , மேல் அஃறிணை 

அஃறிணை என்றார் , அதனை இணைத்துப் 
பால்படும் என்று அது படு பாலை 

விரித்துணர்த்துதல் நுத 


லிற்று . 


ஒன்று பல வென்னும் இருபாலையும் உணர்த்துஞ் 
சொல் அஃறிணை உடையன என்றவாறு . 

( 2 ) 


13 


4 . 


பெண்மை சுட்டிய வுயர்திணை 

மருங்கின் 
ஆண்மை திரிந்த பெயர்நிலைக் கிளவியும் 


சு.வே : 1 படும்பாலை 


16 


தொல்காப்பியம் 


தெய்வஞ் சுட்டிய பெயர் நிலைக் கிளவியும் 
இவ்வென வறியுமந் தந்தமக் கிலவே 

உயர்திணை மருங்கிற் பால் பிரிந் திசைக்கும் 
எ ... ன் , ஐயம் அறுத்தல் நுதலிற்று . 


“ பெண்மை சுட்டிய உயர்திணை மருங்கின் 

என்பதனை 
மொழிமாற்றி உயர்திணை 

பெண்மை 

சுட்டிய 
எனக் கொள்க . 


மருங்கின் 


“ தெய்வஞ் சுட்டிய பெயர் நிலைக் கிளவியும் என்பது 
தெய்வத்தைச் சுட்டிய பெயர்ப் பொருளும் என்றவாறு . 


இனிப் பெயர் நிலைக் கிளவி , என்பதற்கு ஒருவன் சொல்லு 
வது : 


பெயர் என்பதனை ஆகுபெயராற் பொருளாக்கிப் பொருண் 
மேல் நிலைபெற்ற கிளவி என்னும் . 

" இவ்வென வறியும் அந்தந் தமக்கிலவே என்பது , தம்மை 
வேறுபாலறிய நிற்கும் ஈற்றெழுத்தினை இல என்றவாறு . 


“ உயர்திணை , மருங்கிற் பால் பிரிந்திசைக்கும் 


என்பது , உயர்திணை மருங்கின் முப்பாலினையும் புலப்படுக் 
கும் எழுத்தினைத் தமக்கு ஈறாக இசைக்கும் என்றவாறு . 


( உ ... ம் ) பேடி வந்தான் , பேடி வந்தாள் , பேடியர் வந்தார் 
எனவும் ; 


வாசுதேவன் வந்தான் , திருவன்னாள் 1 வந்தாள் , முப் 
பத்து மூவரும் வந்தார் எனவும் வரும் . 


இவ்வென வறியும் அந்தம் தமக்கிலவே என்னும் இலேசி 
னானே ? நரகன் வந்தான் , நரகி வந்தாள் , நரகர் வந்தார் என் 
பன கொள்க . 


சு.வே. 1 திருவனாள் 

2 இலேசினான் 


கிளவியாக்கம் 


நூற்பா -5 , 6 


17 


5 . னஃகா னொற்றே யாடூஉ வறிசொல் . 
எ ... ன் 

ஆடூஉ அறிதற்கு ஈற்றெழுத்து உணர்த்துதல் 
நுதலிற்று . 


னஃகானாகிய 

வொற்று 
கருவியாஞ் சொல் என்றவாறு ". 


ஆடூஉவினை அறிவார்க்குக் 


உ ..... ம் 

உண்டான் என்னும் இறந்தகாலத்தானும் 
உண்ணாநின்றான் என்னும் நிகழ்காலத்தானும் , 

உண்பான் 
என்னும் எதிர்காலத்தானும் ; கரியன் , செய்யன் என்னும் 
வினைக் குறிப்பினானும் ; இங்ஙன் னகர விறுதியாய படர்க்கை 
வினைமுற்றுச் சொல்லால் உயர்திணை ஆண்பால் உணர்த்தப் 
படும் . 


படர்க்கை யிடம் என்பது , முன்னர் வினையியலுட் பெறு 
தும் . வினை என்பது , “ இருதிணை மருங்கின் ஐம்பாலறிய ” 
( இவ்வியல் -10 ) என்னுஞ் சூத்திரத்தாற் பெறுதும் . 


உண்டான் என்றவிடத்து நான்கெழுத்து 

உளவே 
யாயினும் னகரத்தை ஆடூஉவறியுஞ்சொல்லென்றார் அதன்கட் 
டலைமை நோக்கி . 

1 ஏகாரம் பிரிநிலை . 


6 . ளஃகா னொற்றே மகடூஉ வறிசொல் . 

மகடூஉ அறிதற்கு ஈற்றெழுத்து உணர்த்துதல் 
நுதலிற்று . 


எ 


பன் 


னாகிய 


“ ளஃகா 

வொற்று 

மகடூஉவினை அறிவார்க்குக் 
கருவியாஞ் சொல் என்றவாறு . 


உ ... ம் : - உண்டாள் , உண்ணாநின்றாள் ,உண்பாள்2 ; கரியள் 


சு.வே : 


1 


சேனாவரையர் உரைப்படி இப்பாடம் இருத்தல் வேண்டும் . 
ஆனால் இரண்டு ஏட்டிலும் இல்லை . 
உண்பாள் எனவும் ( ஏடு ) 


2 


18 


தொல்காப்பியம் 


செய்யள் என வரும் வினையாலும், வினைக் 

வினையாலும் , வினைக் குறிப்பாலும் 
மகடூஉவை விளக்கியவாறறிக . 


7. ரஃகா னொற்றும் பகர விறுதியும் 

மாரைக் கிளவி யுளப்பட 2 மூன்றும் 
நேரத் தோன்றும் பலரறி சொல்லே . 


ன் பல்லோரை அறியுஞ் சொற்கு ஈறாமாறெழுத்து 
உணர்த்துதல் நுதலிற்று . 


ரஃகானும் அதுவே . ஒற்றும் அதுவே ; ரஃகான் ஒற்றும் 
பகரமும் அதுவே , இறுதியும் அதுவே ; பகர விறுதியும் ; மாரைக் 
கிளவி உளப்பட மூன்றும் என்பது மார் என்னுஞ் சொல் 
லகப்பட மூன்றும் என்றவாறு . 


நேரத்தோன்றும் என்பது , நிரம்பத் தோன்றும் என்ற 


வாறு . 


பலரறி சொல்லே என்பது பலரை அறிதற்குக் கருவியாஞ் 
சொல் என்றவாறு . 


நேரத் தோன்றும் பலரறி சொற்கு என்பான் , உருபு 
தொகுத்துச் சொல்லே என்றான் என்பது . 


ஏகாரம் ஈற்றசை யேகாரம் 


உ ... ம் : - உண்டார் , உண்ணாநின்றார் , உண்பார் எனவும் , 
கரியர் , செய்யர் எனவும் , ரகரவிறுதியாகி நின்ற 

படர்க்கை 
வினைமுற்றுச் சொல்லானும் , 

குறிப்பானும் உயர்திணைப் 
பன்மைப்பால் உணர்த்தப்படும் . 


இனி உண்ப , தின்ப , என்ப என்பது எதிர்காலத்துப் பகர 
விறுதி முற்றுச் சொல் உயர் திணைப் பன்மைப்பாலுணர்த்தப் 
படும் . 


சு.வே : 1 செய்யாள் எனவும் (ஏடு ) 

2 உட்பட ( துறைசை ) 


கிளவியாக்கம் 


நூற்பா -8 


19 


ஆர்த்தா கொண் மார் வந்தார் பூக்குழாம் 
என்னை 

ணில்லாத தீது 


யர்க 


என , மார் . இறுதியாக நின்ற எதிர்காலத்துப்படர்க்கை வினை 
முற்றுச் சொல்லால் உயர்திணைப் பன்மைப்பால் உணர்த்தப் 
படும் : 
குறிப்பு : 

1 .. மேல் வந்துள்ள உதாரணப் பாட்டு 


நமரல்லர் 


நர்த்தாகொண் மார்வந்தார் பூக்குழால் ( என் நினைதி ) 

என்னையர்க ணில்லாத தீது , 
என்ற வடிவத்தில் இருத்தல் வேண்டும் . இது தலைவன் தலை 
வியை நோக்கி உடன்போக்கில் கூறியது . வந்தவர் ஆ கொண் 
மார் வந்தார் . நம்மைத் தேடி வந்த 

என்பது 
கருத்து . 

2 . 

னகர ளகர ரகர ஒற்று 
தொல்காப்பியர், னஃகான் ளஃகான் ரஃகான் என்னும் மூன்று 
ஒற்றையும் பின்னர் , பாலறி மரபின் அம்மூவீறு (வினை -14 ) 
என்று வழங்கியுள்ளார் . 

3. இந்நூற்பா நிலைமண்டில ஆசிரியப்பா 
நேமிநாத உரை ( எழுத் -7 ) 

ரஃகா னொற்றும் பகர விறுதியும் 
மாரைக் கிளவி உளப்பட மூன்றும் 

நேரத் தோன்றும் பலரறி சொல்லே . ” 
என்னும் நிலை மண்டில ஆசிரியப்பாவின்கண் ரகரம் 

முதலாக 
உச்சரித்தவாறு கண்டு கொள்க என்று கூறுகிறது . 


8. ஒன்றறி கிளவி தறட வூர்ந்த 

குன்றிய லுகரத் திறுதி யாகும் . 
எ ... ன் இஃது அஃறிணை ஒருமைப்பாற்குரிய 
உணர்த்துதல் நுதலிற்று . 


எழுத்து 


சு.வே : 

1 ஆர்த்தார் கொண்மார் ( கா , ங ) 
2 தடற வினையியல் 9 - ஆம் நூற்பாப்பாடமும் இதுவே 
3 குற்றியலுகரம் ( துறைசை ) 


20 


தொல்காப்பியம் 


ஒன்றனை அறிவிக்குஞ் சொல் த , ற , ட க்களை ஊர்ந்த 
குற்றிய லுகரத்து ஈறாகும் என்றவாறு 


று : 


உண்டது , உண்ணாநின்றது , உண்பது எனவும் , கரி 
யது , செய்யது எனவும் , வினையானும் வினைக்குறிப்பானும் 
தகர மூர்ந்த குற்றியலுகரத்தான் அஃறிணை 

ஒருமைப்பால் 
விளங்கும் . 


கூயிற்று , தாயிற்று எனவும் , கோடின்று , குளம்பின்று 
எனவும் வரும் றகரம் . 

குண்டுகட்டு , குறுந்தாட்டு என வரும் டகரம் . 


குறிப்பு : ஒத்த நூற்பா 

தொல் -வினை -19 ஆம் நூற்பா 
" ஒன்றன் படர்க்கைத் தடற வூர்ந்த 
குன்றிய லுகரத் திறுதி யாகும் என்பது . 


அஆ வஎன வரூஉ மிறுதி 
அப்பான் மூன்றே பலவறி சொல்லே . 


எ ... ன் இஃது அஃறிணைப் பன்மைப் பாற்கு ஈறா மாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


அ , ஆ , வ என்று சொல்லப்படுகிற இறுதிகளையுடைய 
அக்கூற்று மூன்று சொல்லும் பலவற்றை 

அறியுஞ் சொல் 
என்றவாறு . 


உண்பன 


உ ... ம் : - அகரம் : உண்டன , உண்ணாநின்றன , 
எனவும் , கரிய , செய்ய எனவும் வரும் . 


ஆகாரம் , உண்ணா , 

தின்னா என வரும் . இது மூன்று 
காலத்தையும் எதிர்மறுக்கும் எதிர்மறைக்கண் ணல்லது பால் 
விலங்கி நில்லா . 


1 


என்றும் , வரலாறு ! 


சுவடிகளில் இந்த இடத்தில் மட்டும் வ - று 
என்றும் உள்ளன . 
துறைசை ஏட்டில் உரைப்பகுதியில்லை 


கிளவியாக்கம் 


நூற்பா -10 


21 


வகாரம் : உண்குவ , தின்குவ என எதிர்காலம்பற்றி வரும் . 


" வரூஉமிறுதி யப்பான் மூன்று என்பது இறுதியையுடைய 
அக்கூற்று மூன்று என்றவாறு . 


குறிப்பு : துறைசை ஏட்டில் உரையில்லை . 


ஒத்த நூற்பா 
தொல்காப்பியம் வினையியல் 18 ஆம் நூற்பா , பலவற்றுப் 
படர்க்கை என்னும் , இறுதி ஒழிய மற்றவை இந்நூற்பா 
வுடன் ஒத்துள்ளன. 


10. இருதிணை மருங்கி னைம்பா லறிய 

ஈற்றுநின் றிசைக்கும் பதினோ ரெழுத்துந் 
தோற்றந் தாமே வினையொடு வருமே . 


எ ... ன் மேல் பாலுணர்த்தப்பட்ட எழுத்து இனைத்து 
என்பதூஉம் , அவை வினைக்கணின்று உணர்த்து மென்பதூஉம் 
உணர்த்துதல் நுதலிற்று . 


இருதிணையிடத்து ஐந்து பாலையும் அறிய இறுதிக்கண் 
நின்று உணர்த்தும் பதினோரெழுத்தும் வினையொடு வந்து 
புலப்படும் என்றவாறு. 


‘வினையொடு வருமே ! என்றார் , பெயர்க்கண் திரிவுற 
நிற்கும் திரியாமையும் நிற்குமாகலான் என்பது . 


உண்டான் என்றக்கால் திரிவில்லை . கொற்றன் என்பது 
இருதிணை ஒருமைப்பாற்கும் ஏற்கும் என்பது . 


மற்றும் பதினோரெழுத்தும் , என்றது என்னை . னஃகா 
னொற்றும் , ளஃகா னொற்றும் , ரஃகா னொற்றும் , குற்றுகர 
மும் , அவ்வும் , ஆவும் என அவை ஆறெழுத்தான் அடங்கும் பிற 
வெனின் , அடங்குமே யெனினும் , ஈண்டுப் பதினொன்றென்று 
வேண்டினார் . 


சு.வே : 


1 திரியவும் திரிவு 
2 அடங்கும் ; அடங்குமே எனினும் ( துறைசை ) 


22 


தொல்காப்பியம் 


என்னை , பளிங்கு செம்பஞ்சி யடுத்தாற் செம்பளிங்கு 
எனப்படும் . கரும்பஞ்சி படுத்தாற் கரும்பளிங்கு எனப்படும் . 
அது போலச் சார்ந்து வந்தவற்றது வேற்றுமைபற்றி வேறு 
பெயர் கொள்ளப்பட்டது என்பது . 


குறிப்பு : - கிளவியாக்கம் 33 ஆம் நூற்பாவில் இந்நூற்பா 

உடம்பொடு புணர்தலுக்கு எடுத்துக்காட்டு . 


11. வினையிற் றோன்றும் பாலறி கிளவியும் 

பெயரிற் றோன்றும் பாலறி கிளவியும் 
மயங்கல் ! கூடா தம்மர பினவே .. 


யமைக 


எ ..ன் வழுக்காத்தலை நுதலிற்று . வழுக்காக்கு மிடத்து 
வழுவற்க என்று காத்தலும் , வழீஇ 

என்று காத்தலு 
மென இரண்டு . அவற்றுள் இது வழுவற்க என்று காத்தது . 

“ வினையிற் றோன்றும் பாலறி கிளவியும் 

என்பது வினையிற்பாலறியப்படும் பொருளும் என்றவாறு , 
ஈண்டுப் பொருளைக் கிளவி என்றாரென உணர்க . 


பெயரிற் றோன்றும் பாலறி கிளவியும் 
என்பது பெயரினாற்பாலறியப்படும் பொருளும் என்றவாறு 


4 


மயங்கல் கூடா 
என்பது அவை விராவுதல் பொருந்தா என்றவாறு . 
“ தம் மரபினவே 


என்பது தத்தம் 


லக்கணத்தவே யாகும் என்றவாறு . 


அவை தம்மரபினான் வருமாறு : - உண்டான் அவன் , உண் 
டாள் அவள் , உண்டார் அவர் , உண்டது அது , 

உண்டன 
வினை 

பெயர்மேல் தத்தம் 
மரபினான் வந்தன . 


அவை 


என , 


இவை 


நின்று 


இனிப் பெயரை முன் நிறீஇ , 
கொணர்ந்து காட்டினும் அமையும் . 


வினையைப் 


பின்னே 


சு.வே ; 


1 


மயக்கங் 


2 வழுக் காத்தல் 


கிளவியாக்கம் 


நூற்பா -1 


23 


In LT 


மனி மயங்கல் 

எனவே , மயக்கமும் உண்டு 
என்பது சொல்லப்பட்டதாகும் . அம்மயக்கம் எழுவகைப்படும் ; 
திணை மயக்கம் , பால் மயக்கம் , இட மயக்கம் , கால மயக்கம் , 
மரபு மயக்கம் , செப்பு மயக்கம் , வினா மயக்கம் என 


மயக்கம் எனினும் , வழு எனினும் ஒக்கும் . 


அவை வருமாறு : -- அவன் வந்தன , அவன் வந்தது ; 

அவள் 
வந்தன் , அவள் வந்தது ; அவர் வந்தன , அவர் வந்தது . இவை 
உயர்திணை அஃறிணை மேற்சென்று வழீஇயின . 


இனி , அஃறிணை உயர்திணைமேற் சென்று வழீ இயின 
வருமாறு : -அது வந்தான் , அது வந்தாள் , அது வந்தார் எனவும் 
அவை வந்தான் , அவை வந்தாள் , அவை வந்தார் எனவும் ;; 
வரும் . இவை பன்னிரண்டும் திணை வழூஉ ? 


இனிப் பால் வழுஉ வருமாறு : அவன் வந்தாள் , அவன் வந் 
தார் , அவள் வந்தான் அவள் வந்தார் 

உயர் 
திணைப் பால் வழூஉ . 


என 


அவை 


அது வந்தன , அவை வந்தது என இவை அஃறிணைப் 


பால் வழூஉ 


வை யெல்லாம் பெயர் நின்று வினை மேல் வழீ இய 


வினை 


முன் 


இவ்வாறு வினை நின்று பெயர்மேல் வழீ இயன 
னிறீ இப் பெயர்ப் பிற்றந்து கூட்டியுரைத்துக் கொள்க . 


இச்சூத்திரப் பொருள் மேன் ‘ மயங்கற்க என்றானாத 
லான் , அவற்றுக்கட் கிடந்த எல்லாமயக்கமும் 

வேண்டினமை 
கூறினானாம் என்பது . அவை திணை பற்றியும் பால் பற்றியு 
மன்றி வருமாறில்லை . 


சு.வே : 


1 மயக்கம் 
2 வழூஉ என்பது அளபெடைச் சொற்போலும் ; 

என்றும் வழங்கும் . 


வழு 


24 


தொல்காப்பியம் 


செப்பு வழூஉ , வினா 

வழூஉ முன்னர்ச் 

சொல்லுதும் ; 
ஒழிந்தது ஈண்டுணர்த்துதும் . 1 


. 


இனி , இட வழூஉ வருமாறு : உண்டேன் நீ , உண்டேன் 
அவன் ; உண்டாய் யான் , உண்டாய் அவன் ; உண்டான் யான் , 
உண்டான் நீ என 

இனிக் கால வழூஉ வருமாறு : செத்தானைச் சாம் என்றலும் , 
குளம் நீர் புகுந்து நிறையும் எனற்பாலதனை நிறைந்தது 
என்றலும் ஆம் . 


இனி மரபு வழூஉ வருமாறு : இனி மேய்த்தல் ஒப்புமையான் 
யானை மேய்ப்பானை இடையன் என்றும் , யாடு மேய்ப்பானைப் 
பாகன் என்றுஞ் சொல்லுதல் . 


12. ஆண்மை திரிந்த பெயர்நிலைக் கிளவி 

ஆண்மை யறிசொற் காகிட னின்றே . 


எ ... ன் எய்தியது விலக்குதல் நுதலிற்று . 


ஆண்மையிற் றிரிந்து பெண்மை நோக்கி நின்ற பெயர்ப் 
பொருள் ஆண்மகனை அறிவிக்கும் ஈற்றெழுத்தினாற் சொலற் 
பாட்டிற்கு ஏலா தென்றவாறு . ஒழிந்த இரண்டு 2 பெயர்க்கும் 
ஒக்கும் என்பதாம் . 


‘ ஆகிட னின்றே என்பதனாற் சிறுபான்மை பேடி வந் 
தான் என ஆண்பாற்கும் ஏற்கும் , 


13. செப்பும் வினாவும் வழாஅ லோம்பல் . 
எ ... ன் செப்பு வழுவும் வினாவழுவும் காத்தல் நுதலிற்று 
" செப்பும் வினாவும் வழாஅ லோம்பல் 

- செப்பினையும் வினாவினையும் இழுக்குதலைப் 
போற்றுதல் 4 என்றவாறு ”. 


என்பது 


சு.வே : 


1 ஈண்டுக்காட்டுதும் 
- இரண்டும் ( புலிசை ) 
3 எனவும் ( கா.ந ) 
4 போற்றுக ( கா.ந ) 


கிளவியாக்கம் 


நூற்பா -13 


25 


அவை வழுவாது வருமாறு :-நுந் நாடியாது ? 


என்றால் தமிழ்நாடென்றல் . 


இனிச் செப்புத்தான் ஆறுவகைப்படும் ; வினாவெதிர் 
வினாதலும் , ஏவுதலும் , மறுத்தலும் , உற்றதுரைத்தலும் , 
உறுவது கூறலும் , உடம்படுதலுமென . 


அவற்றுண் மறுத்தலும் உடன்படலு 2 மென்பன 


ஒழிந்தனவற்றை 


முன் 


ஈண்டுச் செப்பிலக்கணமாவன . 
அமைத்துக் கூறுக என்றவாறு . 


வினா 


ஐந்து வகைப்படும் ; அறியான் வினாதல் , அறி 
வொப்புக் காண்டல் , ஐயமறுத்தல் , அவனறிவு தான் கோடல் , 
மெய்யவற்குக் காட்டல் என . 


அவை வழுவாமற் சொல்லுக எனவே , வழுவு தலும் 
உண்டென்பதாம் . அவை வருமாறு : - கருவூர்க்கு வழியெதென் 
றார்க்குப் , பருநூல் பன்னிரு தொடியென்பது செப்பு வழூஉ . 
ஒருவிரற் காட்டி நெடிதோ குறிதோ என்பது வினா வழூஉ . 


இதுவும் ஒரு சொற்றொகை உணர்த்தியவாறு . 


குறிப்பு : - வழா அல் என்ற சொற்கு இளம்பூரணர் 

இழுக்கு 
தல் என்று பொருள் காண்பர் ஏனைய உரையாசிரியரெல் 
லோரும் வழுவாமல் என்று பொருள் காண்பர் . 


க : வே : 


( கா.ந ) 
( துறைசை , கா.ந ) 


இச்செப்புத்தான் 
2 உடன்படலுமே 
3 மெய்யவனைக்காட்டல் 
4 யெதென்றாற்கு 
5 இதுவும் சொற்றொகை 


( கா.ந ) 
( கா.ந ) 


26 


தொல்காப்பியம் 


14. வினாவுஞ் செப்பே வினாவெதிர் வரினே . 


எ ... ன் வினாவும் இறையாகும் ஒரோவழி என்பது உணர்த்து 
தல் நுதலிற்று . 


" வினாவும் செப்பே வினா எதிர் வரினே 

என்பது , வினாவும் இறையாகும் அதற்கு இறைபட வரின் 
என்றவாறு . 

அது , வினாவெதிர் வினாதல் - என்னும் குற்றப்படாது ; 
அதன் கருத்து . 

சாத்தா உண்ணாயோ என்று வினாயினாற்கு 
உடன்படுதல் மறுத்தல் என்று இரண்டினுள் ஒன்றே கூறற் 
பாலது ?. உண்ணேனோ வென்று வினாவினான் ; . வினா உண்ப 
லென்னும் பொருள்பட்டமையின் , வினாத்தானும் செப்பா 
யிற்று . 


15. செப்பே வழீ இயினும் 4 வரைநிலை யின்றே 
அப்பொருள் புணர்ந்த 

கிளவி யான . 


5 


எ ... ன் இதுவும் அவ்வழீஇ அமையுமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


) 


செப்பே வழீஇயினும் வரைநிலை யின்றே 
என்பது- செப்புத்தான் வழீ இயின விடத்தும் வரைந்து மாற்றப் 
படாதென்றவாறு . 


ஏகாரம் பிரிநிலை யேகாரம் . வழீ இயினும் என்ற உம்மை 
சிறப்பும்மை , எனவே , வினா வழீ இயின விடத்து 

அமையா 
தென்பது . 


க.வே : 


1 என்பது அதன் கருத்து என்றிருந்தால் தெளிவாக விளங்கும் 
2 ஏன்றேற்றற்பாலது ( கா.ந ) 
3 உண்பதென்னும் ( ஏடு ) 
4. வழியினும் 
5 கிளந்த ( துறைசை ) 
6 வழி இயினும் என அளபெடுத்து வருவன வெல்லாம் 

ஏட்டில் வழியினும் என்றே உள்ளது . 


கிளவியாக்கம் 


நூற்பா -16 


27 


அப்பொருள் புணர்ந்த கிளவி யான 
என்பது அப்பொருட்கு இயைபுப்பட வரின் என்றவாறு . 


அவ்வாறு வழீ இயமையுஞ் செப்பாவன : 


உற்றதுரைத்தலும் , உறுவது கூறலும் , ஏவு தலும் 


வை . 


அவற்றுள் உற்றதுரைத்தல் என்பது , சாத்தா உறையூர்க்குச் 
செல்லாயோ வெனின் , கால் முள் குத்திற்று ; தலை 

நோகின் 
றது என்பது . 


என்பது , 


இனி உறுவது கூறல் 

சாத்தா உறையூர்க்குச் 
செல்லாயோ வெனின் , கடமுடையார் வளைப்பார் ; 

பகை 
வர் எறிவர் என்பது . 

இனி ஏவுதல் என்பது , சாத்தா உறையூர்க்குச் செல்லாயோ 
வெனின் , நீ செல் என்பது . 

இவை மூன்றும் வழூஉ மன் ; வழூஉவே எனினும் , அப் 
பொருள்பட வந்தமையின் , அமைக என்றது . மற்றுள்ளனவும் 
மேலே அடங்கின ?. 


16. செப்பினும் வினாவினுஞ் சினை முதற் கிளவிக் 

கப்பொருளாகு முறழ் துணைப் பொருளே , 


கிடந் 


எ ... ன் செப்புவானொடு வினாவுவா னிடைக்கட்ட 
ததோ ரிலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


" செப்பினும் வினாவினும் 
என்பது செப்புமிடத்தும் வினாவுமிடத்தும் என்றவாறு . 


“ சினை முதற் கிளவிக்கு 
என்பது சினைக் கிளவிக்கும் முதற்கிளவிக்கும் 


என்றவாறு . 


“ அப்பொருளாகும் உறழ்துணை பொருளே 
என்பது முதலொடு முதலே 

பொரூஉக ; 

சினையொடு 
சினையே பொரூஉக என்றவாறு . 


சு.வே : 1 வழீ இயமைவன 

2 அடங்கிற்று 


28 


தொல்காப்பியம் 


முதலே 


வ-று : - கொற்றன் மயிர் நல்லவோ , சாத்தன் மயிர் நல்லவோ 
என்று வினாயினான் அவ்விடத்துக் கொற்றன் மயிரிற் 
சாத்தன் மயிர் நல்ல ; சாத்தன் மயிரிற் 

கொற்றன் 

மயிர் 
நல்ல என்றிறுக்க . இது சினையொடு சினை பொரீஇயினவாறு . 

இனிக் கொற்றன் நல்லனோ சாத்தன் நல்லனோ என்று 
கூறிய விடத்துக் கொற்றனிற் சாத்தன் நல்லன் ; சாத்தனிற் 
கொற்றன் நல்லன் என்றிறுக்க . இது முதலொடு 
பொரீஇயின வாறு . 

அப்பொருளாகும் , என்றானாதலான் , அவ்வச்சினைக்கு 
அவ்வச்சினையே பொரூஉக என்பது இது முதற்கும் ஒக்கும் . 

இனிச் சினை முதற்கூறிய முறையன்றிக் கூற்றினான் , 
முதலும் சினையும் உறழ்ந்து வருவனவு முௗ ; குருமருங்கு பற்றி . 

உ ... ம் இம் மக்கள் 4 கண் நல்லவோ இக்கயல் நல்லவேர் 
வென்பன . போல்வன . 


9 


இனி அப்பொருளாகும் உறழ்பொருள் என அமையும் , துணை 
யென்பது மிகையெனில் , துணைக்கும் என்பது உவமித்தல் ; 
அவ்வுமத்துக்கண்ணும் அவ்வினப் பொருளேயாக என்பது . 
உவமம் நான்கு வகைப்படும் ; வினை , பயம் மெய் யுரு 

வென 
புலி பாய்ந்தாங்குப் பாய்ந்தான் என்பது வினை யுவமம் . 
மழைபோலும் வண்கை என்பது பயவுவமம் . துடி 

போலும் 
நடுவென்பது மெய்யுவமம் . பொன் போலும் மேனி என்பது 
உருவுவமம் . 


இன்னுந் துணை என்றதனான் எண்ணுமிடத்தும் இன 
மொத்தனவே எண்ணுக , முத்தும் மணியும் பொன்னும் என . 

குறிப்பு : ‘உறழ்துணைப் பொருள் என்பதற்கு , “ ஒப்புமை 
கரு தாது மாறுபடக்கூறும் பொருளும் , ஒப்புமை கூறப்படும் 
பொருளும் என்பர் . ( நச் ) . 


சு.குறிப்பு : 1 சுவடியில் வறு என்றே உள்ளது 

2 வினாவினவிடத்து 
சு.வே : 

3 முறையே யன்றிக் 
4 மகள் 


கிளவியாக்கம் 


நூற்பா - 17,18 


29 


17. தகுதியும் வழக்குந் தழீ இயின வொழுகும் 

பகுதிக் கிளவி வரைநிலை யிலவே . 


வழீஇ 


யமையுமாறு 


உணர்த்துதல் 


எ ... ன் இதுவும் 
நுதலிற்று . 


" தகுதிபற்றியும் வழக்குப்பற்றியும் பொருந்தி நடக்கும் 
இலக்கணத்திற் பக்கச் சொல் கடியப்படா என்றவாறு . 


தகுதியென்பது மூன்று வகைப்படும் ; மங்கல மரபினாற் கூறு 
தலும் இடக்கரடக்கிக் கூறுதலும் குழுவின் வந்த குறிநிலை 
வழக்குமென . 


செத்தாரைத் துஞ்சினாரென்றலும் , சுடுகாட்டை நன்கா 
டென்றலும் மங்கல மரபினாற் கூறுதல் . 


இடக்கரடக்கிக் கூறுதல் வருமாறு : கண்கழீ இ வருதும் , 
கண் குறியரா யிருந்தார் , பொறையுயிர்த்தார் எனவும் வரும் . 


இனிக் குழுவின் வந்த குறிநிலை வழக்கு : - பொற்கொல்லர் 
பொன்னைப் பறி என்றும் , வண்ணக்கர் காணத்தை நீலம் என் 
றும் எனவும் வரும் . 


இலக் 


வழக்காறு இருவகைப்படும் : இலக்கண வழக்கும் 
கணத்தொடு பொருந்தின மரூஉ வழக்குமென . 


இன்முன் என்பதனை முன்றில் என்று தலை தடுமாறச் 
சொல்லுதல் இலக்கணத்தொடு பொருந்தின மரூஉ வழக்கு . 


சோணாடு 


என்பதும் 


இனிச் 

சோழனாடென்பதனைச் 
மரூஉ வழக்கு . 


வழக்காறு இத்துணை யென்பதில்லை . சிதைந்தும் சிதை 
யாதும் பொருந்தி நடப்பன வெல்லாம் அவை எனப்படும் என் 
றலும் ஒன்று . 


18. இனச்சுட் டில்லாப் பண்பு கொள் பெயர்க்கொடை 

வழக்கா றல்ல செய்யு ளாறே . 


தொல்காப்பியம் 


எ.ன் செய்யுட் காவ தோர் முடிவு கூறுதல் நுதலிற்று . 


தமக்கு இனம் சுட்டா வாகிய புண்பு கொண்டு நின்ற 
பெயர்ச் சொற்களவை , வழக்கினது நெறியல்லன ; செய்யுட்கு 
நெறி என்றவாறு , 


- 


“ மாக்கடல் நிவந்தெழுதரு 2 
செஞ்ஞாயிற்றுக் கவினைமாதோ எனவும் 


( புறநா -4 ) 


வெண்கோட் டியானை சேனை 
எனவும் வரும் . 


படியும் ( குறுந் -75 ) 


வழக்காறல்ல என்ற வி தப்பினான் , “ வடவேங்கடந் 
தென்குமரி என்பன கொள்க . இதுவும் ஒரு சாராசரின் உரை 


இனி , ஒருவன் சொல்லுவது : வழக்காறல்ல 
என்பதனை வழக்காற்றின் அல்ல என ஐந்தாமுருபு விரித்து , அல்ல 
என்பதனைப் பெயர்ப்படுத்துக் கூறும் . கூறவே , வழக்கிற்கும் 
இனனில் 3 பண்பு கொள்பெயர்கள் உள என்றது போந்ததாம் . 


உ ..ம் : - பெருங்கொற்றன் , பெருங்கூத்தன் என்பன போல் 
வன , வழக்கிடைப் பண்புப் பெயர் வருங்கால் குணமின்றி 
விழுமிதாகச் சொல்லுதற்கு வந்து நிற்கும் , 


நேமிநாதம் இந்நூற்பாக் கருத்தினை , 

இனமின்றிப் பண்புண்டாம் செய்யுள் , வழக்கேல் 
னமுண்டாய்ப் பண்புவந் தெய்தும் ( சொல் -14 ) 


( 


என்று கூறும் . 


சு.வே : 


1 இனஞ் சுட்டா வாகிப் 
2 நிவந்தெழுதரும் 
3 இனமில் 


கிளவியாக்கம் 


நூற்பா-18 


31 


நன்னூல் மாறுபட்டு , 

பொருண்முத லாறாம் அடைசேர் மொழி , இனம் 

உள்ளவும் இல்லவும் ஆம் இரு வழக்கினும் ( 400 ) 
என்று கூறும் . 


இனி ஒருவன் சொல்லுவது என்றதன் விளக்கம் : 


. 


இனமில் 


வழக்காறல்ல என்பதனை ஐந்தாம் உருபு வைத்து விரித்து 
வழக்காற்றின் நீங்கிய பெயரல்லன என்று உரைத்து வழக் 
கிற்கும் 

பண்பு கொள் பெயர்கள் உௗ என்று 
கொண்டு , வழக்கிடைக் குணமின்றி விழுமிதாகச் சொல்லு 
தற்குப் பெரும் என்னும் அடையடுத்துப் பெருங்கொற்றன் 
பெருஞ்சாத்தன் என்பன வரும் என்று கொள்ள வேண்டும் 
என்பதாம் . 


செய்யுள் விகாரம் . 


மற்று , எச்சவியலில் அந்நாற் சொல்லும் ’ ( 7 ) என்னும் 
நூற்பா , நான்கு வகைச் சொல்லானும் செய்யுள் செய்யு 
மிடத்து வலிக்கும் வழி வலித்தல் முதலிய ஆறு விகாரங்களைப் 
பெற்று வரும் என்று கூறுகின்றது . 


இந்நூற்பா உரையுள் இளம்பூரணர் பத்துவகை விகாரத் 
துள் அறுவகை 

விகாரம் ஈண்டுக் கூறினார் . இனம் இல்ல 
தனை இனமுள்ளது போலச் சொல்லுதலும் , இனம் உள்ள 
தனை இனமில்லது போல்ச் சொல்லுதலும் , " இனச்சுட்டில்லாப் 
பண்பு - கொள் பெயர்க்கொடை " (கிளவி -18 ) 

என்பதனுட் 
சொல்லிப் போந்தாம் . இனி இடைச்சொல் போக்கல் , புடைச் 
சொல் புகுத்தல் என இரண்டும் “ நிரனிறை சுண்ணம் அடிமறி 
மொழி மாற்று , ( எச்சவியல் -8 ) எனப்பட்டு அடங்கும் ” என்பர் . 
அவர் கருத்தின்படி “ இனச் சுட்டில்லா ” (கிளவி -18 ) என்னும் 
இந்நூற்பா, பத்துவகை விகாரத்துள் இரண்டுவகை விகாரத் 
தைக் கூறவந்ததாம் . மற்று , இளம்பூரணர் “ எடுத்தமொழி 
யினம் ( கிளவி -61 ) என்னும் நூற்பாவை இந்நூற்பாவிற்குப் 
புறநடை என்பர் . 


32 


* தொல்காப்பியம் 


19. இயற்கைப் பொருளை யிற்றெனக் கிளத்தல் 


எ ... ன் உலகத்துப் பொருளெல்லாம் இருவகைப்படும் ; 
இயற்கைப் பொருளுஞ் செயற்கைப் பொருளுமென . அவற்றுள் 
இயற்கைப் பொருண்மேற் சொல் நிகழ்தற்பாலவாமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 




“ உலகத்து இயல்பாகி வாரா நின்ற பொருளைச் சொல்லு 
மிடத்து , இத்தன்மையது ? என்று சொல்லுக என்றவாறு . 


உ ... ம் : - நிலம் வலிது , நீர் தண்ணிது என வரும் . 


20. செயற்கைப் பொருளை யாக்கமொடு கூறல் . 


எ ..ன் செயற்கைப் பொருண்மேற்சொல் நிகழ்தற் பாலவா 
மாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


“ செயற்கையி னாகிய பொருள்களை யெல்லாம் ஆக்கங் 
கொடுத்துச் சொல்லுக என்றவாறு . 


உ ... ம் : - மயிர் நல்ல வாயின , 

பயிர் நல்ல வாயின என வரும் . 


ஆயின என்பது ஆக்கம் , 


21. ஆக்கந் தானே காரண முதற்றே . 


ன் மேலதற்கே 4 புறநடை உணர்த்துதல் நுதலிற்று . 


“ அவ்வாக்கந் தன்னைச் சொல்லு மிடத்துக் 
முன் வைத்துச் சொல்லுக என்றவாறு . 


காரணம் 


உ ... ம் : கடுவுங் கைபிழி யெண்ணெயும் பெற்றமையான் 
மயிர் நல்ல வாயின என வரும் . 


சு . வே ; } 

நிகழற்பாலவாமாறு 
2 இத்தன்மைய 
3 நிகழற் பாலவாமா 


4 மேலதற்கோர் 
5 

புறனடை 


கிளவியாக்கம் 


நூற்பா -22 , 23 


33 


22. ஆக்கக் கிளவி காரண மின்றியும் 

போக்கின் றென்ப வழக்கி னுள்ளே 


எ 


33 


ன் எய்தியது விலக்குதல் நுதலிற்று . 
ஆக்கக் கிளவி காரணமின்றியுஞ் சொல்லப்படும் வழக்கி 
னுள் என்றவாறு . 

போக்கு என்பது குற்றம் . 
உம் : - மயிர் நல்ல வாயின . 
உம்மை எதிர்மறை . 

மற்று , வாளாது ஓதுஞ் சூத்திரமெல்லாம் வழக்கே நோக் 
கும் . செய்யுட் காயிற் கிளந்தே யோதும் . அதனால் , வழக்கி 

என வேண்டா ; அம் மிகுதியான் , ஆக்கமுங் காரணமு 
மின்றி வருதலும் , காரணங் கொடுத்து ஆக்கமின்றி வருதலு 
மென இரண்டுங் கொள்ளப்படும் . 


னுள் , 


உ ... ம் : - பைங்கூழ் நல்ல எனவும் , எருப்பெய்து இளங்களை 
கட்டு தீர்கால் யாத்தமையாற் பைங்கூழ் நல்ல எனவும் வரும் . 


குறிப்பு : காரணம் இன்றியும் போக்கு இன்று - காரணம் 
ன்றி வரினும் குற்றம் இன்று . ( போக்கு- குற்றம் ) நச் . 

நூற்பாக் குறிப்பு : நன்னூலாசிரியர் , " ஆக்கந்தானே காரண 
முதற்றே என்னும் நூற்பா விதியைக் “ காரண முதலா 
வாக்கம் பெற்றும் என்றும் , ஆக்கக் கிளவி காரண மின்றி 
யும் ” என்பதைக் “ காரண மின்றியாக்கம் பெற்றும் என்றும் , 
இளம்பூரணர் உரையிற் கூறிய இரண்டு விதிகளை இருமை 
யும் இன்றியும் என்றும் , ஆக்க மின்றிக் காரண மடுத்தும் " 
என்றும் நூற்பா செய்துள்ளார் (தன் -404) . 


.. 


23 , 


பான்மயக் குற்ற வையக் கிளவி . 
தானறி பொருள் வயிற் பன்மை கூறல் . 


எ . ன் உயர்திணைப் பாலையத்துக்கட் சொல் நிகழுமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 

“ திணை அறிந்து பால் ஐயந் தோன்றிய வதனை அத் 
திணைப் பன்மை மேல் வைத்துச் சொல்லுக என்றவாறு . 


34 


தொல்காப்பியம் 


உம் :- ஒருவன் கொல்லோ ஒருத்தி கொல்லோ தோன்றா 
நின்றார் என வரும் . 


இதனை உயர்திணைப் 


பாலைய 


மென்பதோர் ஒப்பிற் 


கொள்க . 


நூற்பாக் குறிப்பு : - தான் அறிபொருள் என்றது தான் 
அறிந்த திணையாகிய பொருள் என்று பொருள் தருதலால் , 
திணை என்னும் சொல்லிற்குப் பொருள் என்று பொருளிருத் 
தலை உணர்க . எனவே , உயர்திணை என்னும் சொற்கு “ உயர் 
என்பது மிகுதி ; திணை என்பது பொருள் என்று மயிலை 
நாதர் கூறும் உரைப் பொருளைக் கருதியுணர்க . ( நன் -260 ) 


24 . 


உருவென மொழியினும் அஃறிணைப் பிரிப்பினும் 
இருவீற்று முரித்தே சுட்டுங் காலை . 


எ ... ன் இது , 

திணை ஐயத்துக்கண்ணும் அஃறிணைப் 
பாலையத்துக் 

கண்ணும் சொல் நிகழுமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


“ திணை ஐயந் தோன்றின வழி ஒரு வடிவு 

சொல்லக் 
கருதினும் , அஃறிணையை ஒன்று பல வென்று பிரித்துச் சொல் 
லினும் மேல் அடுத்த போலப் பொதுவினானே சொல்லுக 
என்றவாறு . 


உ ... ம் : - குற்றி கொல்லோ மகன் கொல்லோ தோன்று 
கின்ற உரு எனவரும் இது திணை , ஐயம் . 


ஒன்று கொல்லோ பல கொல்லோ செய் புக்க பெற்றம் 
எனவரும் இஃது அஃறிணைப்பால் ஐயம் . 


உருவெனவே திணை ஐயம் என்பதோர் ஒப்பிற்பெற்றாம் 
பால் ஐயமாயின் தத்தம் பகுதியொடு முடியும் என்பது . 


குறிப்பு : - இந்நூற்பாவிற்கு நச்சினார்க்கினியர் 
உருவினும் என்னாது உருவென மொழியினும் என்றதனான் 


நூற்பாக் 


சு . வே : 1 உருபென ( சேனா . பா . ) 


கிளவியாக்கம் 


நூற்பா -25 


35 


உருவின் பொருளவாகிய வடிவு , பிழம்பு ; பிண்டம் என்னும் 
தொடக்கத்தனவும் கொள்க எனவும் , 


" உருபு எனப் பகர உகரமாகப் பாடம் ஓதில் , ( ஓதுபவர் 
சேனாவரையரும் தெய்வச்சிலையாரும் ) அது வேற்றுமை உரு 
பிற்கும் உவம உருபிற்கும் பெய்ராய் வடிவை உணர்த்தாது 
என்றுணர்க. அதுவென் னுருபு கெட எனவும் , உருபினும் 
பொருளினும் மெய் தடுமாறி எனவும் , ‘ உருபு தொடர்ந் தடுக் 
கிய எனவும் , உருபு தொகவருதலும் எனவும் , ‘மெய்யுருபு 
தொகா எனவும் , யா தன் உருபின் எனவும் , பிறாண்டும் 
வேற்றுமைக்கு உருபு என்றே சூத்திரம் செய்தவாறு காண்க . 
உவம உருபென்றல் அவ்வோத்திற் கூறிய உரைகளான் 
உணர்க . 


அன்றியும் சான்றோர் செய்யுட்களிலும் உருவுகிளர் ஒளி 
வினை எனவும் , ஞாயிற் றுருவு கிளர் வண்ணம் கொண்ட 
( பதிற் -52 ; 29,30 ) எனவும் , “ உருவக் குதிரை ( அகம் - 1-2 ) என 
வும் , “ வேண்டுருவங் கொண்டதோர் கூற்றம் கொல் ” ( கலி 
56-9 ) எனவும் , பிறாண்டும் கூறுமாற்றான் உணர்க எனவும் , 
இந்நூற்பாவின் பாடத்தை ஆராய்ந்து எழுதுகிறார் 


25. தன்மை சுட்டலு -முரித்தென மொழிப 

அன்மைக் கிளவி வேறிடத் தான . 


எ ... ன் ஐயப்பட்ட அப்பொருளைத் துணிந்தவழிச் சொல் 
நிகழுமாறு உணர்த்துதல் நுதலிற்று , 


“ அன்மைத் தன்மையைச் சொல்லுதலும் உரித்து ; ஐயத் 
திற்கு வேறாய்த் துணிபொருளிடத்து என்றவாறு " . 


ஒருத்தி யெனத் துணிந்த வழி ‘ ஒருவன் அல்லள் ஒருத்தி 
எனவரும் . 


ஒருவன் எனத் துணிந்தவழி “ ஒருத்தி அல்லன் ஒருவன் , 
எனவரும் . 


இஃது உயர்திணைப் பாலையத்துக்கண் துணிபு தோன்றின 
வழிச் சொல் நிகழுமாறு . 


36 


தொல்காப்பியம் 


மற்றயனவும் அன்ன . 
இனியொருவன் :-வேறிடம் என்பதனைத் துணியப்படும் 
பொருட்டு வேறாகி நிற்கும் பொருள் என்னும் . 


அவன் உதாரணம் காட்டுமாறு : - குற்றி கொல்மோ மகன் 
கொல்லோ வென ஐயமுற்றான் ; மகன் என்று துணியின் , குற்றி 
யன்று மகன் எனவும் ; குற்றி என்று துணியின் , மகனல்லன் 
குற்றி எனவும் வரும் என்னும் . 


இனி , 


அல்லாத தன்மையையுடையது துணியப்படும் 
பொருளன்றே ; அதனான் , அதன்கண்ணே அன்மையை வைத் 
துச் சொல்லும் என்ப , முன்னை உதாரணம் காட்டுவார் . 


குற்றியல்லன் மகன் என்புழிக் குற்றி பின் அல்லன் என்று 
ஐந்தன் உருபு விரித்து உரைக்க . 


26. அடைசினை முதலென முறை மூன்று மயங்காமை 

நடைபெற் றியலும் வண்ணச் சினைச்சொல் . 


வன்மை . உணர்த்துதல் 


எ ... ன் இதுவும் ஒரு சொல்லுதல் 
நுதலிற்று . 


“ அடை சினை முதலெனப்பட்ட மூன்றும் முறை மயங் 
காது வருவன வண்ணச் சினைச்சொல் என்றவாறு . 


அடை என்பது ஒரு பொருளது குணம் 
சினை என்பது உறுப்பு 
முதல் என்பது அவ்வுறுப்பினை உடையது , 


உ ... ம் : - பெருந்தலைச் சாத்தன் 

செங்கால் நாரை எனவரும் . 
அடைசினை முதலென வரும் மூன்றும் ’ 2 

என்னாது 
முறை 3 என்ற தனான் , இருகுணம் அடுக்கி முதலொடு வரு 
தலும் , இருகுணம் அடுக்கிச் சினையொடு வருதலும் கொள்க . 


சு .வே : 1 வண்ணம் , வண்மை 

2 வரூஉ மூன்றும் 
3 முறைமை 


கிளவியாக்கம் 


நூற்பா -27 


37 


‘ முதலொடு குணமிரண் டடுக்குதல் வழக்கியன் 
சினையொ டடுக்கல் செய்யு ளாறே 


என்பது புறச் சூத்திரம் , 


உம்: - இளம் பெருங் கூத்தன் எனவரும் வழக்கினுள் . 


சிறுபைந் தூவிச் செங்காற் பேடை " ( அகநா -57 ) 
என வரும் செய்யுட்கண் . 


இளம் பெருங்கூத்தன் என்றக்கால் , இளமை பெருமையை 
நோக்கி நின்றதன்று : கூத்தன் என்னும் பெயரையே நோக்கி 
நின்றதென உணர்க . நடைபெற்றியலு மெனல் வேண்டா 
வெனின் , நடை என்பது வழக்கு : வழக்கினுள் 

மயங்காது 
வருக வெனவே செய்யுளுள் மயங்க வருமென்பதாம் . 


..ம் : 


சிறுமருங்குற் 


" பெருந்தோட் 
பேதை என வரும் . 


பேரமர்கட் 


27. ஒருவரைக் கூறும் பன்மைக் கிளவியும் 

ஒன்றனைக் கூறும் பன்மைக் கிளவியும் 
வழக்கி னாகிய வுயர்சொற் கிளவி 
இலக்கண மருங்கிற் சொல்லா றல்ல . 


ன் வழீ இ அமையுமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


"உயர்திணை ஒருவரைப் பன்மையாற் சொல்லுதலும் , 
அஃறிணை ஒன்றனைப் பன்மையாற் சொல்லுதலும் , வழக் 
கினகத்து உயர்த்துச் சொல்லப்படும் . இலக்கண முறைமை 
யாற் சொல்லுமிடத்து நெறியல்ல என்ற வாறு " 


ஒருவனையுந் தாம் வந்தார் என்ப . 
ஒன்றனையுந் தாம் வந்தார் 1 என்ப . 


சு.யோ 


1 


வந்தனர் , வந்தார் . 


38 . 


தொல்காப்பியம் 


றல்ல 


மற்று , இலக்கண மருங்கிற் சொல்லா 

என , 
வேண்டா கூறலான் , உயர்திணையை அஃறிணை 

போலச் 
சொல்லுதலும் , அஃறிணையை உயர்திணை 

போலச் 
சொல்லுதலும் கொள்க . 

உ ... ம் : - என் பாவை வந்தது , போயிற்று என ஒருத்தியை 
யும் கூறுப . 


இனி , ஓர் ஆவினையும் எம் அன்னை வந்தாள் , 
போயினாள் 2 என்ப . காதன் மிகுதியால் இவ்வாறு கூறுப 
எனக் கொள்க . 


இனி வழக்கனாகிய என்றதனான் , கன்னி எயில் ‘ கன்னி 
ஞாழல் என்பன கொள்க . 


28. செலவினும் வரவினுந் தரவினுங் கொடையினும் 

நிலைபெறத் தோன்று மந்நாற் சொல்லும் 
தன்மை முன்னிலை படர்க்கை யென்னும் 
அம்மூ விடத்து முரிய வென்ப . 


எ . ன் இட வழுக்காத்தல் 


நுதலிற்று . 


என 


தன்மை , 


“ செல்லும் , வரும் , தரும் , கொடுக்கும் 

நிலைபெற் 
றுப் புலப்படுகின்ற 3 இந்நான்கு சொல்லும் 
முன்னிலை , படர்க்கை என்னும் மூவிடத்திற்கும் உரிய என்ற 
வாறு . 


அவையாமாறு முன்னர்ச் சொல்லுதும் . 


குறிப்பு : - இறையனார் 


களவியல் 7 - ஆம் நூற்பாவுரை : 


ஆயின் , இருவரும் உள்வழி அவன் 
அவன் செலவென்பதன்றி ; என்னை , 


வரவு 

என்றாகாது , 


ச.வே : 


I இலக்கண மருங்கிற் சொல்லாறல்ல எனல் வேண்டாவாம் . 

அங்ஙனம் வேண்டாது கூறிய தனால் உயர்திணையை அஃறி 

ணையை உயர்திணை போலச் சொல்லுதலும் ” ” 
2 என் அன்னை வந்தாள் , போயினாள் என ஓர் ஆவினையும் 
3 புலப்பட்டு -நின்ற 
4 மூன்றிடத்திற்கும் 


கிளவியாக்கம் 


நூற்பா -29 , 30 


ஒரு சொல் 


ஆயீரிடத்த " (கிளவி - 29 ) 
ஏனை ... ஏனையிடத்த (கிளவி -30 ) 


" 


என்றாராகலின் ; அஃது அறியாது சொன்னாய் , செலவினும் 
வரவினும் தரவினும் கொடையினும் என்னும் சூத்திரத்துள் 
இலேசினால் முடியமாகலினன்றே , 

தூண்டில் 

வேட்டுவன் 
வாங்க வாராது , என்று சொல்லினர் சான்றோரென்பது ”. 


என்று 


கூறுவதை நோக்கினால் தொல்காப்பியத்திற்குப் 
பழைய உரை இருந்தமை புலப்படும் . 


29. அவற்றுள் 

தருசொல் வருசொல் லாயிரு கிளவியும் 
தன்மை முன்னிலை யாயீ ரிடத்த 


எ ... ன் எய்தியது விலக்கு தல் நுதலிற்று . 


“ தரும் வரும் என்னுஞ் சொல் தன்மைக்கும் முன்னீவைக் 
கும் உரியவாம் ; படர்க்கைக்கு ஆகா என்றவாறு . 


உ ... ம் : - எனக்குத் தருங் காணம் ; எனக்கு வருங்காணம் . 


நினக்கு 


வருங்காணம் 


என 


நினக்குத் தருங்காணம் ; 
வரும் . 


30 . 


ஏனை யிரண்டும் ஏனை யிடத்த . 


எ..ன் இதற்கும் மேல் எய்தியது விலக்கொக்கும் ! 


“ செல்லும் கொடுக்கும் என ஒழிந்து நின்ற இரண்டும் 
படர்க்கைக்காம் ; தன்மைக்கும் முன்னிலைக்கும் ஆகா என்ற 
வாறு " 


ம் : - அவற்குச் செல்லுங் காணம் , 

அவற்குக் கொடுக்குங் காணம் என வரும் . 


சு . வே : 1 இதற்கு மேல் எய்தியது விலக்குதல் நுதலிற்று 


( கா . ந ) 


40 


தொல்காப்பியம் 


இனிச் செலவும் 

கொடையும் தரவும் வரவும் என்று 
சூத்திரஞ் செய்யற் பாலான் ; எற்றுக்குச் செல்லுங் காணம் ?, 
கொடுக்குங் காணம் ? என்பனவிரண்டும் படர்க்கைக்குரிய ; தரும் , 
வரும் என்பன இரண்டும் தன்மைக்கும் முன்னிலைக்கும் உரிய 
வாகலான் , அவ்வாறு கூறாது மயங்கக் கூறிய வதனான் , 
செல்லும் என்னுஞ் சொல்லாற் சொல்லப்படுவதனை வரும் 
என்னும் சொல்லானும் சொல்லுப ; கொடுக்கும் என்னுஞ் 
சொல்லாற் சொல்லப்படுவதனைத் தரும் என்னுஞ் சொல்லி 
னானும் சொல்லும் . 


> 


உ .. ம் : - “ தூண்டிலை 3 வேட்டுவன் வாங்க வாராது 
( அகநா -36 ) எனவும் , “ புன்றரு பசுங்காய் தின்றதன் தப்பல் 
( குறு -292 ) எனவும் வரும் . 


இனி இச்சூத்திரம் கொடுத்தல் கோடற்பொருண்மை மூன் 
றிடத்துஞ் சொல் நிகழுமாறு கூறியது என்பாரும் உளர் . 


31. யாதெவ னென்னு மாயிரு கிளவியும் 

அறியாப் பொருள்வயிற் செறியத் தோன்றும் . 


எ ... ன் அறியாத பொருளை அறியுங்கால் 

சொ லற்பால 
வாறு இது என்ப துணர்த்துதல் நுதலிற்று . 

யாது எவன் என்ற இரண்டு சொல்லும் தன்னால் அறியப் 
படாத பொருட்கண் வினாவாய்த் தோன்றும் என்றவாறு . 


உ ... ம் : - நுந்நாடி யாது ? இப்பண்டி 
என வரும் . 


யுள்ளது 


எவன் ? 


" செறிய , என்பது யாப்புறுத்தல் . 

இஃது யாப்புறத் தோன்றும் எனப் பிற யாப்புறாமற் 
றோன்றுவனவும் உள என்பதாம் . 


.வே : 1 


மயக்கம் 

( கா . ங ) 
2 சொல்லும் என்றலைக் குறிக்கும் என்க ( கா.ந ) 
3 தூண்டில் ( கா . ந ) 


கிளவியாக்கம் 


நூற்பா -32 


41 


( அவை ) யாவன் , யாவள் , யாவர் , யாது , யாவை என்பன 


வினாவு 


மாத்திரத் 


ஐந்துபாலும் அறியலுற்று வாரா ; 
திற்கு வந்த சூத்திரம் ( இது ). 


குறிப்பு : - அறியாப் பொருள்வயின் யாப்புறத் தோன்று 
வன யாது , எவன் என்னும் இரண்டுமே . யாவன் , முதலியவை 
யாப்புறாமல் தோன்றுவனவாம் . இவற்றைப் பெயரியலில் உயர் 
திணைப் பெயரை உணர்த்துமிடத்து . "யோவன் , 
யாவர் ( பெய -8 ) என்றும் , அஃறிணைப் பெயரை உணர்த்து 
மிடத்து “ யாது யாவை ( பெய -13 ) என்றும் தொல் 
காப்பியர் கூறுவர் . 


யாவள் 


இந்நூற்பாவாற் குறிப்பிட்ட யாதும் , எவனும் 

பெய 
ராகாமல் , வினைக்குறிப்பு முற்றாதல் வேண்டும் . வினையியல் 
21 ஆம் நூற்பா 


‘ அத்திணை மருங்கின் இருபாற் கிளவிக்கும் 

ஒக்கும் என்ப எவனென் வினாவே ” , 
என்று கூறும் . யாது என்பதும் அதனைப் போன்றதே . 


திவாகரம் 


“ யாதும் எவனும் கொல்லும் என்னையும் 
ஆகு மென்ப ஐயுற்ற கிளவி என்று கூறும் . 


32. அவற்றுள் 

யாதென வரூஉம் வினாவின் கிளவி 
அறிந்த பொருள்வயின் ஐயந்தீர் தற்குத் 
தெரிந்த கிளவி யாதலு முரித்தே . 


எ . 


ன் , இறந்தது காத்தல் நுதலிற்று . 


" அவற்றுள் 

யாது என்பது தன்னான் அறியப்பட்ட 

சொல்லவும் 
பொருட்கண் ஐயப்பட்டதனைத் தெளிதற்குச் 
பெறும் என்வறாறு . 


42 


தொல்காப்பியம் 


உ ... ம் : - நம் எருத்துள் யாது கெட்டது என வரும் . 
உம்மை , எதிர்மறை . 


மற்று , இதுவும் அறியாப் பொருளாதல் ஒக்கும் பிறவெனின் , 
முன் : யாதும் உணராததன்கட் சொல்லினார் 2 . 

அது முற் 
சூத்திரத் தொடிதனிடை வேற்றுமை ; முன்னர்ச் 

முன்னர்ச் சூத்திரம் , 
எவன் யாதென்று கூறற் பாலர் ; எற்றுக்கு யாது எவன் என்கி 
கூறினாரெனின் , 

யாது 

என்பதனைப் பின்னரும் இங்குக் 
கொணர்ந்து ஆராய்ந்தாராகலின் ; இவ்வாறு கூறாது குறிப்புக் 
கொண்டதனான் , நமருள் யாவர் போயினார் ; அவற்றுள் எவ் 
வெருது கெட்டது என்பனவுங் கொள்க . 


33. இனைத்தென அறிந்த சினை முதற் கிளவிக்கு 

வினைப்படு தொகையி னும்மை வேண்டும் . 


என 


ன் வரையறைப் பொருட்கண் சொல் 

நிகழுமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . மரபு வழுக்காத்த தெனினும் 
யும் . 


அமை 


( 


இத்துணையென்று வரையறுக்கப்பட்ட சினைக் கிளவிக்கும் 
முதற் கிளவிக்கும் வினைப்படுத்துச் சொல்லுமிடத்து இறுதி 
உம்மை கொடுத்துச் சொல்லுசு என்றவாறு . 


உ - ம் : - நம்பி கண்ணிரண்டும் நொந்தன . 


நங்கை முலையிரண்டும் வீங்கின என வரும் . 


சினைக்கிளவி உம்மை கொடாவிடிற் பிறவுங் . கண்ணும் 


ச.வே. 


1 


நம் எருது ஐந்தனுள் 


2 சொல்லினான் 


5 

அவ்வாறு 
பா.வே. 6 சினை முதற் கிளவி ஏடு ) 

7 தொகுதி ( சேனா ) 
-8 - பிறக் கண்ணும் 


3 கூறற் பாலன் 


4 


கூறினாலெனின் 


-- 


கிளவியாக்சும் 


நூற்பா -33 


43 


உம்மையின்றிக் 


முலையும் உளவாவான் செல்லுமாகலான் 
கூறுதன் மரபன்று . 


இனி முதற் கிளவி வருமாறு : - தமிழ் நாட்டு மூவேந்தரும் 
வந்தார் என வரும் . 


இருதிணை மருங்கின் ஐம்பாலும் அறிய ” (கிளவி -10) 
என்னாது “ இருதிணை மருங்கில் ஐம்பால் அறிய ” (கிளவி -10 ) 
என்று சூத்திரஞ் செய்தானால் ஆசிரியன் என்னும் 2 ; செய்யுட் 
கண் உம்மையின்றி வருதற்கு உடம்பொடு புணர்த்தான் என்ற 
லும் ஒன்று . 


இனிச் சூத்திரத்திற் சினை முதற் கூறிய முறையன் றிக் 
கூற்றினான் , உம்மை இன்றி வருவனவும் உள என்பது 3 . 


உம்மையைத் தொகுத்துக் கூறினார் என்பாரும் உளர் .. 


நூற்பாப் பாட ஆய்வு : புலிசை ஏட்டில் சினை முதற் கிள 
விக்கு 

என்று பாடம் இல்லை . சினை முதற் கிளவி என்றே 
பாடம் உள்ளது . தெய்வச் சிலையார் சினை . முதற் கிளவி 
என்று பாடம் தந்து ‘சினைக் கிளவியும் முதற்கிளவியும் என்று 

கூறியுள்ளார் . நன்னூலாசிரியரும் இனைத்தென்றறி 
பொருள் என்றே நூற்பா செய்துள்ளார் . அதனால் சினை 
முதற் கிளவி என்ற பாடமே நன்றாயிருக்கும் . அடுத்த நூற்பா 
மன்னாப் பொருளும் என்றே பாடம் உள்ளது . 


உரை 


குறிப்பு : - உம்மையைத் தொகுத்துக் கூறினார் என்பவர் 
களவியல் உரையாசிரியர் 


களவியல் 7 - ஆம் நூற்பா உரையுள் 


சு.வே : 1 சொல்லுமாகலான் 

சிரிய னேனும் 
3 கூற்றினுள் உம்மையின்றி வருவனவும் உள என்பதுபற்றி 


தொல்காப்பியம் 


அம்மூன்றென்ப தோழிக்குணர்ச்சி என்றதென்னை , மூன் 
றுமே என்று துணிந்தானாயின் உம்மை கொடுத்துச் சொல்ல 
வேண்டும் ; என்னை ! இனைத்தென .... .. உம்மை வேண்டும் 
( கிளவி -33 ) என்றாராகலின் . 

அஃதே ; 

உம்மை 
தொகுத்துக் கூறினார் ; அஃது அங்ஙனம் தொகுத்தற்கு இலக் " 
கணம் உண்மையான் என்று கூறு தலைக் காண்க . 


ஈண்டுத் 


34 . 


மன்னாப் பொருளும் அன்ன வியற்றே . 


எ ... ன் இதுவும் மரபு வழுக் காத்தது . 


மன்னாப் பொருள் என்பது இல்லாப் பொருள் என்பது , 
அதனையுஞ் சொல்லுமிடத்து உம்மை கொடுத்துச் சொல்லுக 
என்றவாறு . 


ம் : - பவழக் கோட்டு 2 நீல 
கோயிலுள்ளும் இல்லை என வரும் ,. 


யானை சாதவாகனன் 


உம்மை பெறுதலொப்புமை நோக்கியே முதற் சூத்திரத் 
தொடு மாட்டெறிந்த தெனக் கொள்க , 


35. எப்பொரு ளாயினும் அல்ல தில்லெனின் 

அப்பொரு ளல்லாப் பிறிதுபொருள் கூறல் . 


ன் மறித்துச் சொற்பல்கர்மைத் தொகுத்திறுக்கும் 
இலக்கணம் இஃதென்பது உணர்த்துதல் நுதலிற்று . 


எவ்வகைப்பட்ட பொருளாயினும் தன்னுழை உள்ள தல்ல 
தனை , இல்லை எனலுறுமேயெனின் , அவன் கூறிய பொருளல் 
லாப் பிறிது பொருள் கூறி , இல்லை என்க என்றவாறு . 


தன்னுழை உள்ள தன் உண்மை கூறி , இல்லை என்க என் 
பது கருத்து . 


1. வே : 1 


என்ப 


2 


பவளக் கோட்டு 


3 பொருளல்லாற் ( துரைசை ) 
4 உள்ளது உண்மை கூறி 


கிளவியாக்கம் 


நூற்பா -36 


* 45 


உழுந்தல்ல 


உ ... ம் : - பயறுளவோ வணிகீர் என்றால் 
தில்லை என்க , தன்னுழை அவை உளவாயின் , 


ன 


இதன் கருத்து : அவன் வினாவப்பட்ட - பொருட்கு 
மாய பிறிது பொருளே கூறுக என்ப , 
ச் சூத்திரம் “ செப்பும் வினாவும் ( கிளவி -13 ) 

( கிளவி -13 ) என்பத 
னுள் அடங்காதாயிற்று ; அவன் வினாவிற்குச் 

செவ்வனிறை 
யாக வன்றிப் பிறிதும் ஒன்று கொணர்ந்திறுத்தமையின் . 


36. அப்பொருள் கூறிற் சுட்டிக் கூறல் , 


எ ... ன் இதுவும் ஓர் இறுத்தல் 


வகைமை உணர்த்துதல் 


நுதலிற்று . 


மேலதற்கோர் 


புறனடையும் ? என்பது . 


அவன் வினாயின அப்பொருளையே சொல்லுறுமே எனிவி 
சுட்டிக் கூறுக என்றவாறு " . 


உ ... ம் : - இவை யல்லது பயறில்லை . 


இப்பயறல்லதில்லை என வரும் . 


37. பொருளொடு புணராச் சுட்டுப்பெய ராயினும் 4 

பொருள் வேறு படாஅ தொன்றா கும்மே . 


எ ... ன் இதுவும் ஒரு சொல்லுதல் வகைமை உணர்த்துதல் 
நுதலிற்று . மேலதற்கே புறனடை எனவுமாம் . 


“ பொருளோடு புணராது நின்ற சுட்டுப் பெயராமே யெனி 
னும் , அப்பொருட்கு இயைபுபட வருமே யெனின் அமையு 
என்றவாறு . " 


* 


என்பது 


சு.வே : 1 னமாய்ப் பிறிது பொருளே கூறுக 

2 புறனடையும் 
3 சொல்ல லுறுமே யெனிற் 
4 சுட்டுப்பே ராயினும் 
5 படா தொன்றா 
6 மேலதற்கோர் புறனடை 


46 


தொல்காப்பியம் 


என் 


உ ... ம் : - இவை யல்லது பயறில்லை என்புழிப் பயறு 
னுஞ் சொல்லாற் பயறு உணரப்பட்டது , அல்ல தென்னுஞ் 
சொல்லே எதிர் மறுத்து நின்றது . இல்லை என்னுஞ் சொல் 
லான் இன்மை உணரப்பட்டது . 


இனி , இவை யென்னுஞ் சொற் பொருளின்றால் , அஃது 
என் செயும் என்றார்க்கு , அதுவும் பயற்றினையே சுட்டிற்றாக 
லான் அமைக என்பது கருத்து . 


ஃது ஒரு பொருண்மேல் இருபெயர் வழுக்காத்தவாறு . 


38. இயற்பெயர்க் கிளவியுஞ் சுட்டுப்பெயர்க் கிளவியும் 

வினைக்கொருங் கியலுங் காலந் தோன்றின் 
சுட்டுப்பெயர்க் கிளவி முற்படக் , கிளவார் 
இயற்பெயர் வழிய வென்மனார் புலவர் . 


பொருண்மேல் 


எ ... ன் இதுவும் ஒரு 
காத்தல் நுதலிற்று . 


இருபெயர் வழுக் 


10 


இயற்பெய ரென்பன இரண்டு திணைக்குமுரிய பெயர் ; 
சுட்டுப் பெயர் மூன்று சுட்டும் முதலாக வரும் பெயர் ; அவ் 
விரண்டும் வினைக்கண் ஒருங்கு நடப்பதோர் காலந் தோன் 
றுமே யெனின் , இயற்பெயர் முன்கூறிச் சுட்டுப் பெயரதனைப் 
பின்னர் வைத்துக் கூறுக என்றவாறு 


உ .... ம் : - கொற்றன் வந்தான் அவற்குச் சோறு கொடுக்க 
என வரும் . 


மற்றுச் சுட்டுப் பெயர்க் கிளவி முற்படக் கிளவார் 
எனவே , இயற்பெயர் வழியே கிளப்ப என்பது 

முடிந்தது . 
பின்னை இயற்பெயர் வழியென வேண்டா வதனால் , 

, உயர் 
திணைப் பெயர் வழியும் அஃறிணைப் பெயர் வழியும் வைத்துக் 
கூறுக அச்சுட்டுப் பெயர்களை என்றதாம் . 


சு.வே : 1 பயன்உணரப் பட்டது 

2 இயர்பெயற் வழிய எனல் ( ஏடு ) 


கிளவியாக்கம் 


நூற்பா -39 , 40 


47 


உ ... ம் : - நம்பி வந்தான் அவற்குக் சோறு கொடுக்க 


என 


என வரும் . எருது வந்தது அதற்குப் புல்லுக் கொடுக்க 
வரும் . 


இனி ‘வினைக்கியலுங் காலந்தோன்றின் , என அமையும் . 
‘ஓருங்கு என்ற மிகையதனான் , அகர இகரச் சுட்டே கொள்க . 


இனி , வினைக்கு ஒருங்கியலுஞ் சுட்டே கிளக்க எனப் 
பெயர்க்கு யாது முன் கூறினும் அமைக என்பதாம் . 

உ .... ம் : - சாத்தன் அவன் ; அவன் சாத்தன் எனவரும் , 


உலகத்தியன்று 


இனி ஒருவன் , ‘ இயற்பெயர் எனவே , 
வரும் பெயரெல்லாம் அடங்கும் என்னும் . 


39. முற்படக் கிளத்தல் செய்யுளு ளூரித்தே . 
எ ... ன் இஃது எய்தியது விலக்குதல் நுதலிற்று . 


செய்யுளகத் தாமே யெனிற் சுட்டுப்பெயர் முன் சொல்லி 
இயற்பெயர் பின் வைத்துக் கூறினும் அமையும் என்றவாறு 


படம் : 


அவனணங்கு நோய் செய்தான் ? ஆயிழாய் வேலன் 
விறன்மிகுதார்ச் சேந்தன் பேர் வாழ்த்தி - முகனமர்ந் 
தன்னை யலர்கடப்பந் தாரணியி லென்னைகொல் ? 
பின்னை யதன்கண் விளைவு . 


எனவரும் . இதனுள் அவன் என்பது சுட்டு ; 
சேந்தன் என்பது இயற்பெயர்.. 


40 , சுட்டுமுத லாகிய காரணக் கிளவியுஞ் 

சுட்டுப்பெய ரியற்கையிற் செறியத் தோன்றும் ... 


சு.வே ; -1 . சோறிடுக ( கா.ந ) 

2 . வினைக்கொடுங்கியலுஞ் சுட்டே கிளக்க என்பதனான் ( ஏடு ) 

என்ப 
4. விறன்மிகு சேந்தன் பேர் ( ஏடு ) 


48 


தொல்காப்பியம் 


பொருண்மேல் 


இருபெயர் வழுக் 


எ , .ன் , இதுவும் ஒரு 
காத்தல் நுதலிற்று . 


“ மேற் சுட்டுப்பெயர் இயற்பெயரின் வழியே கிளக்க 
வெனப்பட்டது போலச் சுட்டு முதலாகிய காரணம் 

பெயரை 
யும் இயற்பெயர்க்கு வழியே வைத்துச் சொல்லுக என்றவாறு . 

உ .... ம் : சாத்தன் கையெழுதுமாறு வல்லன் ; 
அதனால் தன் ஆசிரியன் உவக்கும் ; தந்தை உவக்கும் என 
வரும் . 


‘வினைக்கொருங்கியலும் 


அதிகாரத்தான் வழிக்கிளத்தல் 
வழிக் (கிளவி -38 ) கொள்க . 

எழுதுமாறு என்பது வினை . 


முதற் சூத்திரம் பொருள் வழி 2 வந்தது : இது பொருளது 
குணத்து வழி வந்தது . 


41. சிறப்பி னாகிய பெயர்நிலைக் கிளவிக்கும் 

இயற்பெயர்க் கிளவி முற்படக் கிளவார் . 


இருபெயர் 


எ . , ன் இதுவும் ஒரு பொருண்மேல் 
காத்தல் நுதலிற்று . 


வழுக் 


“ சிறப்புப் பெயரும் இயற்பெயரும் ஒருவற்கு உளவாயின் , 
அவ்விடத்து அவனைப் பெயர்க் கொடுக்குங்கால் , அவன் 
சிறப்புப் பெயரை முன் கூறி , இயற்பெயரைப் பின் கூறுக என்ற 
வாறு 


உ ..ம் : - ஏனாதி நல்லு தடன் , 

சோழன் நலங்கிள்ளி என வரும் . 


உம்மையாற் பிறப்பினாகிய பெயர்க்குத் தொழிலினாகிய 


சு.வே : 1 தம் ஆசிரியன் ( ஏடு ) 

2 வழீஇ ( ஏடு ) 

இலல கணத்த வழீஇ ( ஏடு ) 


கிளவியாக்கம் 


நூற்பா - 42 


49 


பெயர்க்குங் கல்வியினானாகிய பெயர்க்கும் இயற்பெயர்களை 
வழியே வைத்துச் சொல்லுக என்றவாறு . 


உ ... ம் : - பார்ப்பான் கண்ணன் எனவும் , 

வண்ணான் சாத்தன் எனவும் வரும் . 


கல்வியினானாகிய காரணம் வந்தவழிக் கண்டு கொள்க . 
சிறப்புப் பெயர் என்பன சிறப்புடை மன்னராற் 

பெறுவன . 


42. ஒருபொருள் குறித்த வேறுபெயர்க் கிளவி 

தொழில்வேறு கிளப்பி னொன்றிட னிலவே . 


எ ... ன் இஃது . ஒரு பொருண்மேற் பல பெயர் வழூஉக் காத் 
தல் நுதலிற்று . மரபு வழூஉக் காத்தலுமாம் 3. 


ஒரு பொருளைக் கருதி வேறுவேறு பெயர் வருமெனின் 
அப்பெயர் வேறுவேறு தொழில் கோடற்கு வரும் பெயரெல் 
லாஞ் சொல்லிய பின்னைத் தொழில் கொடுக்க ; அங்ஙனம் 
கொடுக்க , வந்த பெயரெல்லாம் அதற்கொன்றும் ; அல்லாக் 
கால் . அதற்கொன்றிடனில் என்றவாறு ". 

ம் : - ஆசிரியன் பேரூர்கிழான் செயிற்றியனிளங்கண்ணன் 
சாத்தன் வந்தான் என வரும் . 


மற்று , எந்தை வருக ; எம்பெருமான் வருக ; மைந்தன் 
வருக எனவும் ஒரு பொருட்கு ஒன்றுமாலெனின் , 

அதனை 
ஞாபகங் கூறல் என்னும் உத்திவகையான் உணர்க . 


என்னை , தொழில்வேறு கிளப்பின் ஒன்றிடனிலவே , என் 
றார் ; அத் தொழில் வேறு கிளத்தல்தான் இருவகைப்படும் ; 


சு . வே : 1 கல்வியினாகிய 

2 சிறப்புடைய 
3 காத்ததூஉ மாம் 
4 கொடுப்ப 


50 


தொல்காப்பியம் 


பெயர்தொறும் ஒரு தொழில் கிளத்தலும் , வேறு கிளத்தலும் 


என . 


பெயர்தொறும் வேறாய்த் தொழில் கிளத்தலும் வேறு 
கிளத்தலாம் . அதனான் இச்சூத்திரத்துப் பெயர் தொறும் 
வேறாய்த் தொழில் கிளத்தலைத் தொழில்வேறு கிளப்பின் 
ஒன்றிடனில என்றது . 


அங்ஙனம் ஞாபகத்தாற் கொள்வதனையும் ஒரு பொருட் 
கொன்றுமென்று . மற்று , வரும் பெயரெல்லாஞ் சொல்லிப் 
பின்னைத் தொழில் கிளப்பதனை எடுத்தோத்தினாற் கூறி , 
அவ்வப் பெயர்தோறும் ஒரு தொழில் கிளப்பதனை உத்தி 
வகையாற் கொண்ட தென்னையெனின் , எந்தை வருக ,, எம் 
பெருமான் , வருக மைந்தன் வருக என்றவிடத்து ஒரு பொருண் 
மேலும் நிற்கும் ; மற்றைய தாயின் ஒரு பொருட்கே திரிபுப்படாது 
ஒன்றும் . அதனால் அதனை எடுத்தோத்தினானும் , இதனை 
உத்திவகையானும் கொண்டான் என்பது . 


குறிப்பு : - இந்நூற்பாப் பொருளை நேமிநாதம் 

“ ஒரு பொருண்மேல் பல்பெயருண் டானால் அவற்றிற் 
கொருவினையே சொல்லுக 

வோர்ந்து 

( சொல் . 12) என்று 
கூறுகின்றது . 


43 . 


தன்மைச் சொல்லே யஃறிணைக் கிளவியென் 
றெண்ணுவழி மருங்கின் விரவுதல் வரையார் . 


எ ... ன் இது திணை வழுவாமை உணர்த்துதல் நுதலிற்று . 


தன்மைச் சொல்லும் அஃறிணைச் சொல்லும் அவை 
எண்ணுமிடத்து , விரா அய் வரப்பெறுமெனக் கொள்க என்ற 
வாறு . 


தன்மைச் சொல் என , உயர்திணைச் சொல் எனப்பெறும் . 


சு.வே : 1 வேறு கிளத்தலுமாம் 

2 எனவே ( கா.ந ) 


கிளவியாக்கம் 


நூற்பா -44 


51 


உ ... ம் : - 


“ யானுமென் னெஃகமுஞ் சாறும் ( அவனுடைய 
யானைக்குஞ் சேனைக்கு நேர் ) ” என வரும் . 

‘ மருங்கு என்ற மிகையால் “ நீயும் நின் படைக்கலமும் 
சாறீர் “ அவனுந்தன் படைக்கலமுஞ் சாறும் ” எனவும் வருதல் 
கொள்க 1 : 


உரைக்குறிப்பு : - இந்நூற்பாவின் பொருளையும் , உரையுள் 
மருங்கு என்ற மிகையாற் கொள்ளும் பொருளையும் உட் 
கொண்டு , நேமிநாத உரை ( சொல் .9) . 


44 


தன்மையொ டியைந்தன தன்மை யாகும் 
முன்னிலை மொழியொடு படர்க்கையு மற்றே ” 


என்ற நூற்பாவை எடுத்துக்காட்டி முன்னிலைக்கும் , படர்க் 
கைக்கும் நீயும் நின் படைக்கலமும் சாரீர் ; அவனுந்தன் களிறும் 
சாரும் என்ற எடுத்துக்காட்டினைக் கூறுகின்றது . 
44 . ஒருமை யெண்ணின் பொதுப்பிரி பாற்சொல் 

ஒருமைக் கல்ல தெண்ணுமுறை இல்லாது . 
எ ... ன் மரபு வழுக் காத்தல் 2 நுதலிற்று . 

“ ஒருமை எண்ணின் பொதுப்பிரி பாற்சொல் என்பது ஓர் 
எண்ணாய் இரண்டு பாற்கும் பொதுவாய் ஒருவன் ஒருத்தி 
யெனப் பிரிந்து 

பால் 

வறுபடுவதாயிற்று ; அஃது 
யாதோவெனின் , ஒருவர் என்பது அஃது இருபாற்கும் பொது 
வாய் நிற்பினும் , ஒருவர் இருவர் என்று எண்ணும் பொழு 
தாயின் ஒருபாற்கே உரித்தாகி நிற்கும் 3 ; 

இனி எண்ணுதல் களைந்து ஒருவர் என்றக்கால் இரு 
பாலையுந் தழீஇ நிற்கும் . “ இதுவும் ஒருசார் ஆசிரியர் 
உரைப்ப , 


நின்று 


வே 


சு . வே . சாறும் எனவும் கொள்க ( ஏடு ) 

2 காத்தது 
3. உரித்தாம் 
இப்பகுதி ஏட்டில் உள்ளவாறு கொள்ளப்பட்டது . அச்சுப் 
புத்தகத்தில் முன்பின்னாக மாறுபட்டுள்ளது . 


52 


தொல்காப்பியம் 


இனி , ஒருமை எண்ணின் பொது வென்ப ஒருவரென்பது ; 
அப்பொதுமையிற் பிரிந்த பாற் சொல் ஒருவன் 

ஒருவன் ஒருத்தி என் 
பது . அவை தத்தம் ஒருமை விளங்கி நிற்குந் துணையல்லது , 
அப்பால் மேல் எண்ணுமுறையோடா என்பது . 


குறிப்பு : 


‘ ஒருவன் ஒருத்திப் பெயர்மேல் எண்ணில நன் . ( 287 ) 
பொதுப்பிரிபால் எண்ணொருமைக் கண்ணன்றிப் 

போகா 
( நேமி . சொல் . 12) 


45. வியங்கோ ளெண்ணுப்பெயர் திணைவிரவு வரையார் . 


எ ... ன் , இதுவும் திணை வழுக் காத்தல் நுதலிற்று . 

“ வியங்கோளுடைய எண்ணுப் பெயர் திணை விரவுதல் 
கடியப்படா என்றவாறு . 


உ ... ம் : - ஆவும் ஆயனும் செல்க எனவரும் . 


இனமல்லதனொடு 


இஃது 
வாயிற்று . 


எண்ணினமையின் 


வழூஉ 


இனி , ஆவும் ஆயனும் செல்க என்றவிடத்துச் செல்க 
என்னும் வியங்கோள் வினை இருதிணைக்கும் முடிபேற்றமை 
யிற் திணை வழுஉ வமைதியாம் ஆயிற்றும் என்ப . 

மற்று , இன்ன எண் என்பது . சூத்திரத்துப் பெற்றிலாமை 
யின் , உய்த்துணர வைத்தல் என்னும் உத்திவகையான் ,உம்மை 
எண்ணும் , என வென்னெண்ணு மெனக் கொள்க . 


என்னை , அவ்விரண்டெண்ணும் தொகை பெற்றும் பெறா 
தும் முடியும் . மற்றை யெண்ணுக்களெல்லாந் தொகை 
பெற்றே முடியும் . 


சு.வே : 1 வழுவாயிற்று 

2 திணை வழுவமைதியாம் ஆயிற்றென்க 


கிளவியாக்கம் 


நூற்பா -46 


53 


ஈண்டுத் தொகைபெறும் எண்ணினாற் கூறிற்றிலர் திணை 
வழூஉம் ஆகலான் என்பது . 
குறிப்பு : 


“ உம்மை யெண்ணும் எனவென் னெண்ணும் 
தம்வயின் தொகுதி கடப்பா டிலவே ( இடை . 39 ) 


46. வேறுவினைப் பொதுச்சொல் லொருவினை கிளவார் . 


எ ... ன் , இதுவும் மரபு வழுக் காத்தல் நுதலிற்று . 


“ வேறுவேறு வினையுடையவாய் நின்ற சொற்களை ஒரு 
வினையாற் சொல்லற்க என்பது . 


எனவே , பொதுவினையாற் கிளக்க என்பதாம் . 


என்றா 


இனி , ஒருவும் வினை என்பது , 

என்பது , ஒரூஉ 

வினை 
யிற்று என்றலும் ஒன்று . ஒரூஉதல் என்பது நீங்குதல் ,. 


அவை ; அடிசில் , அணிகலம் , இயமரம் என்பன , 


அவற்றைப் பொதுவினையாற் கூறுமாறு : - அடிசில் அயின் 
றார் ; அணிகலம் அணிந்தார் ; இயமரம் இயம்பினார் என்னுந் 
தொடக்கத்தன கொள்க . 


மற்று , “ ஊன்றுவை , கறிசோ றுண்டு வருந்து என வந்த 
தால் எனின் , அது பாடமறிந்து திருத்திக் கொள்க . 


உரைக்குறிப்பு : - உண்டு , என்பது பொதுவினையன்றேனும் , 
கறியொழிந்த வற்றிற்கெல்லாம் சேறலின் பன்மை பற்றி 
அமைத்துக் கொள்ளப்படும் . 

ஊன் , துவை, கறியொடு கூடிய சோற்றை உண்டென 
உரைப்பினும் அமையும் ( புறநா.உரையாசிரியர் 14 ) . 


சு.வே : 

1 ஒரூஉவினை 
2 வினையை யுடையவாய் 


54 


தொல்காப்பியம் 


47 . 


எண்ணுங் காலு ! மதுவதன் மரபே . 


எ .. ன் இதுவும் மரபு வழுக் காத்தல் 2 நுதலிற்று 


“ வேறு வேறு வினையை யுடைய சொற்களை எண்ணுங் 
காலும் பொதுவினையாற் சொல்லும் என்றவாறு " . 


உம்: - யாழும் குழலும் பறையும் இயம்பினார் என் வரும் . 


48. இரட்டைக் கிளவி யிரட்டுப்பிரிந்த திசையா . 


எ ... ன் இதுவும் மரபுவழுக் காத்தல் நுதலிற்று . 


அவ்விரட்டுதலிற் 


" இரட்டித்துச் சொல்லுஞ் சொற்கள் 
பிரித்துச் சொல்லப்படா என்றவாறு " 


உ ... ம் : -சுருசுருத்தது ; சுறு சுறுத்தது ; சறு கறுத்தது என . 
இசையும் குறிப்பும் பண்பும் பற்றி வரும் . 


49. ஒருபெயர்ப் பொதுச் சொல் உள்பொரு ளொழியத் 

தெரிபுவேறு கிளத்தல் தலைமையும் பன்மையும் 
உயர்திணை மருங்கினும் அஃறிணை மருங்கினும் . 


எ..ன் , இதுவும் மரபு வழுக் காத்தல் நுதலிற்று . 


ஒரு பெயர்ப்பட நின்ற பொதுச் சொற்களைச் சொல்லுங் 
கால் ஆண்டுள்ள பொருளெல்லாம் எடுத்துச் சொல்லாது , 
தெரிபு வேறு கிளந்து தலைமையானும் பன்மையானும் கூறுக 
இருதிணைக் கண்ணும் என்றவாறு , 


உ ... ம் : - சேரி என்பது பலரும் இருப்பதுமன் ; ஆயினும் , 
ஆண்டுச் சில பார்ப்பனக்குடி உளவேல் அதனைப் பார்ப்பனச் 
சேரி என்பது . இஃது உயர்திணைக்கட்டலைமை பற்றி வந்தது . 


சு . வே : 1 காலை 

பா.வே : 4 உளபொருள் ( நேமி -உரை ) 
2 காத்தலை 

5 நின்று ( ஏடு ) 
3 இரட்டிற் ( சேனா - பா ) 


கிளவியாக்கம் 


நூற்பா -50 


55 


பற்றி வருமாறு : வின நாடு , 


அத்திணைக்கண் பன்மை 
குற்றிளை நாடு என வரும் . 


இனி , அஃறிணைக்கட்டலைமை பற்றி வருமாறு : 
கமுகந் தோட்டம் என வரும் ; மற்றைய பொருள் பயின்று 
கமுகு ஒன்றிரண்டுண்மை நோக்கிச் சொன்னாரேல் தலைமை 
யாம் . இனிக் கமுகு ஆண்டு நெருங்கி , மற்றைய சிலவாதல் 
கண்டு சொன்னாரேல் அதுவே பன்மையாற் பெற்ற பெயரு 
மாம் . 


ஒடுவங்காடு , காரைக்காடு என்பன பன்மையாற் பெற்ற 
பெயர் . 


50. பெயரினுந் தொழிலினும் பிரிபவை யெல்லாம் 

மயங்கல் கூடா வழக்குவழிப் பட்டன . 


..... ன் இதுவும் மரபு வழுக் காத்தல் நுதலிற்து . 


" மேல் நின்ற 

அதிகாரத்தால் உயர்திணைக்கண்ணும் 
அஃறிணைக் கண்ணும் பெயரினானுந் தொழிலினானும் பிரித்து 
வருபவை யெல்லாம் மயங்குதற்குச் செல்ல , வழக்கு வழிப் 
பட்டன ஆகலான் என்பது . 


அவைதாம் பெண்ணொழி மிகுசொல்லும் , ஆணொழி மிகு 
சொல்லுமென இருவகைப்படும் . 


உயர்திணைக்கட் பெயர் பிரிந்த பெண்ணொழி மிகு 
சொல் வருமாறு : - வடுகரசர் ஆயிரவர் மக்களையுடையர் என 
வரும் . 


அத் திணைக்கண் பெயரிற் பிரித்த ஆணொழி மிகுசொல் 
வருமாறு : 


1 


சுவே : 1 மற்றைப் பொருள் பயின்று கதை ஒன்றிரண்டும் பற்றிச் 


2 பெயர் ( கா.த ) 
3 என்பது ( ஏடு ) 
4 இது ( ஏடு ) 
5 இத்திணைக்கண் ( PO ) 


56 


தொல்காப்பியம் 


நால்வர் 


பெருந்தேவி பொறையுயிர்த்த கட்டிற்கண் 
மக்கள் உளர் எனவரும் . 


இனி அத்திணைக்கண் தொழிலிற் பிரிந்த பெண்ணொழி 
மிகுசொல் வருமாறு : அரசர் ஆயிர மக்களொடு 
தாவடி 
போயினார் எனவரும் . 


அத்திணைக்கண் தொழிலிற் பிரிந்த ஆணொழி மிகுசொல் 
வருமாறு : இன்று இவ்வூரெல்லாம் தைநீர் ஆடுப் வரும் , 


என 


னி , அஃறிணைக்கண் வருமாறு : 
நம் அரசன் ஆயிரம் யானையுடையன் என வரும் . இஃது 
அத்திணையிற் பெயரிற் பிரிந்த பெண்ணொழி மிகு சொல் , 

நம்பி நூறு எருமையை யுடையன் என வரும் . இஃது அத் 
திணையிற் பெயரிற் பிரிந்த ஆணொழி மிகு சொல் . 


இனி , அத்திணைக்கண் தொழிலிற் பிரிந்து வருமாறு 

இன்று இவ்வூர்ப் பெற்றமெல்லாம் உழவொழிந்தன என 
வரும் . 

இஃது அத்திணைக்கண் தொழிற் பிரிந்த பெண்ணொழி மிகு 
சொல் . 

இன்று இவ்வூர்ப் பெற்றமெல்லாம் அறங்கறக்கும் என 
வரும் ; 

இஃது அத்திணைக்கண் தொழிலிற் பிரிந்த ஆணொழி மிகு 
சொல் . 


இனி ‘ எல்லாம் என்றதனான் ஆணொழி மிகு சொல்லும் 
பெண்ணொழி மிகு சொல்லுமன்றிச் சிறப்புப் பற்றி நிற்பன 
வும் , பொதுவாய் நிற்பனவும் , மிகுதி வகையான் நிற்பனவுங் 
கொள்க . அவை வருமாறு : 


சுவே : 1 போனார் ( ஏடு ) 

2 எருமை ( கா.ந ) 
பெற்றமெல்லாம் கறக்கும் ( ஏடு ) 


3 


57 


கிளவியாக்கம் 


நூற்பா -51 


அரசர் பெருந்தெரு என்பது சிறப்புப்பற்றி வந்தது . 

ஆதீண்டு குற்றி , ஆனதர் என்பன பொதுவாய் நிற்பன . 
இனி மிகுதிவகையாற் சொல்லுவன வருமாறு : 

வர் பெரிதும் கால் கொண்டாடும் . இவர் பெரிதுஞ் 
சோறுண்ப என வருமுயர்திணைக்கண் . 


இனி அஃறிணைக்கண் இவ்வெருது புற்றின்னும் என வரும் . 
வையெல்லாம் மிகுதிவகையான் விளக்கினவாறு . 
குறிப்பு : 


" பெண் ஆண் ஒழிந்த பெயர்தொழி லாகிய சொல் 
உண்மை இருதிணைமேல் உய்த்தறிக " ( நேமி . சொல் . 11 ) 


51 . 


பலவயி னானும் எண்ணுத்திணை விரவுப் பெயர் 
அஃறிணை முடிபின செய்வு ளுள்ளே . 


எ ... ன் இது திணை வழு அமையுமாறு கூறுதல் நுதலிற்று . 

" பல விடத்தினானும் உயர்திணையும் அஃறிணையும் விரவி 
எண்ணப்படும் பொருள் அஃறிணை முடிபினவாஞ் செய்யு 
ளகத்து என்றவாறு ” . 


உ ... ம் : 


" வடுக ரருவாளர் வான்கரு நாடர் 
சுடுகாடு பேயெருமை யென்றிவை யாறுங் 
குறுகா ரறிவுடை யார் ” 


என வரும் . 

இனிப் “ பலவயி னானும் அஃறிணை முடிபின செய்யுளுள் ” 
எேைவ , சிலவயினான் அஃறிணை விரவாது உயர்திணையா 
யெண்ணி 3 , அஃறிணை முடிபிற்றாகலும் உண்டு செய்யுளகத்து 
என்றவாறாம் . 


சு . வே : 1 ஆனதரம் ( ஏடு ) 

2 கால் கொண்டோடும் ( கா.ந ) 
3 உயர்திணையானெண்ணி ( கா.ந ) 


58 


தொல்காப்பியம் 


அது வருமாறு : 


பாணன் பறையன் றுடியன் கடம்பனென் 

றந்நான் கல்லது குடியு மில்லை ” 1 
என வரும் . 


( புறநா . 335 ) 


52 . 


வினைவேறு படூஉம் பலபொரு ளொருசொல் 
வினைவேறு படாஅப் பலபொரு ளொருசொலென் 
றாயிரு வகைய பலபொரு ளொருசொல் . 


“ எ ... ன் இச்சூத்திரத்திற்கு உரையில்லை ; இலக்கமுமில்லை . 
மேலவற்றுள் 

வினைவேறு படூஉம் பலபொருளொரு சொல் 
என்னுஞ் சூத்திரமுமில்லை . அதற்குப் பதவுரை எழுதியிருக் 
கிறது , என்று இந் நூற்பாவின் கீழ் எழுதப்பட்டுள்ளது புலிசை 
ஏட்டில் 


, 


அச்சுப்புத்தகத்திற் கண்ட உரை கீழ் வருமாறு காண்க : 


இச்சூத்திரம் என் நுதலிற்றோவெனின் , பல பொருள் ஒரு 
சொல்லின் வகைமை உணர்த்துதல் நுதலிற்று . 


“ வினையான் வேறுபடும் பலபொருள் 
ஒரு 

சொல்லும் , 
வினையான் வேறுபடாத பொ ருள் ஒரு சொல்லுமென 
அவ்விரண்டு வகைப்படும் பலபொருள் ஒரு சொல் என்றவாறு 
இவ்வுரை துறைசை ஏட்டிலும் உள்ளது 


மற்றொரு பிரதியிற் கண்ட உரை 


இச் சூத்திரம் என் நுதலிற்றோவெனின் , ஒரு சொல்லான் 
வரும் பல்பொருள் வகை கூறுதல் நுதலிற்று . 


பல்பொருள் குறிக்கும் ஒரு சொல் , வினைவேறுபடுகின்ற 
பல்பொருள் ஒரு சொல்லென, வினைவேறு படாஅப் பல் 
பொருள் ஒரு சொல்லென இருவகைப்படும் என்றவாறு 


பா.வே 


1 


துடியன் பாணன் பறையன் கடம்பனென் 
றிந் நான் கல்லது குடியுமில்லை ( புறநா . 335 பா - ம் ) 


கிளவியாக்கம் 


நூற்பா -53 


59 


பல பொருள் குறிக்கும் ஒரு சொல்லினையும் பிறவகைப் 
படுத்திப் பகுத்தல் ஒல்லுமெனினும் வேறுபடுத்திக் கோடற்கண் 
வினையே சிறப்புடைமையின் இங்ஙனம் வகுத்தோதினார் , 


உரைக்குறிப்பு : 


இந்நூற்பாவிற்கு உரை இல்லை என்று புலிசை எடு கூறு 
கிறது . அச்சுப் பிரதியில் இரண்டு உரைகள் உள்ளன . அவற்றுள் 
முதல் உரை நச்சினார்க்கினியர் உரையாகவே உள்ளது . இரண் 
டாவது உரை சேனாவரையர் உரையுடன் ஒருவாறு ஒத்து 
உள்ளது . 


சேனாவரையர் இந்நூற்பா உரையுள் 


பாமை 


இலக்கணச் சூத்திரங்களே 

அமையும் இச்சூத்திரம் 
வேண்டா பிறவெனின் என்னும் வினாவை எழுப்பிக் கொண்டு , 
இருவகைய என்னும் வரையறை அவற்றாற் பெறப்பட 
யானும் , வகுத்துப் பின்னும் இலக்கணங் கூறியவழிப் பொருள் 
இனிது விளங்குதலானும் இச்சூத்திரம் வேண்டுமென்பது 
என்று எழுதுகிறார் . 


இவர் , இவ்வாறு எழுதுவதை நோக்கினால் இந்நூற்பா 
வேண்டா நூற்பாவாகக் கருதப்பட்டு வந்ததென்ற 

உண்மை 
புலனாகிறது . அதனால் , இந்நூற்பா தொல்காப்பியர் இயற்றிய 
நூற்பா அன்று போலும் . 


53 . 


வினைவேறு படூஉம் பலபொரு ளொருசொல் 
வேறுபடு வினையினும் இனத்தினும் சார்பினும் 
தேறத் தோன்றும் பொருள் தெரி நிலையே . 


உரை பா - வே : ஏனைய உரையாசிரியர் அவற்றுள் என்று 
தொடங்குவர். துறைசை ஏடும் அவ்வாறே பாடம் ஓதும் . 
( ஏட்டிற் கண்டவாறு ) வினை வேறுபடூஉம் பல பொருளாமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


60 


தொல்காப்பியம் 


“ வினை வேறுபடூஉம் பலபொருள் ஒரு சொல்லை அறியு 
மிடத்து , வேறுபடு வினையினும் இனத்தினும் சார் பினும் ? 
அறியப்படும் என்றவாறு . 

வேறுபடுவினையான் அறிய வருமாறு : 
மா தளிர்த்தது , மா பூத்தது , காய்த்தது என வரும் . 

இவ்வினை மரமாவிற் கல்லது ஏலாது . பிறவுமன்ன . 
மாவும் மருதும் ஓங்கின என்பது , இனத்தான் மாமரம் என 
விளங்கும் . 


மாவும் மரையும் புலம்படர்ந்தன வென்றால் , விலங்குமா 
என்பது அறியப்படும் . 


இனிச் சார்பினால் அறிய வருமாறு: 
விற்பற்றி நின்று கோல் தா என்றால் கணைக்கோலின் மேல் 
நிற்கும் , அதற்குச் சார்பு அதுவாகலான் . 


குதிரைமேல் இருந்து ‘ கோல் தா என்றால் மத்திகைக் 
கோலாமாகலானும் , சுள்ளற் கோலாமாகலானுஞ் செல்லும் ; 
அதற்குச் சார்பு அதுவாகலான் , பிறவுமன்ன . 
பல பொருள் ஒரு சொல் : 

யாப்பருங்கலம் “ ஆதி யெழுத்தே அடிதொறும் வரினடி , 
மோனைத் தொடையென மொழிமனார் புலவர் ( 35 ) என்னும் 
நூற்பா உரையில் அதன் உரையாசிரியர் , ஆதியெழுத்தே அடி 
தொறும் ஆதிக்கண்வரின் 

என , ஆதி என்னும் சொல்லைப் 
பின்னுங் கூட்டிப் பொருள் உரைக்க வேண்டும் என்பதற்கு 
மேற்கோளாக , வேறுபடு வினையினும் இனத்தினும் சார்பி 

எனுந் 
தேறத் தோன்றும் பொருள் தெரிநிலையே ” ( கிளவி-53 ) என்னும் 
நூற்பாவினை இரண்டடியுடையதாக எடுத்துக்காட்டுகிறார் , 
அவர் கருத்தின்படி வேறுபடு என்ற அடைசொல்லை வினை . 


1 முற்படப் பகுத்தோதியவற்றுள் என்று அச்சுப்புத்தக உரை 
தொடங்குகின்றது . 
வேறுபடுவினையினாலும் இனத்தினாலும் சார்பினானும் 

( துறைசை) 
3 வாராது ( கா.ந ) 4 சொல்லும் ( ஏடு ) 


2 


= 


கிளவியாக்கம் 


நூற்பா - 54 , 55 


61 


பல 


இனம் ,, 

சார்பு , என்னும் மூன்றனுடனும் கூட்டிப் பொருள் 
உரைக்க வேண்டும் என்க , அவர் கருத்தின்படி இந்நூற்பா 
விற்கு “ வினை முதலானவற்றால் பொருள் வேறுபடும் 
பொருள் ஒரு 

சொல்லைப் பொருளறியுமிடத்து வேறுபடு 
வினையினானும் வேறுபடு இனத்தினானும் வேறுபடு சார் 
பினானும் அறியப்படும் . ” என்று பொருள் கூறல் வேண்டும் 


என்க . 


நன்னூல் ஆசிரியர் இப்பலபொருள் ஒரு சொல்லை வினை , 
சார்பு , இனம் , இடம் மேவிப் பொருள் விளங்கும் பல பொருள் 
ஒரு சொல்லென்றும் , அவற்றை மேவி விளங்காப் பலபொருள் 
ஒரு சொல்லென்றும் ( நன்னூல்-389 ) இருவகையாகப் பிரிப்பர் . 


நேமிநாதம் 


“ ஒப்பிகந்த பல்பொருண்மேற் சொல்லும் ஒரு சொல்லைத் 


செப்புக ( சொல் . 13 ) 


தப்பா வினையினஞ் சார்பினாற் 
என்று கூறும் . 


54. ஒன்று வினை மருங்கி னொன்றித் தோன்றும் . 


போலாது 


எ ... ன் அம் மூவகையான் 

! 

உணர்ந்தவாறு 
உணராமை நிற்குமாறுடைத்து இச்சொல் என்பது உணர்த்து 
தல் நுதலிற்று . 


வினை 
ஒன்று 

என்பது 

பொதுவினை ; பொதுவினை 
யாயிற் பகுதியுணராமற் றோன்றும் என்றவாறு " . 


1 


3 
மா 


அது வருமாறு : மா வீழ்ந்தது என்றவிடத்து இன்ன 
என்பது உணர்த்தலாகாது பொதுவாய் நிற்கும் . 


சு.வே : 1 அம் மூன்று வகையான் ( கா.ந ) 

2 மரம் ( ஏடு ) 
3 மரம் (ஏடு ) 


தொல்காப்பியம் 


55 . வினைவேறு படாஅப் பலபொரு ளொரு சொல் 

நினையுங் காலைக் கிளந்தாங் கியலும் . 
ன் , வினை வேறு படா அப் பொருள் ஆமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


பல 


“ வினை வேறுபாடஅப் பல பொருள் ஒரு சொல்லை ஆராயு 
மிடத்து இன்னதென்றறியக் கிளந்தே சொல்லுக என்றவாறு 


உ ... ம் : -- ஆன் கன்று நீரூட்டுக என வரும் . 


‘ நினைதல் என்பது ஆராய்தல் 


கூற 


ஆராயுமிடத்துக் கிளந்து கூறுக என , ஆராய்ச்சி இல்லாத 
இடத்தாயிற் கிளவாதே 

அமையும் என்பதமையும் 2 - 
ஆராய்ச்சியுடைய நிலம் என்பது வருநிலம் 3 யாதோ வெனின் ? 
கன்று நீரூட்டுக என்ற விடத்து ஆன் கன்றும் , எருமைக் கன்றும் 
பூங்கன்று மெனப் பலவும் ஆங்கு உளவாயின் அவன் சொன்ன 
கன்று நிற்பப் பிறிதொரு கன்று நீரூட்டல் வழுவாம் . அதனால் 
இன்னுழி இன்ன கன்று என்று கிளந்து சொல்லுக . அல்லக்கால் 
இன்னகன்று என்று கிளவாதே சொல்ல அமையும் . மேற் 
சூத்திரத்தின் துணியும் இதுவே . 


வேறுபடு வினையும் இனமும் சார்பும் வேண்டாமை 
உணர்புழி யாயின் அவை இன்றியும் அமையும் என்பது . 


56. குறித்தோன் கூற்றந் தெரித்து மொழி கிளவி. 

எ ... ன் , இதுவும் மரபு வழுக் காத்தல் நுதலிற்று . 


“ தான் ஒருபொருளைச் சொல்லக் கருதுமேல் , அதனை 
இற்றென்று தெரித்துச் சொல்லுக என்றவாறு . 

உலறற் றிறமின்றிப் பயின்றாரொரு சான்றார் மயிர் 
நீட்டி உலறி நின்றாரைக் கண்டு , ஒருவன் , எம்பெருமான் 
உலறி நின்றீரால் என்றக்கால் , வாளாதே உலறினேன் , 


சு.வே : 


1 எனவே ( கா.ந ) 
2 என்பதே அமையும் ( கா.ந ) 


3 எரு நிலம் ( கா , ந ) 
4 உலற்றற் ( கா.ந ) 


கிளவியாக்கம் 


நூற்பா - 57 


63 


என்னற்க ; இது காரணத்தால் உலறினேன் என்க . (இது ) தனக் 
குற்றதுரைத்தது பிறவு மன்ன . 


என்ப ஒரு 


இது செப்பு வழுவற்க என்று காத்தவாறு 
திறத்தார் . 


யாயினும் 


இனித் தெரித்துச் சொல்லாக்கால் வழுவே 
அமைக எனக் காத்தவாறு . 


இனி ஒரு கருத்து : உலகினில் ஒப்பமுடிந்த 

பொருளை 
ஒருவன் ஒவ்வாமை சொல்லுமே யெனின் , இது காரணத்தின் 
ஒவ்வாமை நோக்கிச் சொல்லினேன் என்று தெரித்துச் சொல் 
லுக என்றவாறு 


“ பல்லார் ! தோள்தோய்ந்து வருதலாற் பூம்பொய்கை 
நல்வய லூரநின் தார்புலா அல் - புல்லெருக்கம் 
மாசின் மணிப்பூணெம் மைந்தன் மலைந்தமையாற் 
காதற்றாய் நாறு மெமக்கு 


என வரும் . 


உரைக்குறிப்பு ; - “ உலற்ற மின்றிப் பயின்றார் ஒரு சான் 
றார் மயிர் ஈட்டி உலறி நின்றாரைக்கண்டு ஒருவன் , எம் 
பெருமான் உலறி நின்றீரால் என்றக்கால் வாளாதே உலறி 
நின்றேன் என்னற்க, தனக்கு உற்றதுரைத்து இது காரணத் 
தால் உலறினேன் என்க . ” நேமி.சொல்.10 


57 . 


குடிமை யாண்மை யிளமை மூப்பே 
அடிமை வன்மை விருந்தே குழுவே 
பெண்மை யரசே மகவே குழவி 
தன்மை திரிபெயர் உறுப்பின் கிளவி 
காதல் சிறப்பே செறற்சொல் விறற்சொலென் 
றாவறு மூன்று . முளப்படத் தொகை இ 
யன்ன பிறவு மவற்றொடு சிவணி 
முன்னத்தி னுணருங் கிளவி யெல்லாம் 


சு.வே : 1 பல்லோர் ( கா.ந ) 


64 


தொல்காப்பியம் 


உயர்திணை மருங்கின் நிலையின வாயினும் 
அஃறிணை மருங்கிற் கிளந்தாங் கியலும் . 


எ ... ன் , திணை வழுஉக் காத்தல் நுதலிற்று . 


பொரு 
பொரு 


குடிமை ஆண்மைத் தொடக்கத்தனவும் , பிறவும் இந்நிக 
ரன வெல்லாம் உயர்திணையல்லவும் , உயர்திணைப் 
ளைச் சார்ந்து நிகழுங்குணங்களும் , உயர்திணைப் 
ளைப் பற்றுக்கோடாக நிகழ்தலின் உயர்திணைப் பொரு 
ளைப் போல வழங்கல் வேண்டுமே எனினும் அஃறிணையைச் 
சொல்லியாங்குச் சொல்லுக என்றவாறு . 


உ.ம் : 


1. அவர்க்குக் குடிமை நன்று . 
2. அவர்க்கு ஆண்மை நன்று . 
3. அவர்க்கு இளமை நன்று . 
4. அவர்க்கு மூப்பு நன்று . 
5. அவர்க்கு அடிமை நன்று . 
6. அரசன் வன்மை நன்று . 
7. விருந்து வந்தது . 
8. அக் குழு நன்று . 
9. பெண்மை அடங்கிற்று . 
10 . 

அரசு வந்தது ! 

மக நன்று ? 
12. குழவி அழுதது . 
13. அலி வந்தது ; இது தன்மை திரி பெயர் . 
14. குருடு வந்தது ; இஃது உறுப்பின் கிளவி . 
15 , என் காதல் வந்தது 3. 


ஏட்டில் உள்ளவாறு பதிப்பிக்கப் பெற்றுள்ளது . 
சு.வே : 1 நிலைத்தது ( கா.ந ) 

2 நலிந்தது ( கா.ந ) 
3 பொலிவாயிற்று { கா.ந ) 


கிளவியாக்கம் 


நூற்பா - 58 


65 


16 . என் யானை வந்தது ; சிறப்பு . 
17. கெழீஇயிலி வந்தது ; இது செறற்சொல் , 
18. பெருவிறல் வந்தது . விறற்சொல் . 


என வரும் , 

பேடி வந்தது , குரிசில் வந்தது என்னும் தொடக்கத்தான் 
கொள்க 


இதுவும் ஒருசார் ஆசிரியர் உரைப்பது 


இனிக் குடிமை ஆண்மை என்றித் தொடக்கத்தன ஒரு 
வன் , ஒருத்தி , 

த்தி , பலர் என்னும் மூன்று பாற்கும் பொதுவாய்ப் 
பின் முடியுங்கால் அஃறிணை முடிபிற்றாக என்பது . 

வன்மை என்பது மூன்று பாற்கும் பொதுவாய் நிற்பது 
யாண்டுப் பெறுதுமோ வெனின் வழக்குப் பெற்றுழிக் கொள்க . 


58. காலம் உலகம் உயிரே உடம்பே 

பால்வரை தெய்வம் வினையே பூதம் 
ஞாயிறு திங்கள் சொல்லென வரூஉம் 
ஆயீ ரைந்தொடு பிறவு மன்ன 
ஆவயின் வரூஉங் கிளவி யெல்லாம் 
பால் பிரிந் திசையா வுயர்திணை மேன . 


எ ... ன் இது உயர்திணையான் முடியாது அஃறிணையான் 
முடியும் என்பது உணர்த்துதல் நுதலிற்று . 

“ காலம் உலகம் என்றித் தொடக்கத்தனவும் உயர்திணை 
எனினும் , உயர்திணைப்பால் பிரிந்திசையா ; அஃறிணையான் 
இசைக்கும் என்றவாறு ” . 


உ ... ம் : 


1. இவற்குக் காலம் ஆயிற்று . 
2 .. உலகு பசித்தது . 


சு.வே : 1 தொடக்கத்தனவும் அறிந்து கொள்க ( கா.ந ) 

2 பெறுமோ ( ஏடு) 
3 உலகம் ( கா.ந ) 


66 


தொல்காப்பியம் 


3 . உயிர் போயிற்று . 
4. உடம்பு நன்று . 
5 . இவற்குத் தெய்வம் ஆயிற்று . 
6. இவற்குப் பால் ஆயிற்று . 
7. இவற்கு வினை நன்று . 
8. இவனைப் பூதம் புடைத்தது . 
9 . ஞாயிறு எழுந்தது . 
10. திங்கள் எழுந்தது . 
11 . 

சொல் நன்று . 


என வரும் . பிறவும் என்றதனான் ‘ வெள்ளி எழுந்தது , செவ்வாய் 
எழுந்தது என்பன கொள்க . 


இச்சூத்திரம் தெய்வம் சுட்டிய பொருள் அஃறிணையான் 
முடிபேற்றல் 2 கூறினாரென்ப ஒருதிறத்தார் . அற்றன்று , ஈண்டுத் 
தெய்வமும் உள ; மக்களும் உளர் . 


இனி , மேற் சூத்திரம் முன்னத்தால் உணரப்படும் என்ற 
வாறு கூறினார் . இச்சூத்திரம் உயர்திணைப் பொருளே 
அஃறிணை முடிவு ஏற்பனவற்றிற்குக் கூறினார் என்பது . 


உலகம் என்பது உலகத்தார் மேற்று ; 
உடம்புடையார் மேற்று என்பது . 


உடம்பு 


என்பது 


குறிப்பு : - தெய்வம் சுட்டிய பொருள் 

தொல்காப்பியர் இந்நூற்பாவுள் ( கிளவி .58 ) காலம் முத 
லான பத்துப்பொருள்களை எடுத்துக்கூறி , இவையெல்லாம் 


சு.வே : 


1 

இவ்வினை நன்று ( கா.ந ) 
2 முடிபேற்றன ( ஏடு ) 
3 உள ( ஏடு ) 
4 முன்னர்த்தா னுணரப்படும் ( ஏடு ) 


கிளவியாக்கம் 


நூற்பா - 58 


67 


உயர்திணையாய் முடியாமல் அஃறிணையால் முடியும் என்பர் . 
இதன் உரையில் இளம்பூரணர் “ இச்சூத்திரம் தெய்வஞ்சுட்டிய 
பொருள் அஃறிணையான் முடிபேற்றல் கூறினார் என்ப ஒரு 
திறத்தார் என்பர் . 


இவ்வொரு திறத்தார் என்பது தொல்காப்பிய உரையாசி 
ரியர் பலருள் ஒரு பகுதியாரை உணர்த்தும் . அவ்வொருதிறத் 
துக் கொள்கையுடையாருள் அடங்குபவர் திவாகரர் , பிங்கலர் 
திருவள்ளுவர் முதலியோராவார் . 


திவாகரர் தெய்வப் பெயர்த்தொகுதியுள் கூறுவனவெல் 
லாம் “ இக் காலம் உலகம் என்னும் நூற்பாவிற்குரிய பொருள் 
களே ஆகும் . 

பால்வரை தெய்வமாகிய சிவன் முதலிய தெய்வங்களை 
யும் பூதமாகிய பூதகணம் முதலியவற்றையும் , ஞாயிறு 
திங்களாகிய சூரியன் முதலிய கோள்களையும் , சொல்லாகிய 
கலைமகளையும் , காலமாகிய நாள் , யாண்டு , சிறுபொழுது 
பெரும்பொழுது , பக்கம் , யுகம் , நாழிகை, மாத்திரை முதலிய 
வற்றையும் கூறுகிறார் . ஏனையவற்றையும் கூறும் நூற்பா 
திவாகரத்துள் இருந்து சிதைந்திருத்தல் வேண்டும் . 


திவாகரத்தைப் பின்பற்றிய பிங்கலர் தம் நிகண்டுள் தெய் 
வம் பற்றிய பெயர்த் தொகுதியுள் திவாகரர் கூறியுள்ள 
வற்றுடன் உலகமாகிய இராசி , திசை , வீதி முதலியவற்றையும் 
உயிராகிய ஆன்மாவையும் கூறுகிறார் . உடம்பும் வினையும் 
கூறப்பட்டிருத்தல் வேண்டும் . திருவள்ளுவர் வினையைத் 
தெய்வம் (ஊழ் ) என்றே கூறுகிறார் . 

இவற்றால் காலம் முதலியவற்றைத் தெய்வக் கூறாகக் 
கருதிக் கூறல் தொல்காப்பியர் , திருவள்ளுவர் , திவாகரர் , 
பிங்கலர் முதலியோர் தம் கொள்கையாதல் புலப்படும் . 

மேற்காட்டியவற்றால் , திவாகரம் முதலிய நிகண்டுகளின் 
தெய்வப் பெயர்த்தொகுதிக்கு இக் ‘ காலம் உலகம் 

என்னும் 
நூற்பா அடி என்க . 


அமரகோசம் , திவாகரம் முதலியவற்றிற் கூறும் தெய்வத் 
தொகுதிப் பெயர்களை வெவ்வேறு வர்க்கத்தே கூறுமென்க . 


68 


தொல்காப்பியம் 


நச்சினார்க்கினியர் ஆசிரியர் காலம் உலகம் 

என்றும் 
பிறாண்டும் சூத்திரஞ் செய்தலின் , 

வடமொழியன்று 
என்பர் . (சிந்தா , செய் . 1.உரை ) . 


59. நின்றாங் கிசைத்த லிவணியல் பின்றே . 


எ " ன் “ குடிமை யாண்மை ” ( 58 ) 
என்பதற்குப் புறனடை கூறுதல் நுதலிற்று . 

“ இச் சொல்லப்பட்டவையிற்றுக்கு நின் றாங்கிசைத்தல் 
யல் பின்று என்பது . 


என்பது 


( எனவே ) மேற் குத்திரத்திற் சொல்லப்பட்டனவற்றிற்கு 
நின்றாங் கிசைத்தல் இயல்புமாம் என்பது " , 
உ ... ம் : - குடிமை நல்லன் : வேந்து செங்கோலன் என வரும் , 
குறிப்பு :- “ வையத்து வாழ்வாங்கு ( 50 ) என்னும் குறளில் 
" நின்றாங் கிசைத்தல் 

போல ஆங்கு இயல்பின் 
பொருட்டு என்பர் திருக்குறள் நுண்பொருள் மாலையார் . 

50. இசைத்தலு முரிய வேறிடத் தான . 

எ - ன் , இது கால முலகம் " ( கிள . 58 ) என்பதற்குப் 
புறனடை 3 உணர்த்துதல் நுதலிற்று . 

“ வேறிடம் என்பது வேறு வாய்பாடு ; வேறு வாய்பாட் 
டாற் சொல்ல இசைக்கும் ; ஓதிய வாய்பாட்டாற் சொல்ல 
இசையாதென்பது . 


கொண்டான் ; உலகத்தார் 


உ ... ம் : - காலன் 
என வரும் . 


பசித்தார் 


61. எடுத்த மொழியினஞ் செப்பலு முரித்தே . 


“ எ ... ன் , இனச்சுட் டில்லாப் பண்புகொள் பெயர்க்கொடை 
( கிள . 18 ) என்னுஞ் சூத்திரத்திற்குப் புறனடை உணர்த்துதல் 
நுதலிற்று . 


சு.வே : 1 

புறனடை ( கா.ந ) 
2 சொல்லப்பட்டனவற்றுக்கு ( கா.ந ) 
3 புறனடை ( கா.ந ) 


கிளவியாக்கம் 


நூற்பா- 62 


59 


“ மேற் பண்பு கொள் பெயர்க்கொடை ( கிள . 18 ) 


வழக்கினுள் இனம் பெற்றே நிற்க வென்றான் ; னி , இன 
மின்றியும் நிற்கும் வழக்கினுள் என்றவாறு . 
உ ... ம் : - பெருங் கொற்றன் ; பெருஞ்சாத்தன் எனவரும் . 


அற்றன்று , அவையும் ஆண்டே அடங்கும் ; மற்று என்னை 
கருதியதெனின் ? இஃது அருத்தாபத்தி பெற்று " விதந்த 

* மொழி 
யினம் வேறுஞ் செப்பும் என்பது . பரிமாண சூத்திரம் ; இதுவும் 
அப்பொருட்டு . 

உ.ம் : - மேற்சேரிக் 2 கோழி அலைத்ததெனக் , கீழ்ச்சேரிக் 
கோழி அலைப்புண்டமை , சொல்லாமையே 

முடிந்ததாம் . 
குடங் கெண்டான் வீழ்ந்தானெனக் 

வீழ்ந்தமை , 
சொல்லாமையே முடிந்ததாம் . இந்நிகரான 

இனஞ்செப்பின . 
செப்பலும் உரித்து எனவே , இனஞ்செப்பாதன ஆ வாழ்க ; 
அந்தணர் வாழ்க எனவரும் . ஒழிந்தனவும் ஒழிந்தாரும் 
என்றவாறன்று . 


குடம் 


சாக 


குறிப்பு : “ அடைமொழி யினமல் லதுந்தரும் ஆண்டுறின் " 
( நன் .401 ) உரையையும் பார்க்க . 


மயிலை 

நாதரும் 


‘விதந்த என்னும் நூற்பாவை 
பரிணாம சூத்திரம் என்பர் . ( நன் . 401 ) 


62 . 


கண்ணுந் தோளு முலையும் பிறவும் 
பன்மை சுட்டிய சினைநிலைக் கிளவி 
பன்மை கூறுங் கடப்பா டிலவே 
தம் வினைக் கியலு மெழுத்தலங் கடையே 


எ ... ன் திணை வழூஉக் காத்தல் நுதலிற்று . 


சு . வே : 1 பெற்றது என்க ( கா.ந ) 

2 மேலைச்சேரி ( கா.ந ) 
3 கீழைச்சேரி ( கா.ந ) 
4 செப்புதலும் ( ஏடு ) 
5 எழுத்தல் கடையே ( துறைசை ) 


70 


தொல்காப்பியம் 


கண்ணும் தோளும் முலையும் பிறவும் பன்மைப் பாலாற் 
கூறுதல் கடப்பாடில ; தம் வினைக்கு இயலும் எழுத்து அல் 
லாத விடத்து என்றவாறு 


தோள் நல்லன் ; 


முலை நல்லள் 


உ ... ம் : - கண் நல்லன் ; 
எனவரும் . 


“ பிறவும் என்றதனால் புருவம் 
என்பன போல்வன கொள்க . 


நல்லன் ; காது நல்லன் 


இனி ஒருமை சுட்டிய சினைநிலைக் கிளவி 2 ஒருமை கூறும் 
கடப்பாடில ” என்றவற்றுக்கு ஓத்தென்னை பிறவெனின் , 
மேல் “ கால முலகம் ( கிள . 58 ) என்று திணை வழுக்காத்து 
வாராநின்ற அதிகாரத்தினிடையே 

“ எடுத்த மொழியினஞ் 
செப்பலு முரித்தே ” ( கிள . 61 ) என்னும் சூத்திரத்தை 
னன்றி வைத்தார் . அது நிலமாகத் தந்துரைத்து அவற்றையுங் 
கொள்க என்பது . 


உ .. ம் : - மூக்கு நல்லன் ; கொப்பூழ் நல்லன் 5 என 


வரும் 


கிளவியாக்கம் முற்றிற்று . 


பாவே : 1 கண் நல்லள் , தோள் நல்லள் ( கா.ந ) 

2 சினைக்கிளவி ( கா.ந ) 
3 கடப்பாடில்லன ( கா.ந ) 
4 அவற்றிற்கு ( கா.ந ) 
5 மூக்கு நல்லள் , கொப்பூழ் நல்லள் ( கா , ந ) 


2. வேற்றுமையியல் 
( வேற்றுமை யோத்து ) 


63 , 


வேற்றுமை தாமே யேழென மொழிப. 


எ ... ன் இவ்வோத்து 

என்ன பெயர்த்தோவெனின் , 
வேற்றுமை யெனப்பட்ட சில பொருள் உணர்த்தினமையின் 
வேற்றுமை யோத்து என்னும் பெயர்த்து . 


மேல் ஓத்தினுள் 

நால்வகைப்பட்ட சொற்களையும் 
பொருள்கண் மேலாமாறு கூறிப்போந்தான் . அவற்றுள் முத 
லது பெயர்ச்சொல் . அதனது இலக்கணம் உணர்த்திய எடுத்துக் 
கொண்டான் . இது மேலோத்தினோடு இயைபு . 

எங்ஙனம் 
உணர்த்தினானோ வெனின் , பயனிலை செப்பலும் , உருபேற்ற 
லும் , காலந்தோன்றாமையும் பெயரது இலக்கணம் என உணர்த் 
தினான் என்பது . 


மற்றுத் தலைச்சூத்திரம் 4 

என் நுதலிற்றோவெனின் 
தன்னால் உணர்த்தப்படும் பொருளை இனைத்தென்று வரை 
யறுத்தல் நுதலிற்று . 


" வேற்றுமை யென்று சொல்லப்படுவன எழுவகைய என்ற 
வாறு " . 


இவ்வேற்றுமைகள் , பொருள்களை வேற்றுமை செய்யு 
மாறு , அவற்றவற்றுச் சிறப்புச் சூத்திரத்தான் அறிக . 


குறிப்பு : - தொல்காப்பியர் வேற்றுமைக்குப் பலபல விதி 
விலக்கு வருதல் நோக்கி ஓரியல் கொள்ளாது மூவியல் கொண் 
டனர் என்பர் ( இல.கொத் .64 உரை ) . 


சு.வே : 


1 வேற்றுமை யியல் ( கா.ந ) 
2. கூறிப் போந்தார் ( ஏடு ) 
3 எடுத்துக் கொண்டார் ( ஏடு ) 
4 இத்தலைச் சூத்திரம் ( கா.ந ) 


தொல்காப்பியம் 


குறிப்பு : - பெயரது இலக்கணத்தை நேமிநாதம் 


பெயரெழுவாய் வேற்றுமையாம் பின்பது தான் ஆறு 
பயனிலையும் ஏற்கப் படுதல் - கயல்விழியாய் 
ஈற்றின் உருபாறும் ஏற்றன் முக் காலமும் 
தோற்றாமை நிற்றல் துணிபு . ( சொல் .16 ) எனத் 


தொகுத்துக் கூறும் . 


64 . 


விளிகொள் வதன்கண் விளியொ ! டெட்டே . 


எ ... ன் , ஒழிந்த வேற்றுமை உணர்த்துதல் நுதலிற்று . 


" விளிகொள் வதன்கண் விளியொடு 2 எட்டு வகைப்படும் 
வேற்றுமை ; விளிகொள்வ தென்பது பெயரதன்கண் விளி என்ற 
வாறு " 


விளித்தல் என்பது கூவுதல் 3 ( அழைத்தல் ) . 


இதுவும் , மேலவற்றொடு ஒத்த சிறப்பின் றாகலான் வேறு 
போந்து கூறினார் என்பது . என்னை ஒவ்வாவாறெனின் , இதனை 
ஏற்கும் பெயரும் ஏலாப்பெயரும் உள ; அஃதாமாறு விளிமரபி 
னுட் கூறுதும் . 


பாட ஆய்வு : - விளித்தல் என்பது கூவுதல் 


கூவுதல் , கூறுதல் என்று இரண்டுபாடங்கள் உள்ளன . அவ் 
விரண்டில் கூவுதல் என்பதே தக்கது . விளிமரபு 10,14 ஆம் 
நூற்பாக்கட்கு " அணியாரைக் கூவுமிடத்து என்று உரை எழு 
தப்பட்டிருத்தலானும் , “ கூவுங்கால் சேய்மைக்கு அளவிறப்ப 
நீளுமவை ” ( சொல் .28 ) என்று நேமிநாதம் கூறு தலானும் அறிய 
லாம் . 


சு.வே : 1 விளியோ ( கா.ந ) 

2 விளியோடு ( கா.ந ) 
3 கூறுதல் ( கா.ந ) 


4 மேலவற்றோடு ( கா.ந ) 
5 என்பது ( கா , ந ) 
6 விளிமரபினில் ( கா.ந ) 


வேற்றுமை இயல் 


நூற்பா -65 


73 


65. அவைதாம் , 

பெயரே , 

ஐயொடு குஇன் அதுகண் விளியீற்ற . 
எ ... ன் வேற்றுமைகளைப் பெயரும் முறையும் உணர்த்து 
தல் நுதலிற்று . 

" அப்பெயர் பெயர் ; அம்முறை முறை ; ஈற்ற என்பது 
இவ்விளிவேற்றுமை ஈறாக 

என்றவாறு . அவை தாம் 
என்பது மேற்சொல்லப்பட்டன என்றவாறு . 
பாடக்குறிப்பு : 

புலிசை ஏட்டிலும் , துறைசை ஏட்டிலும் மேற்கண்டவாறு 
நூற்பா அமைப்பும் பாடமும் உள்ளன . 

சேனாவரையர் 
நச்சினார்க்கினியர் தெய்வச்சிலையார் கல்லாடனார் உரைப் 
பதிப்புக்களில் 


உடைய 


அவைதாம் 
பெயர் ஐ ஒடுகு 
இன் அது கண்விளி யென்னு மீற்ற 


என்ற அமைப்பும் , பாடமும் உள்ளன . இளம்பூரணர் ‘ என்னும் . 
என்கின்ற சொல்லை வைத்து உரை எழுதவில்லை . 


சேனாவரையர் அச்சொல்லை வைத்து உரை எழுதுகிறார் . 


நன்னுாலாசிரியரும் ஏட்டிலுள்ள பாடம் போல் , பெயரே 
என்று எழுவாய் வேற்றுமையை ஏகாரம் கொடுத்துப் பிரித்தே 
கூறுகிறார் . சேனாவரையர் நூற்பாப் பாடம் போலவே இளம் 
பூரணர் உரையுள் நூற்பாப் பாடத்தை எழுதுவோர் திருத்தி 
விட்டனர் . 


66. அவற்றுள் , 

எழுவாய் வேற்றுமை பெயர்தோன்று நிலையே ,. 
எ ... ன் , நிறுத்த முறை யானே 

முதற்கண் 


என்ற 


சு . வே : 1 வேற்றுமைகளின் ( கா.ந ) 

2 அப்பெயரே பெயர் அம்முறையே முறை ( கா.ந ) 


74 


தொல்காப்பியம் 


பெயர் வேற்றுமை 


உணர்த்துதல் நுதலிற்று . 


" முதல் வேற்றுமை பெயர் என்றவாறு . இனித் தோன்று 
நிலை என்றதனான் , மேற்சூத்திரத்துக் கூறப்படும் அறுவகைப் 
பயனிலையும் தோன்ற நிற்கும் பெயர் எழுவாய் 

பெயர் எழுவாய் வேற்றுமை 
யாவது என்றவாறு . 


என்னை ஆயன் சாத்தன் வந்தான் என் புழி , 


ஆயன் என்பதூஉம் , பெயர் . சாத்தன் என்பதூஉம் பெயர் . 
ஆயினும் , இரண்டிற்கும் இரண்டு பயனிலை தோன்ற நில்லாமை 
யாற் சாத்தன் என்பதூஉம் , வந்தான் என்பதூஉம் ஆயன் 
என்பதற்கே பயனிலை ; அதனால் 2 சாத்தன் என்பது ஆண்டு 
எழுவாய் வேற்றுமையாயிற்று . 


பெயரை 3 எழுவாய் வேற்றுமை என்றும் ( பின் ) , விளி 
வேற்றுமை என்றும் உரைத்தீரால் , இரண்டிற்கும் தம்முள் 
வேற்றுமை என்னெனில் , ஈறு திரியாது உருபேற்றல் எழுவாய் 
வேற்றுமையது இலக்கணம் . ஈறு திரிந்துருபேற்றல் விளி வேற்று 
மைய திலக்கணம் என்பது , 


67 . 


பொருண்மை சுட்டல் வியங்கொள வருதல் 
வினைநிலை யுரைத்தல் வினாவிற் கேற்றல் 
பண்புகொள வருதல் பெயர் கொள வருதலென் 
றன்றி யனைத்தும் பெயர்ப்பய னிலையே . 


2 


சு.வே : 1 இப்பகுதி இவ்வாறே புலிசை ஏட்டிலும் உள்ளது . இதன் 

பொருள் தெளிவாக இல்லை . 
அதனால் என்பதற்கு , “ சாத்தன் என்பது ஆயன் என்ப 
தற்கே பயனிலையாகி ஒன்றுபட்டு நின்ற அதனால் , சாத்தன் 
என்பது ஆண்டு எழுவாய் வேற்றுமையயாயிற்று என்று 
பொருள் கொள்ள முடியுமேற்கொள்க , . 
3 இனிப்பெயரை ( கா - ந) 
4 விளிவேற்றுமை என்றீரால் ( ஏடு ) 
5 என்பது அறிக ( கா . ந ) 


வேற்றுமையியல் 


நூற்பா -68 


75 


எ ... ன் மேற் சொல்லப்பட்ட எழுவாய் வேற்றுமை என்பது 
இவ்வறுவகைப்பட்ட பயனிலையும் ஏற்பது என உணர்த்துதல் 
நுதலிற்று . 


“ பொருண்மை சுட்டல் , ஆ உண்டு என்பது . 
வியங்கொள வருதல் , ஆ செல்க என்பது . 
வினைநிலை யுரைத்தல் , ஆ கிடந்தது என்பது . 
வினாவிற் கேற்றல் , ஆ எவன் என்பது . 
பண்பு கொளவருதல் , ஆ கரிது என்பது . 
பெயர் கொள வருதல் , ஆ பல என்பது , 


இவையெல்லாம் பெயர் வேற்றுமைப் பொருள் என்பது . 


அத்துணைப் 


பொருள் 


‘ அன்றி யனைத்தும் , என்பது , 
எல்லாம் என்றவாறு ". 


68. பெயரி னாகிய தொகையுமா ருளவே 

அவ்வு முரிய வப்பா லான . 


எ ... ன் , தொகைச் சொல்லும் பயனிலை ஏற்கும் என்பது 
உணர்த்துதல் நுதலிற்று . 


“ அறுவகைத் தொகைச்சொல்லும் எழுவாய் வேற்றுமைப் 
பயனிலைப்பாடு பிழையாது வரும் என்றவாறு ”. 


உ ... ம் : - யானைக்கோடு ? உண்டு ; செல்க , வீழ்ந்தது , யாது 
வெளிது , பத்து என வரும் . பிறவு மன்ன . 


இனியொரு கருத்து : - பெயரி னாகிய தொகையுமாருளவே . 
என்பது , பெயரும் பெயரும் தொக்க தொகையும் என்றவாறு , 


சு.வே : 


1 அச்சுப் பிரதியில் ஆ உண்டு என்பது பொருண்மை 
சுட்டல் " என எல்லாம் மாற்றி எழுதப்பட்டுள்ளன . 
புலிசை ஏட்டின்படி மேலே பாடம் தரப்பட்டுள்ளது . 
2 யானைக்கோடு , என்னும் தொகைச் சொல் 
ஆகும் . அது , செல்க முதலியவற்றுக் கெல்லாம் தனித்தனி 
கொடுக்கப்பட்டுள்ளது - அச்சுப் பிரதியில் 


எழுவாய் 


16 


தொல்காப்பியம் 


உம்மையான் வினையும் பெயருந் தொக்க தொகையும் எழு 
வாய் வேற்றுமைப் பயனிலைப்பாடு பிழையாது வரும் என்று 
கொள்க . 


, 


அது 

கொல் யானை 


என்பது . 


மேற்கோள் : 

தெய்வச் சிலையாரும் , சேனாவரையரும் , நச்சினார்க்கினிய 
ரும் ஆர் அசையாய் வந்ததற்கு , பெயரினாகிய தொகையும் 
ஆர் உளவே என்பதை எடுத்துக்காட்டுவர் . 

( தொல் . இடை . 23 ) 


69. எவ்வயிற் பெயரும் வெளிப்படத் தோன்றி ! 

அவ்விய னிலையல் செவ்வி தென்ப . 


. 


எ ... ன் , இன்னும் 2 எழுவாய் வேற்றுமைக் காவதோர்திறம் 
உணர்த்துதல் நுதலிற்று . 


“ எல்லாப் பெயரும் பயனிலைப்பட நிற்றற்றன்மையில் 
திரியாமை 3 அதற்குச் செவ்விய 4 வென்ப ; பிறிது அதற்குச் 
செவ்விய வாகாமையுமுடைய தென்பது . 


யாதோவெனின் , உருபேற்றலும் ; பெயரதிலக்கணம் ; அவ் 
வுருபேற்றலை உடையதாகாது எனலுமாம் ஓரொரு பெயர் 
என்றவாறு . 

என்னை , நீயிர் என்பது பெயர் ; பெயராயினும் நீயிரை 
யென உருபேலாது . பிறவு மன்ன 


பாவே ; 1 தோன்றிய ( நேமி.உரை சொல் .157 ) 

2 இதுவும் ( கா.ந ) 
3 திரியா ( ஏடு ) 
4 செவ்விய ( ஏடு) 
பிரித்தற்குச் செவ்விய வாகாமையும் 

வென்பது ( ஏடு ) 
நீ உடையவாகாதெனவுமாம் ( ஏடு ) 
7 ஒரோபெயரென்பது ( கா.ந ) 


உடைய 


வேற்றுமையியல் 


நூற்பா -70 


77 


அ . சேனாவரையர் இந்நூற்பாவுரையில் “ எவ்வயிற் பெய 
ரும் பயனிலை கோடல் செவ்விது என , உருபேற்றல் செவ்வி 
தன்றாம் என உரைத்து , அவ்வாய் , நீயிர் என்பன உருபேலா 
வென்று காட்டினாரால் உரையாசிரியர் எனின் என்று கூறு 
வதை நோக்கினால் , நீயிருடன் ‘ அவ்வாய் என்பதையும் 
சேர்த்து உருபேலா தென்று உரையாசிரியர் கூறுவது புலனாம் 
ஆனால் புலிசை இளம்பூரண ஏட்டிலும் அச்சிட்டவற்றிலும் 
அவ்வாய் என்னுஞ் சொல் இல்லை . 

நன்னூலார் “ நீயிர் , நீவிர் , நான் என்னும் இம் மூன்று 
பெயரும் யெழுவாய் 

யெழுவாய் உருபினை யொழிய ஏனையுருபுகளை 
ஏலா என்பர் ( மயிலை .293 ) 

நேமிநாத உரையாசிரியர் “ தோற்றும் , என்று மிகுத்துச் 
சொல்லியவதனால் வேற்றுமைகளை ஏலாத பெயரும் திரிந் 
தேற்கும் என்று கூறி , எவ்வயிற்பெயரும் ( தொல் , சொல் , 69 ) 
என்ற நூற்பாவை எடுத்துக் காட்டுவர் . ( நேமி . சொல் , 15 ) 


70. கூறிய முறையி னுருபுநிலை திரியா 

தீறுபெயர்க் காகு மியற்கைய வென்ப, 
எ ... ன் , உருபேற்றலும் பெயரதிலக்கணம் ( என ) உணர்த்து 
தல் நுதலிற்று . 


என் 


2 77 


" மேல் அவைதாம் , பெயர் ஐ ஒடு கு இன் அது கண் 
றோதிய முறை பாற் கிடந்த வுருபு முறைமையிற் றிரியாதே 
பெயர தீற்றுக்கண் வந்து நிற்றல் இயல்பென்றவாறு . 

உ ... ம் : - சாத்தனை , சாத்தனொடு , சாத்தற்கு , சாத்தனின் , 
சாத்தனது , சாத்தன்கண் எனவரும் . 

‘ நிலை திரியாது என்றது இவை டைச்சொல்லாகலால் 
‘ தம்மீறு திரிதல் ( தொல் . சொல் . இடை 3 ) என்னும் இலக் 
கணம் உடைய கொல்லோ வெனின் , அவை இல என்றற்குக் 
கூறினான் என்பது . 


அன்றியும் , 


முன்னர் 


வேற்றுமை 


மயங்கி யலுள் 


சு.வே : 


I பெயரதிலக்கணமும் ( கா.ந ) . 
2 நிற்கும் இயல்பினையுடைய என்றவாறு ( கா.த ) 


78 


தொல்காப்பியம் 


வரூ 2 


" குஐ ஆனென 

மிறுதி , அவ்வொடு சிவணும் ( 25 
என்று செய்யுட்கண் திரிபு கூறுப வாகலானும் அது 

சொல்லி 
னார் என்பது . 

ஆறு உருபும் ஏற்றலுக்கு இந்நூற்பா மேற்கோள் 
( நேமி . சொல் . 16 ) 


சேனாவரையர் உருபு , பெயர் சார்ந்து வருமெனவே , உரு 
பேற்றலாகிய பெயரிலக்கணமும் பெறப்பட்ட தென்பர் . 


கல்லாடனார் உருபேற்றலும் பெயர்க்கிலக்கணம் என்பது 
உணர்த்துதல் நுதலிற்று என்பர் . 


71. பெயர்நிலைக் கிளவி காலந் தோன்றா 

தொழினிலை யொட்டு மொன்றலங் கடையே . 
எ..ன் இதுவும் அது . பெயர்க்கண்ணே கிடந்ததோர் இலக் 
கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 

இதன் பொழிப்பு2 : பெயர்ச் சொற் காலந் தோன்றா ; 
தொழிற் பெயராயிற் காலந் தோன்றும் என்றவாறு ". 
உ ... ம் : - சாத்தன் என்பது காலந் தோன்றாது . 

உண்டான் என்பது காலந் தோன்றிற்று . 


மற்றுத் தொழிற்பெயரெல்லாங் காலந் தோன்றும் பிற 
என்னை , அற்றன்று பெயர்ச்சொற் காலந் தோன்றா 4 வெனத் 
தொழிற்பெயர் காலந்தோன்றுதலுந் தோன்றாமையுமுடைய 
வென்பதாம் . 

இனி , யொருகருத்து : தொழினிலைப் பெயர்ச்சொற் காலந் 
தோன்றா காலமொட்டுந் தொழிற்பெய ரல்லாதவிடத்து 
என்றவாறு . 

காலந் தோன்றாதன உண்டல் , தின்றல் என்பன. 
அத்தொழின்மேல் நின்ற 

பெயர் . 


வை 


சு.வே : 1 அ ஒடு ( ஏடு ) 

2 இதன் பொழிப்பு என்பது அச்சுப்பிரதியில் இல்லை 
3 காலந் தோன்றும் . அன்றன்று ( கா.ந ) 
4 காலந் தோன்றா வெனவே ( கா.ந ). 


வேற்றுமையியல் 


நூற்பா -72 


19 


இனிக் காலமொட்டுந் தொழிற்பெயராவன உண்டான் , 
தின்றான் என்பன : இவை , அத்தொழில் செய்வான் மேல் நின்ற 
பெயர் . 


குறிப்பு : நன்னூலாசிரியர் தொழிலல காலந் தோற்றா ( 274 ) 

என்பர் . 


72. இரண்டா குவதே 

ஐயெனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி 
எவ்வழி வரினும் வினையே வினைக்குறிப் 
பவ்விரு முதலிற் றோன்று மதுவே 
காப்பின் ஓப்பின் ஊர்தியின் இழையின் 
ஒப்பிற் புகழிற் பழிப்பி 3 னென்றா 
பெறலின் இழவிற் காதலின் வெகுளியிற் 
செறலின் உவத்தலின் கற்பின் என்றா 
அறுத்தலிற் குறைத்தலிற் றொகுத்தலிற் பிரித்தலின் 
நிறுத்தலின் அளவின் எண்ணின் என்றா 
ஆக்கலிற் சார்தலிற் செலவிற் கன்றலின் 
நோக்கலின் அஞ்சலின் சிதைப்பின் என்றா 
அன்ன பிறவும் அம்முதற் பொருள 
என்ன கிளவியும் அதன்பால என்மனார் 4. 


( நூ - வேறுபாடு : இந்நூற்பாவில் ஏனைய உரையாசிரிய 
ரெல்லோரும் முன்னுள்ள நான்கு அடிகளை ஒரு நூற்பாவாக 
வும் , காப்பின் என்ற தொடக்கத்திலிருந்து எல்லா அடிகளையும் 
மற்றொரு நூற்பாவாகவும் கொள்வர் . இளம்பூரணர் ஒரு 
நூற்பாவாகக் கொள்வர் . ) 


எ ... ன் இஃது இரண்டாம் வேற்றுமை யாமாறு உணர்த்து 
தல் நுதலிற்று . 


" இரண்டாம் எண்ணு முறைமைக்கண்ணது ஐ : என்னும் 


பா.வே : 1 ஒப்பின் ( ஏடு ) 

2 ஓப்பின் ( ஏடு ) 
3 பழியின் ( கா.ந ) 
4 என்ப ( ஏடு ) 


80 


தொல்காப்பியம் 


பெயரையுடைய வேற்றுமைச் சொல் . அஃதியாண்டு வரினும் 
வினையும் வினைக்குறிப்பு மென அவ்விரண்டையுந் தனக்குத் 
தோற்று நிலமாகவுடைத்தென்றவாறு ". 


அவ்விரண்டு நிமித்தமாகத் தோன்றுமெனினும் அமையும் . 
மரத்தைக் குறைத்தானென்பது வினைபற்றி வந்தது . 
குழையை 

யுடையர் 2 என்ன வினைக் குறிப்புப் பற்றி வந்தது . 
அதுவே என்பது அவ்விரண்டாம் வேற்றுமைதானே 
தெரித்தவாறு . 


என்று 


பற்றி 


இனி , அவ்வினையும் வினைக்குறிப்பும் 
வருமாற்றுக்கு உதாரணப் பகுதி காட்டுதும் , 


காப்பின் என்பது முதல் : ஊனைக் காக்கும் ; கிளியை 
ஒப்பும் ; யானையை ஊரும் ; எயிலை இழைக்கும் ; தாயை ஒக் 
கும் ; ஊரைப் புகழும் ; நாட்டைப் பழிக்கும் . என்றா என்பது 
எண்ணிடைச் சொல் . 

ஊரைப் பெறும் ; ஊரை யிழக்கும் ; மனைவியைக் காதலிக் 
கும் 4 ; படையை வெகுளும் ; ஊரைச் செறும் ; தாயை உவக்கும் ; 
நூலைக் கற்கும் என்றா என்பது எண்ணிடைச் சொல் . 


ஞாணை அறுக்கும் ; மரத்தைக் குறைக்கும் ; நெல்லைத் 
தொகுக்கும் ; வேலியைப் பிரிக்கும் ; பொன்னை நிறுக்கும் 5 ; 
அரிசியை அளக்கும் ; அடைக்காயை எண்ணும் ; ஊரை ஆக்கும் ; 
வாய்க்காலைச் சாரும் ; நெறியைச் செல்லும் ; சூதினைக் கன் 
றும் ; செய்யை நோக்கும் ; கள்ளரை யஞ்சும் ; நாட்டைச் 
சிதைக்கும் என வரும் . 


ஈண்டு நின்ற இன்களெல்லாஞ் சாரியை ஆயின . 


ள் . வே : 1 அது ( கா.ந ) 

2 குழையையுடையன் ( கா.ந ) 
3 ஊரைக் காக்கும் ( கா.ந ) 
4 தாயைக் காதலன் ( ஏடு ) 
5 தூணை நிறுக்கும் ( கா.ந ) 


வேற்றுயிையல் 


81 


நூற்பா -73 


‘ பிறவும் என்றது இவையல்ல பிறவும் வினையும் வினைத் 
குறிப்பும் பற்றிய வருவன வெல்லாம் இரண்டாம் வேற்றுமைப் 
பொருள ; அவை விரலை முடக்கும் , நாவினை வளைக்கும் 
என்பன போல்வன வினை ; ஊரை யின் புடையன் என்பன 
போல்வன வினைக் குறிப்பு , 


“ அம்முதற் பொருள என்ன கிளவியும் அதன் பால என் 
மனார் 2 என்பது , அவ்வினையும் வினைக்குறிப்பும் பற்றி வரு 

வெல்லாம் முதலாய் வரூஉம் எவ்வகைப்பட்ட சொல்லும் 
இவ்விரண்டாம் வேற்றுமைக் கூற்றன என்ப என்றவாறு . 


73. மூன்றாகுவதே , 

டுவெனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி ; 
வினைமுதல் கருவி யனை முதற் றதுவே ; 
அதனி னியறல் அதற்றகு கிளவி 
அதன்வினைப் படுதல் அதனினாதல் 
அதனிற் கோடல் அதனொடு மயங்கல் 
அதனொ டியைந்த வொரு வினைக் கிளவி 
அதனொ டியைந்த வேறு வினைக் கிளவி 
அதனொ டியைந்த வொப்ப லோப்புரை 
இன்னா னேது வீங்கென வரூஉம் 
அன்ன பிறவு மதன்பால வென்மனார் . 


குறிப்பு : சேனாவரையர் முதலியோர் இதனை இரண்டு 
நூற்பாவாகக் கொள்வர் . 


எ ... ன் , - முறையானே மூன்றாம் வேற்றுமை உணர்த்துதல் 
நுதலிற்று . 


சு.வே : 1 ஊரை இன்புறும் என்பன ( எடு ) 

2 என்ப ( ஏடு ) 
3 அதனி னியலல் ( ஏடு ) 
4 அதனோ டியைந்த வொரு ( கா.ந ) 
5 அதனோ டியைந்த வேறு ( கா.ந ) 
6 அதனோ டியைந்த வொப்பல் ( கா.ந ) 
7 ஈங்ஙனம் ( சேனா) உரை 


82 


தொல்காப்பியம் 


மூன்றாம் எண்ணு முறைமைக் கண்ணது ஒடு வென்னும் 
பெயரையுடைய வேற்றுமைச் சொல் ; அது வினை 

முதலும் 
கருவியுமென இரண்டினையுந் தனக்குப் பொருளாக உடையது 
என்றவாறு " . 

நாயாற் கோட்பட்டான் என்பது வினைமுதல் பற்றி 
வந்தது . 

வேலா லெறிந்தான் என்பது கருவிபற்றி வந்தது . 
இனி அவ்வினைமுதலும் கருவியும் பற்றி வருமாற்றை 
விரிக்கின்றார் . 
அதனின் இயறல் 1 ;: தச்சன் 

செய்த 

சிறுமா வையம் 
( குறுந் . 61 ) இது தச்சனாற் செய்யப்பட்டதென்பதாம் . 
அதற்றகு கிளவி ; வாயாற்றக்கது வாய்ச்சி 2 என்பது . 
அதன் வினைப்படுதல் ; நாயாற் கோட்பட்டார் என்பது . 
அதனினாதல் ; வாணிகத்தா னாயினான் என்பது . 
அதனிற் கோடல் காணத்தாற் கொண்ட வரிசி என்பது , 
இனி , அதனொடு மயங்கல் ; எள்ளொடு விராய அரிசி என்பது . 
அதனொடியைந்த 

வினைக் கிளவி : சாத்தனொடு 
வந்தான் கொற்றன் என்பது . 

அதனொ டியைந்த வேறுவினைக் கிளவி : " மலையொடு 
பொருத மால்யானை ” என்பது . 

அதனொ டியைந்த ஒப்பல் ஒப்புரை : " முத்தொடும் உறழக் 
கோத்து ” 4 என்பது . ( பவழத்தை முத்தொடும் உறழக் கோத் 
தென்பது பொருள் ) ஒவ்வாததனை 5 ஒப்பித்தல் ஒப்பல் ஒப்புரை . 


இன்னான் என்புழியும் , ஏதுவின் கண்ணும் வரும் மூன்றாம் 
வேற்றுமை . 


சு.வே 


1 அதனி னியலல் ( ஏடு ) 
2 வாச்சி ( ஏடு ) 
3 கோட்பட்டான் ( கா.ந ) 
4 முத்தொடு முழாக் கோத்து ( கா.ந ) 
5 ஒவ்வாத்தானை ( ஏடு ) 
6 ஏது வினைக் கண்ணும் ( ஏடு) . 


வேற்றுமையியல் 


நூற்பா - 74 


83 


( அவ்விரண்டுள் ) இன்னான் என்பது , கண்ணாற் கொத்தை 
யவன் ! என்பது . ஏது முயற்சியாற் பிறத்தலான் சொல்லு நிலை 
யாது என்பது . 


அன்ன பிறவும் என்றதனாற் பிறவும் வருவனவெல்லாம் 
கொள்க . 


இன்னான் ஏது ஈங்கு 

குறிப்பு : - திரு - வேங்கடராயலு ரெட்டியாரவர்கள் நுண் 
பொருள் விளக்க ஆராய்ச்சிக்கட்டுரை 1 - இல் , பாணினீய சூத் 
திரத்தில் " யோ நாங்க விகார : ( 2,3 : 20) என்பது போன்றது இன் 
னான் ( கண்ணாற் கொத்தை ) என்றும் , " ஹே தௌ ( 2.3.23 ) 
என்பது போன்றது ‘ ஏது ’ ( முயற்சியிற் பிறத்தலான் சொல்லு 
நிலையாது ) என்றும் , இத்தம் பூதலட்சணே ( 2.3.21 ) என்பது 
போன்றது , ஈங்கு அல்லது ஈங்ஙனம் ( சடைகளால் தபசி) 
என்றும் கூறுவர் . இளம்பூரணரில் வேறுபட்டுச் 

வேறுபட்டுச் சேனாவரை 
யரும் நச்சினார்க்கினியரும் , கல்லாடனாரும் , தெய்வச் சிலை 
யாரும் உரைப்பர் . 


குறிப்பு : - இறையனார் களவியல் நூற்பா - 1 - இல் அதன் உரை 
யாசிரியர் “ அன்பினான் ஆய ஒழுக்கத்தை அன்பின் வேறென்று 
கொள்வன் , தச்சனானாய மாடம் தச்சனின் வேறாயது போல 
என்றார்க்கு , அதுவன்று ; பொன்னினாய 
, 

குடம் பொன்னின் 
போலக் கொள்க என்பது . மூன்றாம் வேற்றுமை 
காரண காரியத்தை வேறுணரவும் நிற்கும் . வேறன்றி யுணர 
வும் நிற்கும் . வேறன்றி யுணர நிற்கும் பகுதி கொள்க 
என்று கூறுவதால் மூன்றாம் வேற்றுமை இயல்புணர்க 


வேறல்லது 


நான்கா குவதே 
குஎனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி 
எப்பொரு ளாயினுங் கொள்ளு மதுவே 
அதற்குவினை யுடைமையின் அதற்குடம் படுதலின் 
அதற்குப்படு பொருளின் அதுவாகு கிளவியின் 
அதற்கியாப் புடைமையின் அதற்பொருட் டாதலின் 


சு வே : 1 கண்ணாற் கொத்தை , காலான் முடவன் ( கா.ந ) 


84 


தொல்காப்பியம் 


நட்பிற் பகையிற் காதலிற் சிறப்பினென் 
றன்ன பிறவும் ! அதன்பால என்மனார் . 


இந்நூற்பாவில் முதன் மூன்று அடிகளை ஒரு நூற்பாவாக 
வும் , ஏனைய அடிகளை மற்றொரு நூற்பாவாகவும் கொள்வர் 
பிற உரையாசிரியர் . 


எ ... ன் முறையானே நான்காம் வேற்றுமை உணர்த்துதல் 
நுதலிற்று . 

“ நான்காம் எண்ணுமுறைமைக்கண்ணது . கு . என்னும் 
பெயரையுடைய வேற்றுமைக் கிளவி ; ஈவதோர் பொருளை 
ஏற்க நிற்கும் அதுவே ” என்பது . 


உ ... ம் : - சாத்தற்குச் சோறு என வரும் . 

எப்பொருளாயினும் என்றார் மூன் றிடத்துப் 
நோக்கி . 


பன்மை 


அதற்கு வினையுடைமை ; கரும்பிற்கு வேலி என்பது . 

அதற்குடம்படுதல் : சாத்தற்கு மகளுடம்பட்டார் 3 சான் 
றோர் என்பது . 

அதற்குப் படுபொருள் : சாத்தற்குப் படுபொருள் கொற் 
றன் என்பது . 


அதுவாகு கிளவி ; கடிசூத்திரத்திற்குப் பொன் என்பது . 


கடகம் 


அதற்கியாப்புடைமை : கைக்கியாப்புடையது 
என்பது . 

அதற் பொருட்டாதல் : கூழுக்குக் குற்றேவல் 


செய்யு 


மென்பது 


நட்பு : 


நாய்க்கு நட்புடையன் என்பது . 
மக்கட்குப் பகை பாம்பென்பது . 


பகை : 


சு.வே : 1 அப்பொருட் கிளவியும் 

2 ஏற்கிற்கும் அது ( ஏடு ) 
3 மக்கள் உடம்பட்டார் ( ஏடு ) 
4 கடிசூத்திரத்திற்கு ( கா.ந ) 


85 


வேற்றுமையியல் 


நூற்பா -75 


காதல் : தாய்க்குத் காதலன் ! என்பது . 


சிறப்பு : வடுகரசர்க்குச் சிறந்தார் சோழிய வரசர் என்பது 
இன்னெல்லாம் சாரியை . 


" அன்னபிறவும் என்பது ? ஈண்டு ஏற்ற பொருளல்லனவும் 
வேற்றுமைக்கு உரிமை காட்டுவான் சொல்லினான் என்பது . 


கூறினாரென்பது 


சிறப்பு 


ஏற்ற பொருண்மை விதந்து 
நோக்கி , 


பிறவும் அதன்பால 3 : பண்ணுக்குத் தக்கது பாடல் , 
பூவிற்குத் தக்கது வண்டு என்பன போல்வன . 


75. ஐந்தா குவதே 

இன்னெனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி 
இதனின் இற்றிது வென்னு மதுவே 
வண்ணம் வடிவே யளவே சுவையே 
தண்மை வெம்மை யச்ச மென்றா , 
நன்மை தீமை சிறுமை பெருமை 
வன்மை மென்மை கடுமை யென்றா , 
முதுமை யிளமை சிறத்தல் இழிதல் 4 
புதுமை பழமை யாக்க மென்றா , 
இன்மை யுடைமை நாற்றந் தீர்தல் 
பன்மை சின்மை பற்று விடுதலென் 
றன்ன பிறவு மதன்பால வென்மனார் . 


இந்நூற்பாவில் முதல் மூன்று அடிகளை ஒரு 

நூற்பா 
வாகவும் , ஏனைய அடிகளை 

மற்றொரு 

நூற்பாவாகவும் 
கொள்வார்பிற உரையாசிரியர் . 


உணர்த்தல் 


எ ... ன் முறையானே ஐந்தாம் வேற்றுமை 
நுதலிற்று . 


சு.வே : 1 காதல் ( ஏடு ) 

2 அப்பொருட்கிளவி என்பது ( கா.ந ) 
3 அதன் பாலன ஆவன ( ஏடு ) 
4 இழித்தல் ( கா.ந ) 


86 


தொல்காப்பியம் 


“ ஐந்தாம் எண்ணு முறைமைக்கண்ணது இன் என்னும் 
பெயரையுடைய வேற்றுமைக்கிளவி ; இப்பொருளின் 
தன்மைத்து இப்பொருள் என்பதனைப் பயப்ப 

வரும் அது 
என்றவாறு . 


உ ... ம் : - ‘ காக்கையிற் கரிது களாம்பழம் ! என வரும் . 


இதனின் என்பது காக்கையின் என்பது ; இற்று என்பது 
கரிது என்பது ; இது என்பது களாம்பழம் என்பது . 


தனக்குப் பொருளாக 


எனவே , பொரூஉப் பொருளைத் 
உடைத்து என்றவாறு . 


ஐந்தாம் வேற்றுமை நான்கு பொருள் உடைத்து ; 
பொரூஉப் பொருளும் , நீக்கமும் , எல்லையும் ஏதுவுமென , 


அவற்றுள் , பொரூஉப் பொருளை எடுத்துக் கூறினார் 
சிறப்புடைமையின் ; ஒழிந்தனவற்றைப் போக்கிச் சொல்லுதும் . 


வண்ணம் 


வடிவு 


அளவு 


சுவை 


காக்கையிற் கரிது காளாம்பழம் என்பது . 
இதனின் வட்டம் இது என்பது . 
இதனின் நெடிது இது என்பது . 
இதனிற் றீவிது இது என் 

பது . 
இதனின் தண்ணிது இது என்பது . 
இதனின் வெய்யது இது என்பது . 
கள்ளரின் அஞ்சும் என்பது . 


தண்மை 


வெம்மை 


-- 


அச்சம் 


என்றா என்பது எண்ணிடைச் சொல் . 


நன்மை 


இதனின் நன்று இது என்பது . 


தீமை 


இதனிற் றீது இது என்பது . 


சு.வே : 1 அச்சுப் பிரதியில் களம்பழம் என்று காட்டப்பட்ட எடுத்துக் 

காட்டெல்லாம் ஏட்டில் களாம் பழம் என்றே உள்ளன . 
களா இயல்பான சொல் . 
2 கள்ளின் அஞ்சும் 


87 


வேற்றுமையியல் 


நூற்பா-75 


சிறுமை 
பெருமை 


வன்மை 


இதனிற் சிறிது இது என்பது . 
இதனிற் பெரிது இது என்பது . 
இதனின் வலிது இது என்பது . 
இதனின் மெலிது இது என்பது . 
இதனிற் கடிது இது என்பது . 


மென்மை 


- 


- 


கடுமை 


என்றா என்பது எண்ணிடைச் சொல் , 


முதுமை 


இளமை 


- 


சிறத்தல் 


இழிதல் 


இவனின் மூத்தான் இவன் என்பது . 
இவனின் இளையான் இவன் - என்பது . 
இவனிற் சிறந்தான் இவன் என்பது . 
வனின் இழிந்தான் இவன் என்பது . 
இவனிற் புதியன் இவன் என்பது . 

வனிற் பழையன் இவன் என்பது . 
இவனின் ஆயினான் இவன் என்பது . 


புதுமை 


பழமை 


ஆக்கம் 


என்றா என்பது எண்ணிடைச் சொல் . 


உடைமை 


இன்மை இவனின் இலன் இவன் என்பது . 

இவனின் உடையன் இவன் என்பது . 
நாற்றம் இதனின் நாறும் இது என்பது . 

வை யெல்லாம் பொரூஉப் பொருள் . 
தீர்தல் ஊரிற் றீர்ந்தான் என்பது . 

இது நீக்கம் 


பன்மை இவரிற் பலர் இவர் என்பது . 
சின்மை 

இவரிற் சிலர் இவர் என்பது . 

வையும் பொரூஉப் பொருள் . 
பற்றுவிடுதல் - ஊரிற் பற்று விட்டான் . 


இதுவும் நீக்கம் என்பது . 


சு.வே : 1 இழித்தல் 


88 


தொல்காப்பியம் 


அன்ன பிறவும் என்றதனால் எல்லைப் பொருளும் , ஏதுவும் 
கொள்க . 


எல்லை 


கருவூரின் கிழக்கு மருவூரின் மேற்கு என்பன . 
முயற்சியாற் பிறத்தலின் இசைநிலையாது . 


ஏது 


ஏட்டில் கீழ் வருமாறு உள்ளன , 


வண்ணம் 


வட்டம் 


அளவு 


சுவை 


காக்கையிற் கரிது களாம்பழம் என்பது 
இதனின் இது வட்டம் என்பது 
இதனின் நெடிதென்பது 
இதனிற் றீவிது என்பது . 
இதனிற் றண்ணிது என்பது . 
இதனின் வெய்ய தென்பது . 
கள்ளரின் அஞ்சும் என்பது . 


தண்மை 


வெம்மை 


அச்சம் 


என்றா 

எண்ணிடைச் சொல் . 


நன்மை 


தீமை 
சிறுமை 
பெருமை 


- 


இதனின் நன்றென்பது . 
இதனிற் றீதென்பது .. 
இதனிற் சிறிதென்பது . 

தனிற் பெரிதென்பது . 
இதனில் வலிதென்பது . 
இதனின் மெலிதென்பது . 
தனிற் கடிதென்பது . 


வன்மை 


மென்மை 


கடுமை 


என்றா எண்ணிடைச் சொல் 


முதுமை 


ளமை 


இவனின் மூத்தானிவன் . 
அவனின் இளையன் என்பது . 
அவனிற் சிறந்தான் என்பது 
அவனின் இழிந்தான் என்பது . 


சிறத்தல் 
இழித்தல் 


சு.வே : 1 முயற்சியிற் பிறத்தலின் ஒலி நிலையாது 


வேற்றுமையியல் 


நூற்பா -- 76 


89 


புதுமை 


பழமை 


அவனிற் புதியன் என்பது . 
அவனிற் பழையன் என்பது . 
இவனின் ஆயினான் என்பது . 


ஆக்கம் 


என்றா எண்ணிடைச் சொல் . 


உடைமை 


இன்மை இவனின் இலன் என்பது . 

இவனின் உடையன் என்பது . 
நாற்றம் இதனின் நாறும் என்பது . 

இவையெல்லாம் பொரூஉப் பொருள் . 
தீர்தல் ஊரிற் தீர்ந்தான் . 


இது நீக்கம் . 


பன்மை 


சின்மை 


அவரிற் பலர் என்பது . 
அவரிற் சிலர் என்பது . 
வையும் பொரூஉப் பொருள் 


பற்றுவிடுதல் ஊரிற் பற்று விட்டான் . 

இதுவும் நீக்கம் என்பது . 


76 . 


ஆறா குவதே 
அதுவெனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி 
தன்னினும் பிறிதினும் இதன திதுவெனும் 
அன்ன கிளவிக் கிழமைத் ததுவே 
இற்கையின் உடைமையின் முறைமையிற் கிழமையிற் 
செயற்கையின் முதுமையின் வினையி னென்றா 
கருவியிற் றுணையிற் கலத்தின் முதலின் 
ஒருவழி யுறுப்பிற் குழூஉவி னென்றா 
தெரிந்துமொழிச் செய்தியின் நிலையின் வாழ்ச்சியிற் 
றிரிந்து வேறுபடூஉம் பிறவு மன்ன 
கூறிய மருங்கிற் றோன்றுங் கிளவி 
ஆறன் பால வென்மனார் புலவர் . 


சு.வே : 1 குழுவின் ( ஏடு ) 


90 


தொல்காப்பியம் 


இந்நூற்பாவில் முன்னைய நான்கு அடிகளை ஒரு நூற்பா 
வாகவும் , ஏனைய அடிகளை மற்றொரு நூற்பாவாகவும் பிற 
வுரையாசிரியர் கொள்வர் . 


எ..ன் , நிறுத்த முறையானே ஆறாம் வேற்றுமை உணர்த்து 
தல் நுதலிற்று . 


“ ஆறாம் எண்ணுமுறைமைக்கண்ணது அது என்னும் 
பெயரையுடைய வேற்றுமைச் சொல் ; தன்னொடு தொடர்ந்த 
தோர் பொருளையும் , தன்னின் வேறாகியதோர் பொருளை 
யும் இதனதிதுவென்று கிழமை செப்பி நிற்றல் 
வேற்றுமைய திலக்கணம் என்றவாறு 


ஆறாம் 


அதுவே என்பது , அப்பொருளை விரிப்பான் றெரித்தவாறு 


இதனது இது என்னும் கிளவிக் கிழமைத் தொன்னாது 
அன்ன ( கிளவிக் கிழமைத்து ) என்றதனான் , இதற்குப் பிறிது 
மொரு பொருள் உண்டு ; அஃதியாதோவெனின் , 


அவன , 

அவள என்னும் ஈற்றகரம் ( பன்மைப் பொருள் 
தோன் றவரும் என்பது ) 


தன்னினும் என்புழித் தற்கிழமை ஐந்து வகைப்படும் 
( அவை ) ஒன்றுபல குழீ இய தற்கிழமையும் , வேறுபல குழீ இய 
தற்கிழமையும் , ஒன்றியற் கிழமையும் , உறுப்பின் கிழமையும் 
மெய்திரிந்தாய கிழமையும் என்பன , 


ஒன்று பல குழீ இயது 
வேறுபல குழீ இயது 
ஒன்றியற் கிழமை 


எட் குப்பை . 
படையது குழாம் . 
நிலத்தின தகலம் . 


சு.வே : 1 


என ( கா.ந ) 
2 ஒவ்வொரு எடுத்துக்காட்டிலும் எட்குப்பை என்பது 
என்றாற்போல , ஈற்றில் என்பது என்னுஞ் சொல் அச்சுப் 
பிரதியில் சேர்க்கப்பட்டுள்ளது . எனக்குக் கிடைத்த சுவடி 
யில் அது இல்லை , 


வேற்றுமையியல் 


91 


நூற்பா -76 


- 


உறுப்பின் கிழமை 

யானையது கோடு . 
மெய்திரிந்தாகிய கிழமை எள்ளினது சாந்து . 
பிறிதின் கிழமை இது போலப் பகுதிப் படாது . 
இனி , அவ்விரண்டு கிழமையும் ஓட்டுமாறு காட்டுதும் . 


இயற்கை 


உடைமை 


முறைமை 
கிழமை 
செயற்கை 


சாத்தன தியற்கை . 
சாத்தன துடைமை . 
ஆவினது கன்று . 
சாத்தனது கிழமை. 
அவனது 2 செயற்கை . 


முதுமை 


அவனது முதுமை . 


வினை 


கருவி 


அவனது வினை . 

சாத்தனது வாள் . 
துணை 

அவனது துணை , 
கலம் சாத்தனது கலம் . கலம் 3 என்றது ஒற்றிக் 

கலத்தை 
முதல் 

சாத்தனது முதல் , 
ஒருவழியுறுப்பு யானையது கோடு . 
குழூஉ 

படையது குழாம் 4 . 
தெரிந்து மொழிச் செய்தி - கபிலரது பாட்டு . 
நிலை 

சாத் தனது நிலை . 
வாழ்ச்சி 

சாத்தனது வாழ்ச்சி . 


சாந்து ; 


சாத்தனது 


திரிந்து வேறுபட்டது - எள்ளினது 
சொல் என்பதும் அது . 


5 


பிறவும் என்றது புறனடை 


சு . வே : 1 உடமை ( ஏடு ) 

2 சாத்தனது செயற்கை ( கா.ந ) 
3 கலம் என்பது ( கா.ந ) 

குழூஉ ( கா.ந ) 
5 புறனடை ( கா.ந ) 


92 


தொல்காப்பியம் 


" கூறிய மருங்கிற் றோன்றுங் கிளவி ஆறன் பால " என்பது 
இரு கிழமையும் பற்றி வருவனவும் , பிறவும் அதன் பால் என்ற 


வாறு . 


குறிப்பு : 
( அ ) “ அஃது யாதோவெனின் , அவன 

அவள 

என்னும் . 
ஈற்றகரம் ” என்னும் பகுதி சுவடியிலும் , நமச்சிவாயமுதலி 
யார் கழகப் பதிப்புக்களிலும் மேற்காட்டியவாறே 

உள்ளன . 


சேனாவரையர் “ இதன இவை என்னும் பன்மை உருபுத் 
தொடரும் அடங்குதற்கு அன்ன கிளவி என்றார் என்றும் , 


நச்சினார்க்கினியர் : " அன்ன என்றார் ; இதன இவை என் 
னும் பன்மை உருபும் 

அடங்குதற்கு என்றும் , எழுது 
வதை நோக்கினால் அதன் அவை என்று பாடம் இருத்தலே 
பொருந்தும் , 


( ஆ ) தற்கிழமை 

நன்னூலார் தற்கிழமை ஐந்தினைப்பண்பு , உறுப்பு , ஒன் 
றன் கூட்டம் , பலவின் ஈட்டம் , திரிபின் ஆக்கம் என்பர் 

( நன் . 299 ) 


77. ஏழாகுவதே, 

கண்ணெனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி 
வினைசெய் யிடத்தின் நிலத்திற் காலத்தின் 
அனைவகைக் குறிப்பிற் றோன்று மதுவே 
கண்கால் புறமகம் உள்ளுழை கீழ்மேல் 
பின்சார் ! அயல்புடை தேவகை 2 யெனாஅ 
முன் இடை கடைதலை வலம் இடம் எனாஅ 
அன்ன பிறவு மதன்பால வென்மனார் . 


சு.வே : 


1 பின் சார்பயல் ( சார்பு ) 
2 தேம்வகை , நன்னூலுள் தேவகை என்பது இல்லை . 
தேம் என்றே உள்ளது . இளம்பூரணர் உரையுள் 
அன்ன பிறவும் என்றதனால் கிழவோள் தேஎத்து எனத் 
தேம் காட்டப்பட்டுள்ளது . 


வேற்றுமையியல் 


நூற்பா -77 


93 


குறிப்பு : - (இந்நூற்பாவில் முன்னைய நான்கு அடிகளை 
யும் ஒரு நூற்பாவாகவும் , ஏனைய அடிகளை மற்றொரு நூற் 
பாவாகவும் பிற உரையாசிரியரெல்லோரும் கொள்கின்றனர் . 
நேமிநாத உரை ஒரு நூற்பாவாகவே 

கொள்ளுகின்றது .) 
( நேமி . சொல் . 19 ) 


எ . . ன் நிறுத்த முறையானே ஏழாம் வேற்றுமை உணர்த்து 
தல் நுதலிற்று . ஏழாம் ” எண்ணுமுறைமைக் கண்ணது கண் 
என்னும் பெயரையுடைய வேற்றுமைச் சொல் , வினை செய் 
யிடமும் , நிலமும் , காலமும் என்பன 3 மூன்று பொருட்கண்ணும் 
வரும் அது என்றவாறு . 


வினை செய்யிடம்- தட்டுப்புடைக்கண் 4 வந்தான் என்பது . 
நிலம் 

மாடத்துக்கண்ணிருந்தான் என்பது . 
காலம் 

மாரியுள் வந்தான் என்பது . 


இனி , அவ்வேற்றுமை யுருபு பலவாகலின் அவற்றை விரிக் 
கின்றார் . ( அவை வருமாறு ) : 


ஊர்க் கண்ணிருந்தான் . 
ஊர்க்காலிருந்தான் . 
ஊர்ப்புறத்திருந்தான் . 
ஊரகத்திருந்தான் . 
ஊருளிருந்தான் . 
சான்றாருழைச் சென்றான் . 
மாடத்தின் கீழிருந்தான் . 
மாடத்தின் மேலிருந்தான் . 
ஏர்ப்பின் சென்றான் . 
காட்டுச் சாரோடும் . 


சு.வே : 


1 முறையானே ( கா.ந ) 
2 ஏழாம் முறை (நடு ) 
3 என்ற ( கா.ந ) 


தட்டுப்புடையுள் ( ஏடு ) 
5- சுவடியில் இல்லை 
6 சான்றோருழை ( கா.ந ) 


94 


தொல்காப்பியம் 


ஊரயலிருந்தான் . 
ஊர்ப்புடையிருந்தான் . 


தேவகை என்பது திசைக் கூற்று ( கூறு ) ; அது , வடக்கண் 
வேங்கடம் , தெற்கட் குமரி என வரும் . எனா அ 

என்பது 
இடைச்சொல் . 


தேர் முன் சென்றான் . 
சான்றாரிடை யிருந்தான் . 
கோயிற்கடைச் சென்றான் . 
தந்தைத் தலைச் சென்றான் . 
கைவலத்துள்ளது கொடுக்கும் . 
கையிடத்திருந்தான் என வரும் . 


‘ அன்ன பிறவும் என்றதனான் “ கிழவோள் தேஎத்து 
( இறை.கள .3 ) என்னும் தொடக்கத்தன கொள்க . 


குறிப்பு : 


( அ ) தேஎத்து 


கிழவோள் தேஎத்தும் ( தொல் . அகத்திணை 39 ) என்றும் 
“ இருவர் தேஎத்தும் ( தொல்.களவியல் 37 ) என்றும் 
வருமிடங்களில் 


மாட்டு என்ற பொருளிலும் “ மறையோர் தேஎத்து 
மன்றல் ” ( தொல்.களவியல் 1 ) 
என்ற இடத்தில் ‘ இடத்து என்ற பொருளிலும் , 
மையோர் தேஎத்தும் எறிகடல் வரைப்பினும் " 

( தொல் . பொருளியல் 52) 
டத்தில் உலகம் என்ற பொருளிலும் 

தேஎத்து வருகின்றன . 


என்ற 


கண் கால் முதலியவற்றைச் சேனாவரையர் 

சேனாவரையர் ஏழாவதன் 
திறத்தன என்பர் . 


வேற்றுமையியல் 


நூற்பா -78 


95 


பரிமேலழகரும் 

இயல்புளிக் கோலோச்சும் ( 545 ) என்ற 
குறட்பாவுரையில் உளி என்பதை மூன்றாம் வேற்றுமை 
என்று கூறாது மூன்றாவதன் பொருள் படுவதோர் 

இடைச் 
சொல் என்பர் . 


இளம்பூரணர் கண் முதலாயின வற்றை யெல்லாம் 

யெல்லாம் வேற் 
றுமை உருபென்று கருதி “ இனி அவ்வேற்றுமையுருபு 
லின் அவற்றை விரிக்கின்றார் என்பர் . 


பலவாக 


சேனாவரையர் கண் முதலாயின வெல்லாம் ஏழாம் வேற் 
றுமை உருபல்ல என்று தம் உரையுள் மறுத்துள்ளார் . 


இறை.களவியல் 1 , உரையாசிரியர் ஐந்திணை - களவு என் 
னும் சொல் 

எப்படி வந்ததென்று வினாவிக் கொண்டு , 
தொகைநிலையால் வந்தது ; வேற்றுமைத் தொகையால் வந் 
தது ; ஏழாம் வேற்றுமைத் தொகையால் வந்தது ; ஏழாம் வேற் 
றுமை உருபுதாம் பல . அவற்றுள் யாது தொக்கது எனின் உள் 
என்பது தொக்கது என்று எழுதுவதை நோக்கினால் இலக் 
"கண ஆசிரியருள் ஒரு சாரார் உருபென்றே கருதினமை 
புலனாம் . 


நன்னூலார் ஏழன் உருபு கண்ணாதியாகும் என்பர் . நச்சி 
னார்க்கினியர் கண் கால் முதலியவற்றை உருபின் பாகுபாடு 
என்று கூறி , கண் சிறந்த உருபென்றும் ஏனைய சிறப்பில்லாம் 
உருபென்றும் கூறுவர் . 


78. வேற்றுமைப் பொருளை விரிக்குங் காலை 

ஈற்றுநின் றியலும் தொகை வயிற் பிரிந்தே . 


எ .. 


ன் வேற்றுமைக்கெல்லாம் கிடந்ததோர் இலக்கணம் 
உணர்த்துதல் நுதலிற்று , 

அக் கூறிய வேற்றுமைகள் தொக்கு முடியவும் வேண்டும் ; 
அத் தொக்க வேற்றுமை உருபு விரியுங்கால் யாண்டு நின்று 
புலப்படுமோ 

வெனின் , 

மொழியீற்றுக்கண்ணே புலப்படும் 
என்றவாறு . 

மற்று , “ ஈறு பெயர்க்காகும் ” ( தொல் . சொல் , வேற் . 8 ) 
என்புழி விளங்காதோ வெனின் , விளங்காது ; 

தோ வெளின் , விளங்காது ; ஆண்டது உருபு 


96 


தொல்காப்பியம் 


பெயரதிறுதி வந்து நிற்குமென்றார் ; அங்ஙனம் நின்றவுருபு 
தொகும் ; தொகுத்த லென்பது புலப்படாமையன்றே ; 
மற்றது பின்பு புலப்படுங்கால் தான் நின்ற ஈற்றே புலப்படும் 
என்பது சொல்ல வேண்டும் என்பது . 


குறிப்பு : - இந்நூற்பாவினையும் அடுத்த நூற்பாவினையும் 
சேர்த்து ‘ பிரிந்து என்று பாடம் ஓதி , ஒரே 

நூற்பாவாகக் 
கொள்வர் சேனாவரையரும் நச்சினார்க்கினியரும் தெய்வச் 
சிலையாரும் . இளம்பூரணரும் கல்லாடனாரும் ‘ பிரிந்தே எனப் 
பாடம் ஓதித் தனித்தனி நூற்பாவாகக் கொள்வர் . 


19 . 


பல்லா றாகப் பொருள் புணர்ந் திசைக்கும் 
எல்லாச் சொல்லும் உரிய என்ப . 


லக் 


எ..ன் இதுவும் வேற்றுமைக்கண்ணே கிடந்ததோர் 
கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


உருபு தொக்கும் விரிந்தும் நிற்கு மென்றார் . அவ்வுருபேயு 
மன்று ஆண்டுப் பிற சொற்களும் உள அவ்வுருபே போல 
வந்து ஒட்டநிற்பன ; அவையெல்லாம் அவ்வுருபே போல 
ஆண்டே தொகுத்தலும் விரித்தலும் உடையன என்றவாறு " 


குதிரைத்தேர் என்பது , குதிரையாற் பூட்டப்பட்டதேர் 
குதிரைத்தேர் 3 ; ஆன் என்பது ஆண்டு உருபு ; பூட்டப்பட்ட 
தென ஆண்டுருபல்லது , ஆண்டு உருபு தொக்கு நின்றாங்கே 
நிற்கவுமமையும் விரித்துக் காட்டவுமமையும் என்பது . 


“ பல்லாறாகப் பொருள் புணர்ந் திசைக்கும் ” என்பது , 
பலவாற்றானும் 5 பொருள் ஏற்ப ஒட்டுவன என்றவாறு . 


வேற்றுமையியல் முற்றும் . 


--- 


சு.வே ; 


1 புலப்படுக்குங்கால் (ஏடு ) 
2 தொக்கு விரிந்து ( 70) 
3 

இச்சொற்றொடர் அச்சுப்பிரதியில் இல்லை . 
4 அமையும் படும் ( ரரி ) 
5 பலவற்றானும் ( ஏடு ) 


3. வேற்றுமை மயங்கியல் 


80. கரும மல்லாச் சார்பென் கிளவிக் ! 

குரிமையு முடைத்தே கண்ணென் வேற்றுமை . 


எ .. ன் , இவ்வோத்து என்ன பெயர்த்தோவெனின் , வேற் 
றுமை தம்மின் மயங்கினமை உணர்த்தினமையின் வேற்றுமை 
மயங்கியல் என்னும் பெயர்த்து . 


இத்தலைச் சூத்திரம் என் நுதலிற்றோவெனின் , இரண் 
டாவதனொடு ஏழாவது மயங்குமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


“ இரண்டாவது கருமச் சார்பும் கருமமல்லாச் சார்பும் என 
இருபொருள் உடைத்து ; தூணைச் சார்ந்தான் என்பது கருமச் 
சார்பாவது ; அதனை உறச் சாருமாதலால் . இனி , அரசரைச் 
சார்ந்தான் என்பது கருமமில் சார்பு . அக் கருமமில் சார்ச்சிப் 
பொருண்மைக்கண் ஏழாவது வருதல் உரிமையுடைத்து என் 
பது , 


உ ..ம் : -அரசரைச் சார்ந்தான் என்புழி , அரசர்கட் சார்ந் 
தான் என்பதும் ஆக என்பது . 


1 


81. சினைநிலைக் கிளவிக் கையும் கண்ணும் 

வினைநிலை ஒக்கும் என்மனார் புலவர் . 


எ ... ன் , இதுவும் இரண்டாவதனொடு ஏழாவதன் மயக்கமே 
கூறுதல் நுதலிற்று . 


“ சினைப்பொருட்டு இரண்டாம் வேற்றுமையும் 
வேற்றுமையும் ஒத்த கிழமையவாம் என்றவாறு ” . 


ஏழாம் 


பா.வே : 1 சார்வென் கிளவிக்கு ( புலிசை ) 

2 உரிமையுரித்தே ( புலிசை ) 

ரிமையு முரித்தே ( துறைசை ) 


உ 


98 


தொல்காப்பியம் 


2 


ம் : - கண்ணைக் குத்தினார் , கண்ணுட் 
எனவரும் . 


குத்தினார் 


82. கன்றலுஞ் செலவும் ஒன்றுமார் வினையே . 


எ..ன் , இன்னும் அவை இரண்டன் 2 மயக்கமே உணர்த்து 
தல் நுதலிற்று . 


கன்றல் , செலவு என்னும் பொருட்டு இரண்டாவதும் 
ஏழாவதும் தொழிலான் ஒக்கும் என்றவாறு . 


உ .. ம் : - சூதினைக் கன்றினான் , சூதின்கட் கன்றினான் 
நெறியைச் சென்றான் , நெறிக்கட் சென்றான் என வரும் . 


83. முதற்சினைக் கிளவிக் கதுவென் வேற்றுமை 

முதற்கண் வரினே சினைக்கை வருமே . 


எ ... ன் , இது , “ சினை நிலைக் கிளவிக்கு ஐயுங் கண்ணும் ” 
( இவ்வியல் -2 ) என்னும் சூத்திரத்திற்குப் புறனடை 


முதலும் சினையும் தொடருங்கால் , முதற்பொருட்கண் 
ஆறாவது வருமே யெனின் , சினைப்பொருட்கு இரண்டாவது 
வருக என்றவாறு , 


உ ... ம் : - யானையது கோட்டைக் குறைத் தான் என வரும் . 


84. முதன்முன் ஐவரிற் கண்ணென் வேற்றுமை 

சினை முன் 3 வருதல் தெள்ளி தென்ப . 
எ ... ன் , இதுவும் அதற்கே புறனடை உணர்த்துதல் நுதலிற்று . 
முதற்பொருட்கு இரண்டாவது 

ரண்டாவது வருமேயெனின் , சினைப் 
பொருட்கண் ஏழாவது வருதல் தெளிவுடைத்து என்றவாறு , 


உ ... ம் : - யானையைக் கோட்டுக்கட் குறைத்தான் எனவரும் 


பா.வே : 1 இதுவும் அவை ( கா.ந ) , இதுவும் அவ் ( கழகம் ) 

2 இரண்டான் ( துறைசை ) 
3 சினை முதல் ( புலிசை ) 


வேற்றுமை மயங்கியல் 


நூற்பா -85,86 


99 


யானையைக் கோட்டைக் 


தெள்ளிது என்றதனால் , 
குறைத்தான் எனலுமாம் ! 


குறிப்பு : - தொல்காப்பியர் இங்கு 4,5 நூற்பாக்களால் கூறிய 
இரண்டு கருத்தினை நன்னூலார் முன் பின்னாக மாற்றி , 


" முதலை ஐயுறிற் சினையைக் கண்ணுறும் 

அதுமுதற் காயிற் சினைக்கை யாகும் . ” ( 314) 
என்று நூற்பா செய்துள்ளார் . 


85. முதலுஞ் சினையும் பொருள்வேறு படாஅ 

நுவலுங் காலைச் சொற்குறிப் பினவே . 


எ ... ன் , ஐயம் அறுத்தல் நுதலிற்று . 


இதுதான் , சொல்லுவான் குறிப்பொடு படுத்த விடத்துச் 
சினைதான் முதலுமாம் என்றவாறு . 


உ ... ம் : - கோட்டது நுனியைக் குறைத்தான் , கோட்டை 
நுனிக்கட் 

குறைத் தான் , கோட்டை நுனியைக் குறைத்தான் 
எனச் சொல்லுவான் குறிப்பொடு படுத்தவிடத்துச் சினைதான் 
முதலுமாயிற்று . 


முதல் சினையாவது வந்த வழிக் கண்டுகொள்க . 


ஒத்த நூற்பா: 

" முதலிவை சினையிவை யெனவே றுளவில் 
உரைப்போர் குறிப்பின " ( நன் . 315 ) 


86. பிண்டப் பெயரும் ஆயியல் திரியா 

பண்டியன் மருங்கின் மரீஇய மரபே . 


எ ... ன் , இதுவும் ஐயமறுத்தல் நுதலிற்று . 


சு.வே ! 1 என் -றுமாம் ( துறைசை ) 

2 படா ( ஏடு ) 
3 மரீய ( ஏடு ) 


100 


தொல்காப்பியம் 


பிண்டப் பெயரும் அதுவே ; தெரியில் , அப்பொருளின் 
வேறு பிண்டம் ஒன்றில்லை என , விலக்கப்பட்டுக் கிடந்தது . 
வழங்குமாற்றால் உண்டு போலுமாம் என்பது பிண்டப்பெயர் 
என்றவாறு ”. 


உறுப்பின் கிழமை ஒழித்து ஒழிந்த தற்கிழமையி 
னாயிற்று . 

உ ... ம் :-எட்குப்பை , நெற்குப்பை என்றால் எள்ளின் வேறு 
குப்பை , நெல்லின் வேறு குப்பை என்ப தொன்றில்லை . 


எட்சாந்து , கோட்டு நூறு என்பனவும் அவை . 


87. ஒருவினை ஒடுச்சொல் உயர்பின் வழித்தே. 


எ ... ன் , இது , மூன்றாம் வேற்றுமைப் 
சொல்வன்மை உணர்த்துதல் நுதலிற்று . 


பொருட்கண் ஓர் 


மூன்றாம் வேற்றுமைப் பொருள் விதப்புழி 1 , 
“ அதனொடியைந்த ஒருவினைக் கிளவி ” 2 ( வேற்றுமை . 11 ) 
என்றான் . அஃதாவது ஒரு வினையின்எனுழை ஒடுக்கொடுத்துச் 
சொல்லுக என்றவாறு . ஆகலான் இவ்வாறு இச்சொல்லினான் 
யைபுடைத்தாய் ஒருவினை கொண்டு வருங்கால் , அவ் வொடு 
உயர்வு பற்றி வரும் என் றவாறு . 


ம் :-அரசனொடு வந்தார் சேவகர் என வரும் , 
மற்று , 

நாயொடு வந்தான் நம்பி , என இழிவு பற்றி 
வருமால் எனின் , உயர்வு தாம் பல ; குலத்தால் உயர்தலும் , 
தவத்தால் உயர்தலும் , நிலையால் 3 உயர்தலும் , பகாரத்தால் 
உயர் தலுமென, அவ்விழிந்த வழி ஓடு வைத்துச் சொல்லியது , 
அந்நிலைக்கண் இது சிறப்புடைத்தாகலின் என்பது . 


சு.வே : 1 விரிப்புழி ( கா.ந ) 
2 அதனொடியைந்த ஒருவினைக் கிளவி 

யென்றாவதல்ல 
தொடுவினை யின்னுழை கொடுத்துச் சொல்லுக என்றவாறு 
( துறைசை ) 
3 நிலைமையால் ( துறைசை ) 


வேற்றுமை மயங்கியல் 


நூற்பா -88 , 89 


101 


என 


குறிப்பு : - நாயொடு வந்தான் நம்பி 

உபகார 
உயர்ச்சிபற்றி 

வந்தது 

என்பர் நேமிநாத உரையாசிரியர் 
( சொல் . 20) . 


88. மூன்றனும் ஐந்தனுந் தோன்றக் கூறிய 

ஆக்கமொடு புணர்ந்த ஏதுக் கிளவி 
நோக்கோ ரனைய என்மனார் புலவர் . 


எ ... ன் , மூன்றாவதும் ஐந்தாவதும் ஏதுப்பொருட்கு ஒத்த 
கிழமைய என்பது உணர்த்துதல் நுதலிற்று . 


“ மூன்றாம் வேற்றுமையானும் , ஐந்தாம் 

வேற்றுமை 
யானும் எடுத்தோதப்பட்ட ஆக்கமொடு புணர்ந்த ஏதுப் 
பொருண்மை ஆராயுங்கால் ஒரு தன்மைய என்றவாறு 


உ ... ம் : 


வாணிகத்தான் ஆயினான் , 
வாணிகத்தின் ஆயினான் என வரும் . 


குறிப்பு : - மூன்றாம் வேற்றுமையைக் கூறும் (வேற்றுமை , 11 ) 
நூற்பாவுள் “ அதனின் ஆதல் ” என்றது மூன்றனாற் கூறிய 
ஏதுக்கிளவியாம் . இதற்கு இளம்பூரணர் ஆண்டு வாணிகத்தா 
னாயினான் என்பதையே எடுத்துக் காட்டியுள்ளார் . 


ஐந்தாம் வேற்றுமையைக் கூறும் ( வேற்றுமை . 13 ) 

. ) நூற் 
பாவுள் " ஆக்கம் " என்றது ஐந்தனாற் கூறிய ஏதுக்கிளவியாம் . 
இதற்கு இளம்பூரணர் இவனின் ஆயினான் என்பதை எடுத் 
துக் காட்டியுள்ளார் . ஆனால் , சேனாவரையர் வாணிகத்தின் 
ஆயினான் என்பதையே காட்டுகிறார் . 


89. இரண்டன் மருங்கின் நோக்கல் நோக்கமவ் 

விரண்டன் மருங்கின் ஏதுவு மாகும் . 


எ ... ன் , இதுவும் ‘ மேற்சூத்திரத்திற்குரிய முடிவே சார்ந்த 
தென்றவாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


இரண்டாம் வேற்றுமை நோக்கிய நோக்கமும் , நோக்கல் 
நோக்கமுமென இரண்டு பொருளும் உடைத்து . மேற்றான் 


102 


தொல்காப்பியம் 


" நோக்கலின் ( வேற்றுமை . 10) என்றான் . என்புழி நோக்கலின் 
எனவே , அவ்விரண்டு நோக்கமும் அடங்கின , ‘ நோக்கிய நோக் 
கம் என்பது பொறியான் நோக்குதல் . அது பூணை 

நோக்கி 
னான் என வரும் . நோக்கல் நோக்கம் என்பது , " வான் 
நோக்கி வாழும் ” ( குறள் 542 ) என்பது . இது கண்ணான் நோக் 
கிய தன்மையின் நோக்கு அல் நோக்கம் ஆயிற்று . அப்பொருண் 
மைக்கண்ணாயின் , முன்னர்ச் சொல்லிய இரண்டு வேற்றுமைப் 
பொருளும் ஆம் என்றவாறு . 

உ ... ம் : - “ வான் நோக்கி வாழும் ( குறள் 542 ) என்றக் 
கால் , வானை நோக்கி வாழும் என்பது ( இரண்டு ) . இனி 
வானானாய உபகாரம் நோக்கி வாழும் ( மூன்று ) . வானினாய 
உபகாரம் நோக்கி வாழும் ( ஐந்து ) என்பதூஉமாம் என்பது , 


90. அதுவென் வேற்றுமை உயர்திணைத் தொகைவயின் 

அதுவென் உருபு கெடக் குகரம் வருமே . 


ன் , 


நான்காவதனொடு 


மயங்குமாறு 


ஆறாவது 
உணர்த்துதல் நுதலிற்று . 


“ மேல் , இயற்கையின் உடைமையின் முறைமையின் ( வேற் 
றுமை , 14 ) என ஆறாவது வருவதனை ? முறைமைப் பொருட் 
குரித்தென்று ஓதினான் : அம் முறைமைப் பொருள் உயர் 
திணைக்காயின் , அதுவென்னுருபு கெடக் குகரம் வரும் என்ற 
வாறு " 


ம் : - நம்பிக்கு மகன் என வரும் . 


நம்பியது மகன் என்புழி இழுக்குள்ளது கண்டு , அது காத்த 


வாறு . 


குறிப்பு : - நன்னூலார் " ஆறன் ஒருமைக்கு அதுவும் ஆதுவும் , 
பன்மைக் கவ்வும் என்று ஆறாம் வேற்றுமை 

உருபுகளை 
அஃறிணை ஒருமை , பன்மைக்கு உரியதாக ஓதினாற் போலத் 
தொல்காப்பியர் ஓதிற்றிலர் . 


சு . 


வே : 

: 1 


அரசனை ( புலிசை ) 
ஆறாவதனை ( கா.ந ) 


2 | 


103 


வேற்றுமை மயங்கியல் 


நூற்பா -91 


சேனாவரையர் “ உயர்திணைத் தொகைவயின் 

அதுவென் 
னுருபு கெடக் குகரம் வரும் என்றதனான் , ஆறனுருபு அஃறி 
ணைப்பால் தோன்ற நிற்றல் பெற்றாம் என்று உரைப்பர் . 


உயர்திணைத் தொகை : 

நச்சினார்க்கினியர் உயர்திணைத்தொகை என்பதற்கு 
உயர்திணைப்பொருள் இரண்டு சேர்ந்தவிடத்து என்று 

உரை 
கூறுவர் . 


91. தடுமாறு தொழிற்பெயர்க்கு இரண்டும் மூன்றும் 

கடிவரை யிலவே பொருள்வயி னான . 


ன் , 


மூன்றாவதும் 


எ 


மயங்குமாறு 


இரண்டாவதும் 
உணர்த்துதல் நுதலிற்று . 


" தடுமாறு தொழிற்பெயர்க்கு இரண்டாம் வேற்றுமைப் 
பொருளும் , மூன்றாம் வேற்றுமைப் பொருளும் ஒக்கும் என்ற 
வாறு 


ம் : - புலிகொல் யானை . 


யானை 


அது விரிப்புழிப் புலியைக் கொன்ற 

என . புலியாற் கொல்லப்பட்ட 
என இரண்டிற்கும் ஒக்கும் . 


புலிகொல் 
புலிகொல் 


யானை 


யானை 


யானை 


சென்று 


தடுமாறுதல் என்பது ரண்டிற் குரித்தாய்ச் 
வருதல் , கோறல் தொழில் இரண்டிற்கும் ஒக்கும் , 


தடுமாறுதல் 
குறிப்பு : - தொல்காப்பியர் 

உவமையில் தடுமாறுவரலும் 
உண்டு என்ற கருத்தால் " தடுமாறு வரலுங் கடிவரை யின்றே 
( உவமயியல் 37 ) என்றார் . அங்கே தடுமாற்றம் -ஐயம் . 

இலக்கணக் கொத்தாசிரியர் , வேற்றுமையில் எழுவாய் 
வேற்றுமை " ஒத்த கிழவனும் கிழத்தியுங் காண்ப " எனத் தடு 
மாற்றம் பெற்று வரும் . தடுமாற்றமாவது ஓர் பொருளே 

+ 
சு . வே : 1 இரண்டாமது வேற்றுமைப் பொருளும் ( ஏடு) 


104 


தொல்காப்பியம் 


செயப்படுபொருளாயும் 


ஒருகால் வினைமுதலாயும் , ஒருகால் 
நிற்றல் என்பர் ( நூற் . 24) 


மற்றுத் " தடுமா றுருபுகள் தாஞ்சில வுளவே " ( 61 ) என்று 
கூறி , உதாரணம் “ அவ்வித் தழுக்கா றுடையானைச் செய்ய 
வள் , தவ்வையைக் காட்டி விடும் ” என்புழி ஒவ்வொரு நிலைக் 
களத்து ஐயும் குவ்வும் பொருந்தும் என்பர் . 


92. ஈற்றுப்பெயர் முன்னர் மெய்யறி பனுவலின் 

வேற்றுமை தெரிய வுணரு மோரே , 


எ ... ன் , மேல் எடுத்தோதப்பட்ட தடுமாறு தொழிற் 
பெயரை உணருமாறிது வென்பது உணர்த்துதல் நுதலிற்று . 


யானை 


“ புலிகொல் யானை என்பது , அத்தொகைக்கு 
என்பது ஈற்றது ; இவ் வீற்றுப் பெயர் முன்னர்ப் பொருளறிய 
வருஞ்சொல் மெய்யறிபவனுல் , என்பதனான் அவ்விரண்டன் 
வேற்றுமையும் தெரியப்படும் என்றவாறு ". 


உ.ம் : - புலிகொல்யானைக் கோடு வந்தன 2 எனின் , 
புலியால் கொல்லப்பட்டது யானை என விளங்கும் . 


இனிப் புலிகொல் யானை ஒடுகின்றது எனின் , 
புலியைக் கொன்றது யானை என விளங்கும் . 


இனி , ஈற்றுப்பெயர் முன்னர்ப் பொருளறிய வந்த சொல் 
லான் வேற்றுமை தெரிப் எனவே 3 பொருளறிய வாராத சொல் 
லான் அவ் வேற்றுமை தெரியலாகா என்பது . 


உ ... ம் : - புலி கொல் யானை கிடந்தது ; 
என்பது . 


தோன்றும் 


பா.வே : 1 அவ்வீற்றுப் ( கா.ந ) 

2 வந்தது ( கா.ந ) 
3 என்பது ( ஏடு ) 


வேற்றுமை மயங்கியல் 


நூற்பா -94 


105 


93. ஓம்படைக் கிளவிக் கையும் ஆனுந் 

தாம்பிரி விலவே தொகை வரு காலை . 


எ ... ன் , இன்னும் அவற்றுக்கண்ணே யாவதோர் முறைமை 
உணர்த்துதல் நுதலிற்று . 


ஒத்த கிழமைய 


" ஓம்படைப் பொருட்கு ஐயும் , ஆனும் 
என்றவாறு " . 


ஓம்படுத்தல் என்பது போற்றுதல் . 


தொகை வரு 

காலை என்பது , 

தொகையின் நிலைக் 
கண்ணே இம் மயக்கம் ஆவது என்றவாறு . 


உ.ம் : - புலி போற்றிவா வாழி ஐய என்புழிப் புலியைப் 
போற்றிவா என்றும் , புலியினான் ஆய ஏதம் போற்றிவா 
என்றும் ( ஐயும் ஆனும் ) ஆக என்பது . 


யாண்டும் ? ஒட்டிக் 


தொகை வரு 

காலை என்பதனை 
கொள்க என்பது . 


ஆறன் மருங்கின் வாழ்ச்சிக் கிழமைக் 
கேழும் ஆகும் உறைநிலத் தான . 


எ ... ன் , ஆறாவதனொடு ஏழாவதன் மயக்கம் உணர்த்துதல் 
நுதலிற்று . 


" ஆறாவதனொடு எடுத்தோதப்பட்ட வாழ்ச்சிப் பொருட்கு 
ஏழாவதும் ஆம் ; உறையும் நிலம் ஆகலான் என்பது . 


உ ... ம் : - காட்டது யானை என்பது , காட்டுள் யானைக்கு 
என்றும் ஆகவென்பது . 


பா . வே : 1 இதுவும் ( கா.ந ) 

2 ஆண்டும் ( புலிசை ) 
3 காட்டுள் யானை என்றுமாக என்பது ( கா.ந ) 


106 


தொல்காப்பியம் 


95. குத்தொக வரூஉங் கொடையெதிர் கிளவி 

அப்பொருள் ஆறற் குறித்தும் ஆகும் . 


செல்லு 


எ ... ன் , நான்காவதன் பொருள் , ஆளுவதற்குச் 
மாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


நான்காம் வேற்றுமை தொக்குக் கொடை எதிர்ந்து 
நின்ற வழி , ஆளுவது சொல்லவும் அமையும் என்றவாறு " 


உ ... ம் : - நாகர் பலி என்பது , ஆண்டு நாகர்க்குப்பலி என 
நான்காவது தொக்கு 

நின்றது ; அந்நிலைக்கண் 

நாகரது 
பலியென ஆறாவதும் ஆக என்றவாறு . 


கொடை யெதிர்தல் என்பது , விழுப்பமுடையாரை நுத 
லியக்கால் கொண்டுவைத்து விரும்பிக் கொடுத்தல் . 1 


நாகர்பலி என்பது அவர்க்குத் திரிபில்லாமையினான் நாக 
ரது பலியென உடைமைக் கிழமை செப்பலாயிற்று ? என்பது 
கருத்து . 


குறிப்பு : - கொடை எதிர் கிளவி என்பது சொல்லினைப் 
பொருளுக்கு வேறாகக் கொள்வோனாகக் கூறியதென்பர் , 
( இல . கொத், பாயி , 6. உரை ) . 


96. அச்சக் கிளவிக் கைந்தும் இரண்டும் 

எச்ச மிலவே பொருள்வயி னான . 


இரண்டாவ தன் 


மயக்கம் 


எ ... ன் , ஐந்தாவதனொடு 
உணர்த்து தல் நுதலிற்று . 


“ அச்சப் பொருண்மைக்கு ஐந்தாம் வேற்றுமையும் , இரண் 
டாம் வேற்றுமையும் ஒத்த கிழமைய என்றவாறு . 


உ ... ம் : - புலியின் அஞ்சும் , புலியை அஞ்சும் என வரும் . 


சு.வே : 1 நுதலி நாகராற் கொண்டு வைத்துவிரும்பிக் கொடுத்தல் ( ஏடு } 

2 செயலாயிற்று ( புலிசை ) 


வேற்றுமை மயங்கியல் 


நூற்பா- 97 


107 


புலியை அஞ்சும் என்புழிப் புலிகாரணமாக அஞ்சும் எனு 
மாறு கொள்க. 


1 


குறிப்பு : - “ ஐந்தாகுவதே ... தண்மை வெம்மை அச்சம் 
என்றா ( வேற்றுமை . 75) என்றும் , “ இரண்டாகுவதே ... 
நோக்கலின் அஞ்சலின் ” ( வேற்றுமை . 72 ) என்றும் , ஐந்தாம் 
வேற்றுமைக்கும் , இரண்டாம் வேற்றுமைக்கும் அச்சப்பொருள் 
மேலே கூறப்பட்டுள்ளன. 


சேனாவரையர் " அஃதேல் , ஒருபொருட்கண் 

வரினன்றே 
மயக்கமாவது ; இவை ஏதுவும் செயப்படுபொருளுமாகிய வேறு 
பாடுடைய வாகலின் மயக்கமாமாறு என்னை யெனின் , ஈண்டு 
ஏதுவாதலே அஞ்சப்படுதலாய் வேறின்றி நிற்றலின் , ஒரு 
பொருட்கண் வந்தனவே யாம் ; அதனான் மயக்கமா மென் 
பது என உரைத்தலைக் காண்க . 


97. அன்ன பிறவுந் தொன்னறி பிழையாது 

உருபினும் பொருளினும் மெய்தடு மாறி 
இருவயின் நிலையும் வேற்றுமை யெல்லாம் 
திரிபிடன் இலவே தெரியு மோர்க்கே . 


எ ... ன் , சொல்லப்பட்ட மயக்கத்துக்குப் புறனடை உணர்த் 
துதல் நுதலிற்று . 


அவை போல்வன 

பிறவும் மேற்கொண்டு அடிப்பட 
வழங்கும் வழக்கொடு மலையாது , உருபும் பொருளும் தம்முள் 
ஒன்றடொன்று 

தடுமாறி , அவ்விரண்டிடத்து நிலை பெற்ற 
வேறுபாடு , வழுவென்று களையப்படா ஆராயுமிடத்து என்ற 
வாறு " . 


உருபினும் பொருளினும் மெய்தடுமாறி என்பது , யாண்டு 
உருபு சென்றது , ஆண்டுப் பொருள் சென்றது எனப்படும் ; 


சு.வே : 1 என மாறு கொள்க ( கா.ந ) 

2 போல்வனவும் ( கா.ந ) 
3 ஒன் நனோடொன்று ( கா.ந ) 


108 


தொல்காப்பியம் 


யாண்டு பொருள் சென்றது ஆண்டு உருபு சென்றது எனப் 
படும் என்பது . 


பிறவும் என்றதனால் , " முறைக்குத்துக்குத்தினார் " என் 
புழி , முறையிற் குத்தினார் என்றும் , முறையாற்குத்தினார் 
என்றும் ; “ கடலொடு காட்டு ஒட்டலில் " ( பழமொழி . 372 ) 
என்புழிக் கடலைக் காட்டு ஒட்டாது என்றும் வருவன 
கொள்க . 


98 .. 


உருபுதொடர்ந் தடுக்கிய வேற்றுமைக் கிளவி 
ஒருசொன் னடைய பொருள் சென் மருங்கே . 


எ ... ன் , பல உருபு தொடர்ந்து அடுக்கி நின்றவழிப் படுவ 
தோர் இலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


பல உருபு தொடர்ந்தடுக்கிறின்ற விடத்து , இறுதி உருபு 
முடிந்த முடிவே , ஒழிந்தனவற்றிற்கும் முடிபாக என்றவாறு ". 


கோட்டை நுனிக்கண் குறைத்தான் 


உ ... ம் : - யானையது 
என வரும் , 


இரண்டாம் வேற்றுமையும் , ஏழாம் வேற்றுமையும் குறைத் 
தான் என்னும் ஒருவினையானே முடிந்த வாறறிக . 


தினையிற் கிளியைக் கடியும் என்பதும் அது .. 


குறிப்பு : - நன்னூலாசிரியர் உருபு அடுக்கு தலைத் தனியே 
கூறாமல் வினை அடுக்கு தலையும் கூட்டிக்கொண்டு , 

உருபுபல அடுக்கினும் வினைவேறு அடுக்கினும் 
ஒருதம் எச்சம் ஈறுறமுடியும் ( 354 ) 


என்று கூறுவர் . மயிலை நாதர் ‘ உருபு பல அடுக்கினும் என்ப 
தற்கு " உருபு ஒன்றே அடுக்கியும் , பல மயங்கி அடுக்கியும் தம் 
முடிபை இறுதியிலே பெறும் ” என்று உரைப்பர் , 


சு வே : 1 காடொட்டாது ( கா.ந ) 


வேற்றுமை மயங்கியல் 


நூற்பா - 99,100 


109 


99. இறுதியும் இடையும் எல்லா வுருபும் 

நெறிபடு பொருள்வயின் நிலவுதல் வரையார் . 


உருபு 


நிற்கும் இடவேறுபாடு 


உணர்த்துதல் 


எ ... ன் , 
நுதலிற்று . 


(உரை இல்லை ) 


உ ... ம் : - இறுதி : கடந்தான் நிலத்தை ; 
வந்தான் சாத்தனொடு ; கொடுத்தான் சாத்தற்கு ; வலியான் 
சாத்தனின் ; ஆடை சாத்தனது ; இருந்தான் குன்றத்துக்கண் ; 


னி , 


டை 


வருமாறு ; நிலத்தைக் கடந்தான் ; 
சாத்தனொடு வந்தான் ; சாத்தற்குக் கொடுக்கும் ; சாத்தனின் 
வலியன் ; சாத்தன தாடை ; குன்றத்துக்கண்ணிருந்தான் 
வரும் . 


என 


இனி , நெறிபடுத்துதல் என்பது வழக்குப்படுத்தல் , 
வழக்குப்படுவழியே அவை நிலையுடைத்தாவது ; அல்லாதவழி 
நிலவா ! என்பது . 


அவ்வழிக் கொண்டான் என்புழி , அவ் வழிக்கட் கொண்டான் 
என வேண்டுவதன்று ? என்றவாறு . பிறவுமன்ன . 


100. பிறிதுபிறி தேற்றலும் உருபுதொக வருதலும் 

நெறிபட வழங்கிய வழிமருங் கென்ப . 


எ ... ன் , இதுவும் அவ்வேற்றுமை மயக்கத்துட் புறத்துப்படுவ 
தோர் இலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


“ ஓர் உருபு ஓர் உருபினை ஏற்றலும் , உருபுகள் புலப் 
படாது நிற்றலும் இலக்கணத்துப் பட்டன என்றவாறு 


+ 


சு . வே : 


1 


அல்லாத வழி அவை நில்லா ( கா . ந ) 


2 என வேண்டுவது ( கா.ந ) 
3 உருபு தொகை (புலிசை , துறைசை ) 


110 


தொல்காப்பியம் 


பிறிதுபிறிதேற்றல் என்பது , ஆறாம் வேற்றுமை உருபு 
தான் அல்லாத உருபுகளை ஏற்பது . 


என 


வருமாறு : சாத்தன தனை , சாத்தனதனொடு , 
ஆறாவது ஒழித்து , ஏழாவ தன்காறும் ஓட்டுக . 


இனி , உருபு தொக வருதல் ; நிலத்தைக் கடந்தான் என் 
புழி , வேற்றுமை உருபு தொக்கு , நிலங்கடந்தான் என வரும் . 


இறுதிக்கண் கடந்தான் நிலத்தை என்புழிக் கடந்தான் 
நிலம் என வரும் . 


மற்றையனவும் அவ்வாறே தொகும் என்பது . 


குறிப்பு : - பிறிது பிறிதேற்றலை நேமிநாதம் “ ஒன்றின் 
ஒன்றேற்றல் ( சொல் , 20 ) என்று கூறும் . அதன் உரை ஆறாம் 
வேற்றுமையானது தன்னையொழியப் பிறிதினை ஏற்கும் என்று 
உரைக்கும் . நன்னூல் ஆறன் உருபும் ஏற்குமவ் வுருபே " (292 ) 
என்று கூறும் , ( மயிலைநாதர் உரையைப் பார்க்க . ). 


இளம்பூரணர் முதலியோர் மேற்கூறிய கருத்தினை உட் 
கொண்டே உரை வகுத்துள்ளனர் , 


தெய்வச்சிலையாரும் சிவஞான முனிவரும் 
அவர் கருத்தை அவர் உரையுட் காண்க . 


வேறுபடுவர் . 


101. ஐயுங் கண்ணும் அல்லாப் பொருள்வயின் 

மெய்யுருபு தொகா விறுதி யான . 


எ ... ன் , மேல் உருபுகள் தொக வருவன என்றார் . அத்தொக 
வருவனவற்றது நிலைமை ஒவ்வாதது கண்டு அஃது உணர்த்துதல் 
நுதலிற்று . 


“ இரண்டாம் வேற்றுமைப் பொருளும் , ஏழாம் வேற்றுமைப் 
பொருளுமல்லாத வழி இறுதிக்கட்டொக வாரா என்பது 


சு.வே : 


1 


என்றவாறு ( கா.ந ) 


111 


வேற்றுமை மயங்கியல் 


நூற்பா -102 


அது சொல்ல , மற்றைய உருபெல்லாம் இறுதிக்கண் விரிந்தே 
வருகுவ என்பதாம் 2. 


உ ...ம் : - கடந்தான் நிலம் , கடந்தான் நிலத்தை ; 
இருந்தான் குன்றத்து , இருந்தான் குன்றத்துக்கண் ; 
தொக்கும் விரிந்தும் வந்தவாறு . 


எனத் 


வந்தான் சாத்தனொடு என்பது , வந்தான் சாத்தன் , என 
ஓடு தொகுநிலைமைப் படுங்கொலோவெனிற் , படாதென்பது , 


மற்றையனவும் அன்ன . 


102. யாத னுருபிற் கூறிற் றாயினும் 

பொருள் சென் மருங்கின் வேற்றுமை சாரும் . 


எ ... ன் , உருபுகள் ஒருவழித் தத்தம் பொருண்மை இன்றியும் 
மயங்குதலுடைய என்பது உணர்த்துதல் நுதலிற்று . 


யாதானும் ஓர் உருபிற் கூறப்பட்டதே ஒரு சொல் எனினும் , 
கூறிய அவ்வுருபின் பொருள் படுங்கொலோ வெனின் , படாது ; 
அக் கூறப்படாத பிற உருபு உளவன்றே ; அவற்றதுமாகும் . அச் 
சொல் அவற்றுப் பொருள்படச் சொல்லின் என்பது ”. 


உ ... ம் : 


( 


" கிளையரி நாணற் கிழங்குமணற் கீன்ற 
முளையோ ரன்ன முள்ளெயிற்றுத் துவர்வாய் 

( அகநா . 212 ) 


என்னும் பாட்டினுள் மணற்கு ஈன்ற என நான்காவதன் உருபு 
வந்த தேனும் ‘ மணலுள் 

ஈன்ற என ஏழாவதன் உருபே 
கொள்க . அதற்கேற்ற பொருட்டாகலின் எனக் கொள்க . 

இது , வழக்கினுள் ஒன்றன் பொருண்மைக்கட் பிறிதோர் 
உருபு பொருளொடு படாது சென்று நிற்ப வழங்குதலும்உண்மை 
கண்டு , அது . காத்தவாறு . 


சு.வே : 1 அது சொல்லவே ( கா.ந ) 

2. வருவதென்பதாம் ( ஏடு) 


112 


தொல்காப்பியம் 


குறிப்பு :- இந்நூற்பா நன்னூலில் 316 - ஆம் நூற்பாவாக 
எடுத்து அமைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது . 


மயிலைநாதர் உருபுகள் ஒருவழித் தம்பொருண்மேலன்றி , 
மயங்கிவருதலும் உடையவென வழுவமைப்பு உணர்த்துதல் நுத 
லிற்று என்று நுதலியதுரைத்து இதனை உருபு மயக்கம் என்பர் . 


மேற்கோள் : -- “ உலகிற்கு அவன் குலத்தோடு (சிலப்.11 ) என்ற 
அடிக்கு , உலகிற்கு - உலகின்கண் . உருபு மயக்கம் ; “ யாத ... 
சாரும் என்பதனான் முடிந்தது என்பர் அடியார்க்கு நல்லார் . 


103. எதிர்மறுத்து மொழியினுத் தத்தம் மரபிற் 

பொருணிலை திரியா வேற்றுமைச் சொல்லே . 


எ ..ன் , வேற்றுமை யுருபுகள் தம் பொருண்மாறுபட நின்றுழி 
யும் தம் பொருள என்பது உணர்த்து தல் நுதலிற்று . 


எதிர்மறுத்துச் சொல்லிற்றுழியும் தம் பொருண்மை மரபு 
திரியா என்றவாறு " . 


உ ... ம் : - மரத்தைக் குறையான் என்புழி , 
இரண்டாவதன் பின் அப்பொருள் இல்லை மன் ; இல்லை எனி 
னும் அப்பொருட்டாக என்பது . 


பிற வேற்றுமைப் பொருள்களையும் அவ்வாறு எதிர்மறுத்து 
ஒட்டிக் கொள்க . 


குறிப்பு : - நேமிநாதம் மேற்கூறிய தனை " ஏற்ற பொருண் 
மாறிலும் தான் நிற்றல் ( சொல் .2 ) ) என்று கூறும் . அவ்வுரை 
“ அறத்தை நோக்கும் என்புழி , அறத்தை நோக்கான் என்றும் ; 
கோலால் அளக்கும் என்புழி , கோலால் அளவான் என்றும் ; 
சாத்தற்குக் கொடுக்கும் என் பழிச், சாத்தற்குக் கொடான் என் 
றும் ; கள்ளரின் அஞ்சும் என்புழிக் கள்ளரின் அஞ்சான் 

என் 
றும் ; கொற்றனது வேலாம் என்புழிக் கொற்றனது வேல் அன்று 
என்றும் ; மன்னர்கட் செல்லும் என்புழி மன்னர்கட் செல்லான் 
என்றும் , வேற்றுமைப் பொருளை எதிர்மறுத்துச் சொன்ன 
விடத்தும் வேற்றுமை அழியாது ஏற்றவாறு அடைவே கண்டு 
கொள்க ” என ஆறு வேற்றுமை உருபிற்கும் காட்டும் , 


வேற்றுமை மயங்கியல் 


நூற்பா -104, 105 


113 


நன்னூலார் உருபொடு வினையையுங் கூட்டி , 
உருபும் வினையும் எதிர்மறுத்துரைப்பினும் 

திரியா தத்த மீற் றுருபி னென்ப " ( 353 ) என்பர் . 
ஆண்டு மயிலைநாதர் எட்டுவேற்றுமைக்கும் உதாரணம் காட்டு 


வர் . 


104. குஐ ஆனென வரூஉம் இறுதி 

அவ்வொடுஞ்! சிவணும் செய்யுளுள்ளே . 


திரிபுபட 


எ ... ன் , அவ்வுருபுகளுள் ஒரு சார் செய்யுளுள் 
நிற்றல் கண்டு அஃது உணர்த்துதல் நுதலிற்று . 


" கு , ஐ , ஆன் என வரூஉம் மூன்றுருபின் இறுதியும் செய் 
யுளுள் அகர ஈறாகி நிற்கும் என்றவாறு " . 


உதாரணம் முன்னர்ச் சூத்திரத்துட் காட்டுதும் 3 . 


105. அவற்றுள், 

அஎனப் பிறத்தல் அஃறிணை மருங்கிற் 
குவ்வும் ஐயும் இல்லென மொழிப . 


எ ... ன் , எய்தியது விலக்குதல் நுதலிற்று . 


அவற்றுள் , குவ்வும் ஐயும் அஃறிணைக்கண் அகர ஈறாகல் 
எய்தா என்றவாறு . 


மற்றை , ஆன் உருபாயின் அஃறிணைக்கண்ணும் உயர் 
திணைக் கண்ணும் எய்தும் என்பது . 


இனி , உயர்திணைக்கண் குவ்வும் ஐயும் வருமாறு : 
கடி நிலை யின்றே யாசிரி யற்கு எனற் பாலது , 
ஆசிரியற்க ( தொல் . புள்ளிமயங் .94 ) என்றாயிற்று . 


சு.வே ; 


1 அ ஒடுஞ் ( ஏடு ) 
2 அவ்வுருபுகள் ( கா.ந ) 
3 காட்டும் ( ஏடு ) 
4 ஆசிரியர்க்க ( கா.ந ) 


114 


தொல்காப்பியம் 


" காவ லோனைக் களிறஞ் சும்மே எனற்பாலது , 
காவலோனக் களிறஞ் சும்மே என்றாயிற்று . 


னி , ஆன் இருதிணைக்கண்ணும் வருமாறு : 
புள்ளினான புலவரான என இருவழியுங் கண்டு கொள்க . 


106 , இதன திதுவிற் றென்னுங் கிளவியும் 

அதனைக் கொள்ளும் பொருள் வயி னானும் 
அதனாற் செயற்படற் கொத்த கிளவியும் 
முறைக் கொண் டெழுந்த பெயர்ச்சொற் கிளவியும் 
பால்வரை கிளவியும் பண்பின் ஆக்கமும் 
காலத்தி னறியும் வேற்றுமைக் கிளவியும் 
பற்றுவிடு கிளவியும் தீர்ந்து மொழிக் கிளவியும் 
அன்ன பிறவும் நான்க னுருபிற் 

றொன்னெறி மரபின தோன்ற லாறே . 
எ ... ன் , நான்காம் வேற்றுமை 

வேற்றுமைக் 
கணெல்லாஞ் சென்று மயங்குமாறு உணர்த்துதல் நுதலிற்று 


ஏனைய 


என்பது , 


இதனது இது விற்று ( வேற் .14 ) 

யானையது 
கோடு கூரிது என்புழி , ஆண்டு நான்காவது சென்று , யானைக் 
குக் கோடு கூரிது என்றாக என்பது . 


" அதனைக் கொள்ளும் பொருள் ” ( வேற் .10 ) 

என்பது 
இவனைக் கொள்ளும் இவ்வணி 

என்புழி , 

இவட்குக் கொள் 
ளும் இவ்வணி என்றாக என்பது , 


" அதனாற் செயற்படற்கு 

ஒத்த 

கிளவி ( வேற் .11 ) 
என்பது வாயால் தக்கது வாய்ச்சி என்புழி , வாய்க்குத் தக்கது 
வாய்ச்சி என்றாக என்பது . 


முறைக்கொண் 

டெழுந்த 

பெயர்ச்சொற் கிளவி 
( வேற் .14 ) என்பது , ஆவினது கன்று என் புழி , ஆவிற்குக் கன்று 
என்றாக என்பது . 


சு . வே : 


1 வாச்சி ( ஏடு ) 


வேற்றுமை மயங்கியல் 


நூற்பா -107 , 108 


115 


பால்வரை கிளவி ( வேற் . 13 ) என்பது , கருவூரின் கிழக்கு 
என்புழிக் கருவூர்க்குக் கிழக்கு என்றாக என்பது . 


பண்பின் ஆக்கம் ( வேற் .13 ) என்பது , சாத்தனின் 
யன் என்புழிச் சாத்தற்கு நெடியன் என்றாக என்பது . 


நெடி 


" காலத்தின் அறியுங் கிளவி ( வேற் . 15) என்பது , மாரியுள் , 
வந்தான் என்புழி , மாரிக்கு வந்தான் என்றாக என்பது . 


“ பற்று விடு கிளவி ” ( வேற் .13 ) என்பது , ஊரிற் பற்றுவிட் 
டான் என்புழி , ஊர்க்குப் பற்றுவிட்டான் என்றாக என்பது . 


தீர்ந்து மொழிக் கிளவி ( வேற் . 13 ) என்பது , ஊரிற்றீர்ந் 
தான் என்புழி , ஊர்க்குத் தீர்ந்தான் என்றாக என்பது 

து . 


என்றதாக 


அன்ன பிறவும் , என்றதனால் ஊரிற் சேயன் ( வேற் . 13 
தீர்தல் ) என்பது , ஊர்க்குச் சேயன் 

என்பதும் , 
உறையூரிற் பெரிது கருவூர் ( வேற் .13 ) என்புழி , உறையூர்க்குப் 
பெரிது கருவூர் என்றாக என்பதும் பிறவும் இவ்வாறாக 
வருவன கொள்க . 


இவையெல்லாம் நான்கன் உருபிற் றோன்றுதன் மேற் 
கொண்டு அடிப்பட்டுவந்த வழக்கு என்றவாறு . 


107 . 


ஏனை யுருபும் அன்ன மரபின 
மான மிலவே சொன்முறை யான . 


எ ... ன் , இதுவும் மயக்கமே உணர்த்துதல் நுதலிற்று . 


நான்காம் வேற்றுமை உருபல்லன பிறவும் ஒன்றன் 
பொருண்மைக்கண் அது சென்றாங்குச் செல்வன உளவேல் 
குற்றமில்லை என்றவாறு " 

உ ... ம் : - வழக்குப் பெற்றவழிக் கண்டு கொள்க . 


108 . 


வினையே செய்வது செயப்படு பொருளே 
நிலனே காலங் கருவி யென்றா 


116 


தொல்காப்பியம் 


இன்னதற் கிது பயனாக வென்னும் 
அன்ன மரபின் இரண்டொடுந் தொகைஇ 
ஆயெட் டென்ப தொழின் முத னிலையே . 


எ ... ன் , வினைச்சொல் இலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 
“ இவ்வெட்டொடும் 

தோன்ற நிற்கும் வினைச்சொல் 
என்றவாறு 


உ ... ம் : - வனைந்தான் , என்ற சொல்லாலே அவ்வெட்டும் 
பெறும் என்பது . 


அதனால் 


பெறுமாறு : - வனைந்தான் , என்ற வினை விளங்கிற்று ; 

வனைதற்றொழின்மை விளங்கும் , 
செய்வது என்பது , செய்தான் ஒருவன் என்பது விளங் 


கும் , 


செயப்படு பொருள் என்பது ,, 

குடந்தொடக்கத்த 
தென்று விளங்கும் . 
நிலம் என்பது ஓரிடத்திருந்ததென்பது விளங்கும் . 
காலம் என்பது இரவானும் பகலானும் என்று விளங் 
கும் . 
கருவி என்பது கோலும் திரிகையுமென இத்தொடக் 
கத்தன விளங்கும் . 
இன்னதற் கென்பது ஒருவற்கு என்பது விளங்கும் . 

இது பயன் என்பது அறமானும் பொருளானும் ஒரோ 
வொன்று பயக்கும் என்பது விளங்கும் . 


இஃது அவ்வெட்டிலக்கணமும் தோன்ற 
பிறவும் அன்ன . 


நிற்குமாறு 


குறிப்பு : - அவருள் மூலவினை. உண்டென்பார் கருத்தே 
பற்றி வினையே செய்வது (29 ) என்னுஞ் சூத்திரத்துள் 
‘வனைந்தான் என்புழிச் செய்தற்கு வனை தல் செயப்படு 


சு.வே. 


1 


பயமாக ( துறைசை ) 
இரண்டொடு ( எடு) 


2 


வேற்றுமை மயங்கியல் 


நூற்பா -109 , 110 


117 


பொருணீர்மைத்தாய்த் 

தொழின் 
கொண்டார் தொல்காப்பியருமென்க . 


முதனிலையாமெனக் 


அங்ஙனமல்லாக்கால் வனை தற்றொழில் தொழின் முத 
னிலையாமாறு யாண்டைய தென்பது . ( சி . போ . சூ . உ . அதி . உ ) . 


109. அவைதாம் 

வழங்கியன மருங்கிற் குன்றும் 2 குன்றும் . 
எ ... ன் , மேற் சொல்லப்பட்ட வினைத்திறம் படுவதோர் 
இலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


" மேற் சொல்லப்பட்ட எட்டும் உடன் விளங்காது குறைய 
நிற்பனவும் உள வழக்கினுள் வினைச்சொற்கள் என்றவாறு " 


ம் : - ‘ கொடி ஆடிற்று என்புழிச் செயப்படுபொருளும் , 
இன்னார்க்கு என்பதும் , இன்னது பயக்கும் என்பதும் இல்லை . 


பிறவும் அன்ன . 


110. முதலிற் கூறுஞ் சினையறி கிளவியும் 

சினையிற் கூறும் முதலறி கிளவியும் 
பிறந்தவழிக் கூறலும் பண்புகொள் பெயரும் 
இயன்றது மொழிதலும் இருபெய ரொட்டும் 
வினைமுத லுரைக்குங் கிளவியொடு தொகைஇ 
அனையமர பினவே ஆகுபெயர்க் கிளவி . 


எ..ன் , ஆகுபெயர் உணர்த்துதல் நுதலிற்று . 


“ முதலிற் கூறுஞ் சினையறி கிளவித் தொடக்கத்தன ஏழ் 
கூறியபின்னை , அனைய மரபினவே 4 என்றார் , அவ்விலக் 
கணத்தான அவை என்றாறு ". 


சு.வே : 


1 வழக்கியன் ( கா.ந ) 

அனை மரபினவே ( கா.ந ) 
2 குன்றுவ ( கா.ந ) 5 அவ்விலக்கணத்தன ( கா.ந ) 
3 அனைமரபினவே ( கா.ந ) 

அனையமரபினவே ( புலிசை , துறைசை ) 


118 


தொல்காப்பியம் 


‘ முதலிற் கூறுஞ் சினையறி கிளவி என்பது , 
சிணையைச் சொல்லுதல் . 


முதலாற் 


உ ... ம் : 


தெங்கு தின்றான் , கடுத்தின்றான் என 


வரும் . 


சினையின் கூறும் முதலறி கிளவி என்பது சினையின் 
பெயர் கூற முதல் விளங்குவது . 


இலை நட்டு வாழும் , பூ நட்டு வாழும் 


என 


உ ... ம் : 
வரும் . 


பிறந்தவழிக்கூறல் என்பது , ஓரிடங்கூற அவ்விடத்தாயின 
பொருண்மையின் நிற்றல் , 


உ ... ம் : - குழிப்பாடி என வரும் . 


‘பண்பு கொள் பெயர் என்பது , ஒரு குணங்கூற அக் குண 
மடைந்த பொருள் விளங்கி நிற்றல் . 


அது வருமாறு : நீலம் என்பதோர் பண்பு ; அப்பண்பு 
சால்ல , அப்பண்பினை யடைந்த ஆடையானும் பிறவானும் 
விளங்கும் என்பது . 


இயன்றது மொழிதல் என்பது , இயன்றதென்பது 
செய்கை அச் செய்கை சொல்ல , அச்செய்கை நிகழ்ச்சியினாய 
வேறுபாடும் அப்பெயர்த்தாய் விளங்கும் . 


அது வருமாறு : ஏறு , குத்து என , எறியவும் குத்தவு மாயின 
அத்தொடக்கத்தன விளங்கி நிற்கும் என்பது . 


இருபெயரொட்டும் என்பது , இரண்டு பெயர் ஒட்டி நிற் 
பது . அது சொல்லப் பிறிது பொருள் விளங்கும் . 


அது வருமாறு : பொற்றொடி என்பது இருபெயர்2 நின்று 
ஒட்டிற்று ; அது சொல்லப் பொற்றொடி தொட்டாளை விளக் 
கும் என்பது . 


சு.வே : 


1 பிறவாற்றானும் ( கா.ந ) 
2 இருபெயரை ( ஏடு ) 


வேற்றுமை மயங்கியல் 


நூற்பா -110 


119 


வினை முதல் உரைக்குங் கிளவி என்பது , 


வினை செய்தான் பெயர் சொல்ல , அவன் செய்பொருளை 
அறிய நிற்றல் . 


அது , தொல்காப்பியம் , கபிலம் என்பன . 


ஆகுபெயர் , என்ற பொருண்மை என்னை எனின் , ஒன்றன் 
பெயர் ஒன்றற்காய் நிற்றல் என்றவாறு . 


குறிப்பு : 
( அ ) பிறந்தவழிக் கூறல் . 


“ முல்லை முதலாச் சொல்லிய என்பது பிறந்தவழிக் 
கூறல் 

( சொல், வே.மய , 31 ) என்னும் ஆகுபெயரான் அந்நிலத் 
தின் மக்களை நோக்கிற்று , என்பர் ( தொல் . அக.30 ) 

இளம் 
பூரணர் . 


இருபெயரொட்டு : சேனாவரையர் , 

பொற்றொடி 
வந்தாள் என இருபெயரொட்டு அன்மொழிப் பொருள் மேல் 
ஆகுபெயராய் வரும் என்பர் . 


நேமிநாத உரையாசிரியர் சென்று என்று மிகுத்துச் சொல் 
லியவதனால் 

இருபெயரொட்டாய்வரும் ஆகுபெயரும் உள . 
அவை பொற்றொடி , வெள்ளாடை , கனங்குழை என்பன : அன் 
மொழித் தொகையாய்க் காட்டப்பட்டன வாயினும் , ஆகு 
பெயர்த்தன்மைக்கு ஈங்குப் பெறும் ( சொல் . 22) என்பர் . 


கல்லாடனார் படுத்தலோசை பட்ட வழி அன்மொழித் 
தொகையாம் . எடுத்தலோசை பட்ட வழி ஆகுபெயராம் என்பர் 


( இ ) ஆகுபெயர் 


ஆக்க ஆகும் பெயர் ஆகுபெயர் என்பதாயிற்று . 
ஆகவே , இயற்பெயரும் ஆகுபெயருமென எல்லாப் பெயரும் 
இரு கூற்றவாம் என்பதூஉம் ஆயிற்று என்பர் மயிலைநாதர் 
( நன் . 289) 


சு . வே : 1 எனற் ( ஏடு ) 


120 


தொல்காப்பியம் 


111. அவைதாம் , 

தத்தம் பொருண்மையிற் றம்மொடு சிவணலும் 
ஒப்பில் வழியாற் பிறிதுபொருள் சுட்டலும் 
அப்பண் பினவே நுவலுங் காலை . 


எ..ன் , இதுவும் ஆகுபெயர்க்கண்னே ஆவதோர் இலக்கணம் 
உணர்த்துதல் நுதலிற்று . 


அவ்வாகுபெயர்கள் 

முதற்கண் ஆங்காலம் , அம்முதற்கு 
வே றன்றிய அம்முதலொடு தொடர்ந்த பொருண்மையின் நிற் 
றலும் , முதற்கே எவ்வியைபு மில்லாதனமேல் நிற்றலுமென 
இரண்டிலக்கணமுடைய என்றவாறு . 


தத்தம் பொருண்மையிற் றம்மொடு சிவணலும் 2 
தெங்கு , கடு என்னுந் தொடக்கத்தன . தெங்கு என்றவிடத்துத் 
தெங்கின் வேறன்று தெங்கின் காய் கடுவும் அன்னதே . 


ஒப்பில் வழியாற் பிறிதுபொருள் சுட்டலும் 
நீலம் என்றது நீலமுண்ட ஆடை எனின் , அவ்விடத்தின் , 
நீலத்திற்கு எவ்வியைபும் இன்றி நின்றது ஆடை . பிறவும் அன்ன . 


இங்ஙனம் , தத்தம் பொருட்கு , இயைந்தனவற்று 

மேலன 
வும் , இயையாதவற்று மேலனவு மென இருவகையவாய் நிற்கும் 
அவ் ஆகுபெயர்கள் என்றவாறு . 


பாட ஆய்வு : இளம்பூரணர் அம்முதற்கு வேறன்றிய 
அம்முதலொடு தெடர்ந்த பொருண்மையின் என்று உரைத்த 
லால் தத்தம் பொருண்மையில் என்று பாடங் கொண்டவரா 
வார் . இப்பாடமே புலிசை , துறைசை ஏடுகளில் உள்ளது. 
சேனா . நச் , உரைவேறு ; பாடமும் வேறு . 


பா.வே : 1 பொருள்வயின் ( சேனா ) 

2 சிவணல் ( கா.ந ) , சிவணின ( துறைசை ) 
3 தெங்கு என்றவிடத்துத் தெங்கின்காய் 

எனக்கொள்க ( கா.ந ) 


4 சுட்டல் ( கா.ந ) 


வேற்றுமை மயங்கியல் 


நூற்பா -112 


121 


112. வேற்றுமை மருங்கிற் போற்றல் வேண்டும் . 


எ ... ன் , இதுவும் ஆகுபெயர்க்கண்ணே கிடந்ததோர் பகுதி 
உணர்த்துதல் நுதலிற்று . 


“ ஆகுபெயர்க்கு ஆவதோர் வேறுபாடு தெரிந்துணர்க . 


ஆவதோர் வேறுபாடு 1 என்னெனின் ? 


என 


தொல்காப்பியனாற் சொல்லப்பட்டது தொல்காப்பியம் 
ஈறு திரிந்தது . 


அன்றியும் , வேற்றுமை மருங்கில் போற்றல் வேண்டும் 
என்றல் 

“ அவ்வாகுபெயரெல்லாம் வேற்றுமையொடு 
தொடர்ந்த மருங்கினைப் போற்றி அறிக என்றவாறு . யாதோ 
வெனின் ? தெங்கினது காய் தெங்கு என , ஆறாவது தொடர்ந் 
தது . நீலத்தையுடைய ஆடை நீலம் என , இரண்டாவது 
தொடர்ந்தது . பிறவும் இவ்வாறே தொடர்ந்தவாறு போற்றி 
யறிக என்றவாறு . 


இனி அல்லதூஉம் ஆகுபெயர்கள் தத்தம் பொருண்மையிற் 
றம்மொடு சிவணின " என்றும் " ஒப்பில் வழியாற் பிறிதுபொருள் 
சுட்டின என்றும் போற்றி உணர்க என்றவாறு . 

குறிப்பு : - இளம்பூரணர் இந்நூற்பாவிற்கு மூன்று பொருள் 
கூறுகின்றார் . 

1. ஆகுபெயர்களொடு வேறுபாடு தெரிந்துணர்க என்று 
கூறித் தொல்காப்பியம் என ஈறுதிரிந்ததென்பது .. 


2. ஆகுபெயரெல்லாம் வேற்றுமையொடு தொடர்ந்து 
வருதலைப் போற்றியறிக என்று 

கூறித் 

தெங்கினது காய் 
தெங்கு என ஆறாவது தொடர்ந்தது என்பது . 


3. ஆகுபெயர்கள் தம்மொடு சிவணியும் பிறிது பொருள் 
சுட்டியும் வரும் என்பது . 


“ வேற்றுமை மருங்கின் என்னும் இந்நூற்பாவினை 


சு.வே : 


1 ஆகுபெயர்களொடு வேறுபாடு ( ஏடு ) 


122 


தொல்காப்பியம் 


இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் தனி நூற்பாவாகக் 
கொண்டனர் . 


அவர்கள் எழுதும் உரைக்கு அவ்வாறு கொள்ளுதலே தகும் . 


சேனாவரையரும் தெய்வச்சிலையாரும் ‘வேற்றுமை மருங் 
கின் என்னும் இந்நூற்பாவினை முன்னுள்ள 

நூற்பாவுடன் 
இணைத்து ஒரே நூற்பாவாகக் கொண்டு வேறு உரை எழுது 
கின்றனர் . இவர்கள் எழுதும் உரைக்கு இவ்வாறு கொள்ளுதல் 
தகும் . 


இளம்பூரணர் கூறும் மூன்று உரையுள் இரண்டாவது 
உரையினை மட்டும் 

நச்சினார்க்கினியர் கொண்டுள்ளனர் . 
ஈற்றில் உள்ள உரையை மட்டும் சேனாவரையர் இந்நூற்பா 
விற்குப் பொருளாக எழுதி , அஃதேல் , இதனைப் பிரித்து 
ஒரு சூத்திரமாக உரைத்தாரால் எனின் , அங்ஙனம் பிரிப்பின் 
தம்மொடு சிவணலும் பிறிது பொருள் சுட்டலுமாகிய இவற் 
றது வேறுபாட்டின்கண் என்பது இனிது பெறப்படாமையானும் 
எழுத்தோத்தினுள் 


புள்ளி யிறுதியும் உயிரிறு கிளவியும் 


அம்முறை யிரண்டும் உரியவை உளவே 
வேற்றுமை மருங்கிற் போற்றல் வேண்டும் ( 157 ) 


றாகவே 


என்னும் சூத்திரத்து இந்நிகர்ப் பாதுகாவலைப் பிரியாது ஒன் 

உரைத்தலானும் , அவர்க்கது கருத்தன்றென்க ” 
என்பர் . 


113. அளவும் குறையும் அவற்றொடு கொள் வழி 

உளவென மொழிப உணர்ந்திசி னோரே . 


எ ... ன் , அளவும் , நிறையும் ஆகுபெயராவன உள என்பது 
உணர்த்துதல் நுதலிற்று . 


அளவும் , நிறையும் ஆகுபெயராயின அளவு மேற்கூறிய 
போல என்றவாறு 


வேற்றுமை மயங்கியல் 


நூற்பா -114 


123 


நாழி , 


உ ... ம் : 
பொருளையும் ;; 
பொருளையும் 


உழக்கு , 

என்ப 
தொடி , துலாம் , என்ப 
என்பது . பிறவும் அன்ன . 


அளக்கப்படும் 
நிறுக்கப்படும் 


குறிப்பு : - ஆகுபெயராயின அளவு ஒரு சொல் 


114. கிளந்த வல்ல வேறுபிற தோன்றினும் 

கிளந்தவற் றியலான் உணர்ந்தனர் கொளலே . 


எ ... ன் , இஃது ஆகுபெயர்க்குப் 


புறனடை 


கூறுதல் நுத 


லிற்று . 


“ மேற்சொல்லப்பட்டன வன்றி வரும் ஆகுபெயரும் உள ; 
அவற்றையுஞ் சொல்லப்பட்ட இலக்கணத்தான் உணர்ந்து 
கொள்க என்றவாறு . 


கேட்டான் 


அவை வருமாறு : யாழ் கேட்டான் , 

, 

குழல் 
என்பன அவற்றினாகிய ஓசை கேட்டாரை . 


பசுப் போல்வானைப் பசு என்ப , பாவை போல்வாளைப் 
பாவை என்ப . 


டங்களையும் ஒன்று பத்து 


இனி , எண்ணிற்கேதுவான 
நூறு என்ப . 


என்பதூஉம் அது 


இனி எழுத்து ( தொல் . நூன்மரபு 1 ) 
பிறவும் அன்ன . 


இனிக் கிளந்தவல்ல பிற என்றது , வேறு என்றவதனான் , 
ஆகுபெயர்கள் ஈறுதிரியும் என்பது காட்டுக . 

குறிப்பு : - இடையியல் ஈற்றில் உள்ள தூற்பாவும் , இவ் 
வேற்றுமை மயங்கியல் ஈற்றிலுள்ள நூற்பாவும் ஒரே வடிவின . 
இறையனார் களவியல் 59 ஆம் நூற்பாவின் பின் இரண்டடிகளும் 
ஒத்துள்ளன . துறைசை ஏட்டில் ஈற்றில் ‘ குமரகுருபரன் துணை 
என்று எழுதப்பட்டுள்ளது . 


வேற்றுமை மயங்கியல் முற்றும் 


சு.வே : 1 
பா.வே : 2 


வேறு பிறிதொன்றினும்{ துறைசை ) 
என்ப ( கா.ந ) 
போல்வாளை ( துறைசை ) 


3 


4. விளி மரபு 


115. விளியெனப் படுப கொள்ளும் பெயரொடு 

தெளியத் தோன்றும் இயற்கைய வென்ப . 
என்பது சூத்திரம் . 


இவ்வோத்து என்ன பெயர்த்தோவெனின் , விளிவேற்றுமை 
உணர்த்தினமையின் 

விளிமரபு 
யது இலக்கணம் 

என்னும் 
பெயர்த்து . 


இனி , இத்தலைச்சூத்திரம் என் நுதலிற்றோவெனின் , விளி 
வேற்றுமையதிலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 

" விளியென்பன தம்மை ஏற்கும் பொருளொடு யாப்புறத் 
தோன்றும் தன்மைய என்றவாறு " . 


தன்மைய ( இயற்கைய ) என்றான் . விளி , பெயரொடு 
கொள்ளும் என்பதூஉம் , கொள்ளுங்கால் ஏற்கும் என்பதூஉம் 
சொல்லப்பட்டதாம் . 


‘தெளியத் தோன்றும் , என்றது . விளியை வேற்றுமையன் 
றென்பாரும் உளர் ; அது மறுத்து , வேற்றுமையே 
கென்பது .3 


என்றற் 


எனப்படும் , என்று பன்மை கூறினார் ; ஈறுதிரிதல் , ஈற்றயல் 
நீடல் , பிறிது வந்தடைதல் , இயல்பாதல் என நான்கு பகுதிய 
வாகலான் என்பது . 

குறிப்பு : - நேமிநாதம் இளம்பூரணர் கூறியவாறே 
ஈறு திரிதலும் ஈற்றயல் நீடலும் 

வேறு வருதலும் மெய்யியல்பும் ( சொல் .23 ) 
என்று கூறும் . இவற்றையே உருபென்பர் நன்னூலார் ( 302 ) . 
அன்றியும் விளியுருபு தொல்காப்பிய விளிமரபினுட் காண்க 
என்பர் ( இல . கொத் . 24 உரை ) . 


சு.வே : 


1 விளியென்பதேற்கும் பொருளொடு ( துறைசை ) 
2 

என்றதால் புலிசை , துறைசை ) 
3 எனற்கென்பது ( கா.ந ) 


விளி மரபு 


நூற்பா -116 , 117 , 118 


125 


116. அவ்வே 

இவ்வென அறிதற்கு மெய்பெறக் கிளப்ப . 
எ ... ன் , மேற்சொல்லப்பட்டவற்றை இனிச் சொல்லும் என் 
றார் . அது வழக்கு . ( மெய் ) 

“ அவை இவையென அறிதற்கு வழக்குப் பெறச் சொல்லப் 
படும் என்றவாறு . 
117. அவைதாம் 

இஉ ஐஓ என்னும் இறுதி 
அப்பால் நான்கே உயர்திணை மருங்கின் 
மெய்ப்பொருள் சுட்டிய விளிகொள் பெயரே . 


என்பது உணர்த்துதல் , 


எ ... ன் , விளி ஏற்பன தாம் 1 இவை 
நுதலிற்று . 


“ உயிரெழுத்தினுள் உயர்திணைப் பெயர்க்கு விளி ஏற்கும் 
எழுத்தாவன ( இ , உ , ஐ , ஓ என்னும் இறுதியான ) இவை 


என்றவாறு . 


உயர்திணை மருங்கின் மெய்ப்பொருள் சுட்டிய , என 
மற்றைத் திணைக்கண்ணும் உள சிறுவரவின 

எனக் கொள்க . 


உ ... ம் : - அவை குறையறப் பூத்த கொடிமுல்லாய் என் 
புழி , முல்லை முல்லாய் எனவும் , செங்கால் நாரை செங்கால் 
நாராய் எனவும் 3 வரும் . 


பிறவும் அன்ன . 


118. அவற்றுள் 

ஈ யாகும் ஐஆய் ஆகும் . 
எ ... ன் , இகர , ஐகாரங்கள் விளி ஏற்குமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


பா.வே : 1 விளி என்பன தாம் ( கா.ந ) 

2 பற்றத் ( புலிசை ) 
3 செங்கால் நாராய் என்புழிச் , செங்கால் நாரை செங்கால் 
நாராய் எனவும் ( கா.ந ) 


126 


தொல்காப்பியம் 


" நம்பி , நம்பீ என இ , ஈயாய் விளியேற்றது . நங்கை , 
நங்காய் என ஐ , ஆயாய் விளியேற்றது 

இங்ஙனம் ஆதல் ஈறுதிரிதல் , 


குறிப்பு : - நேமிநாதம் " இகரம் ஈகாரமாம் ஐ ஆயாம் " 
( சொல் . 24 ) என்று கூறும் . 


119. ஓவும் உவ்வும் ஏவொடு சிவணும் . 

எ ... ன் , ஓகார ஈறும் உகர ஈறும் விளி ஏற்குமாறு உணர்த்து 
தல் நுதலிற்று . 


(உரை இல்லை ) 

உ ... ம் : - கோ , கோவே என , ஓகாரவீறு ஏகாரமொடு சிவ 
ணிற்று . வேந்து , வேந்தேயென , உகரம் ஏயொடு சிவணிற்று . 

இம் முடிபு பிறிதுவந்தடைதலாம் . 


குறிப்பு : - நேமிநாதம் ஏயாம் உகர ஓகார 
( சொல் , 24 ) என்று கூறும் . 


உயிர்கள் 


21 


. 


120. உகரந் தானே குற்றிய லுகரம் . 

எ ... ன் , ஐயம் அறுத்தல் நுதலிற்று , மேலதற்கோர் புற 
னடை எனினும் அமையும் . 


கூறப்பட்ட நான்கினுள் , உகரம் குற்றியலுகரமென்பது 
அறியாது நின்ற வழி , முற்றுகர மன்று , குற்றுகர மென்பது 
கருத்து . 


121 . 


ஏனை உயிரே உயர்திணை மருங்கின் 
தாம்விளி கொள்ளா என்மனார் புலவர் . 


எ ... ன் , எய்தாதது எய்துவித்தது 1, ஐயம் அறுத்ததெனவும் 
அமையும் .2 


பா.வே : 1 எய்துவித்தல் நுதலிற்று ( கா.ந ) 

2 ஐயமறுத்தது எனினும் அமையும் ( கா.ந ) 


விளி மரபு 


நூற்பா - 122 


127 


" சொல்லப்பட்ட நான்கு உயிரெழுத்து மல்லான் மற்றை 
யன உயர்திணைக்கண் விளி ஏலா என்றவாறு " . 


என்பது , 


வேண்டிய 


மற்றுக் கொள்வன இவை எனவே , ஒழிந்தன கொள்ளா 

யானே உணரேனோ ? இது சொல்ல 
தென்னையெனின் , 

ஏனை உயிர் 

உயர்திணைக்கண் விளி 
கொள்ளா வென இன்னும் மேற் சொல்லப்பட்டன மேல் ஓதிய 
வாறன்றிப் பிறவாறும் ! விளியேற்கும் என்றற்குச் சொல்லப் 
பட்டது என்றவாறு , 


உ ... ம் : - கணி , கணியே என , இகரவீறு ஈகாரப் போறன்றி 2 
( விளி 4) ஏகாரமும் பெற்று விளி ஏற்கும் என்பது . 


122 . 


அளபெடை மிகூ உம் இகர விறுபெயர் 
இயற்கைய வாகுஞ் செயற்கைய வென்ப . 


எ ... ன் , எய்தியது விலக்கிற்று . 

“ அளபெடை இகரம் ஈறாயின் , இயல்பாயே விளி ஏற்கும் 
என்றவாறு . 

உ ... ம் : - தொழீ இ ( கலி.102 ) (சிறுபஞ்.38 ) எனவரும் , 


பெயர்நிலையும் விளிநிலையும் அதுவே நிற்குமாறு . 


இனிச் செயற்கைய என்றதனால் , இரண்டு 

மூன்று 
மாத்திரைபெற எழுதுவாரும் , ஐந்து மாத்திரை பெற எழுது 
வாரும் என இருதிறத்தார் ஆசிரியர் என உணர்க . 


குறிப்பு : -நேமிநாதம் இந்நூற்பா 10 - ஆம் நூற்பா இரண்ட 
னையும் சேர்த்து ., 


‘ அண்மை யிடத்தும் அளபெடைப் பேர்க்கண்ணும் 
உண்மை யியல்பா யுறும் ( சொல் , 24 ) என்று கூறும் . 


பா.வே ; 1 பிறவாற்றானும் ( கா.ந ) 

2 ஈகாரப் பேறின்றி ( கா.ந ) 
3 செய்கைய ( சேனா , ஏடு ) 
விலக்கல் நுதலிற்று ( கா.ந ) 


128 


தொல்காப்பியம் 


இவை நான்கும் அணியாரைக் கூவுமிடத்து இயல்பாய் 
விளி ஏற்கும் ; உயிரீற்று அளபெடைப் பெயரும் அவ்வளபெடுத்த 
படியே விளி ஏற்கும் என்பது அதன் உரை . 


123. முறைப் பெயர் மருங்கின் ஐயென் னிறுதி 

ஆவொடு வருதற் குரியவும் உளவே . 
எ ..ன் , இஃது இறந்தது காத்தது . 


" மேல் , ஐ ஆய் ஆகும் (விளி .4 ) என்றார் ; 
இனி , முறைப்பெயர்க்கண்ணாயின் ஐயீறு , ஆவொடு வருவன 
வும் உள 


என்றவாறு . 


அத்தை , 

அத்தா 


உ ... ம் : - அன்னை , அன்னாவென்றும் , 
வென்றும் ஆக என்பது . 


124. அண்மைச் சொல்லே இயற்கை யாகும் . 


எ ... ன் இதுவும் இறந்தது காத்தது . 

" அணியாரைக் கூவுமிடத்து , அவை இயல்பேயாய் விளி 
யேற்கும் என்றவாறு . 


உ ... ம் : - நம்பி வாழி , நங்கை வாழி , வேந்து . வாழி என 
வரும் . (ஓ காரத்திற்குக் கோவாழி . சேனா , நச் , தெய் , கல் . ) 


125 . 


னரலள வென்னும் அந்நான் கென்ப 
புள்ளி யிறுதி விளிகொள் பெயரே . 


எ ... ன் , உயர்திணைக்கட் புள்ளியீறு விளியேற்பன இவை 
என உணர்த்துதல் நுதலிற்று . 

( உரை இல்லை ) 
முன்னர்க் காட்டுதும் . 


126 . 


ஏனைப் புள்ளி ஈறுவிளி கொள்ளா . 


எ ... ன் , எய்தாதது எய்துவித்தது . ஐயம் அறுத்ததெனவும் 
அமையும் . 


விளி மரபு 


நூற்பா - 127 


129 


“" மேற் சொல்லப்பட்ட நான் கல்லாப் புள்ளியீறு , விளியேலா 
உயர்திணைக்கண் என்றவாறு ". 


மற்று , ஆவன கூற அமையாதோவெனின் , ஏனைப் புள்ளி 
ஈறுவிளிகொள்ளா என , இன்னும் மேற்கூறிய புள்ளியீறு அவ் 
வாறன்றிப் பிறவாறு விளியேற்றலுடைய என்றற்குக் கூறினார் 


என்பது . 


உ ... ம் : - பெண்டிர் 1 (விளி. 21 ) பெண்டிரே எனவும் , 
தம்முன் (விளி. 14) தம்முனே எனவும் வரும் . 


பிறவும் அன்ன . 


ஏனைப் புள்ளியும் ஆவதுண்டு . 


உம் : - விளங்குமணிப் பசும்பூண் ஆய் ( புறநா . 130 ) 


என்பது . 


பிறவும் இவ்வாறு வருவன கொள்க . 


குறிப்பு : - இந்நூற்பா விளிமரபு ஏனை உயிரே ( 7) என்னும் 
நூற்பாப் போன்றது . இங்கு மற்று என்று தொடங்கிக் 
கூறும் உரையும் , அங்கு மற்று என்று தொடங்கிக் கூறும் உரை . 
போன்றதே . 


127. அவற்றுள் 

அன்னென் னிறுதி ஆவா கும்மே . 


எ ... ன் , நிறுத்த முறையானே னகர வீறு 

விளியேற்குமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


விளி 


“ அன் என்னும் பெயர் இறுதி , ஆவாய் 
என்றவாறு ". 


ஏற்கும் 


உ ... ம் : - சோழன் , சோழா ; சேர்ப்பன் , சேர்ப்பா என வரும் . 


பா.வே : 1 பெண்டீர் , பெண்டீரே ( ஏடு ) 

2 கொடும் பூண் ( கா.ந ) 


130 


தொல்காப்பியம் 


குறிப்பு : - நேமிநாதம் அன்னிறுதி ஆவாகும் 

அன்னிறுதி ஆவாகும் ( சொல் .25 ) 
என்னும் . 


128 . 


அண்மைச் சொல்லிற் ககரமு மாகும் . 1 


எ ... ன் , எய்தியது ஒரு மருங்கு மறுத்தல் நுதலிற்று . 
" அணியாரைக் கூவுமிடத்து அன் ஈறு திரிந்து அகரமாயும் 
விளி ஏற்கும் என்றவாறு " . 


உ ... ம் : - ஊரன் , ஊர ; சேர்ப்பன் , சேர்ப்ப என வரும் . 


குறிப்பு : - நூற்பாவிற்கு அகரமாகும் என்ற பாடமும் 
உரையுள் அகரமாய் என்ற பாடமும் ஏட்டில் உள்ளன . 
சேனாவரையர் முதலியோர் பாடமும் இதுவே . நேமிநாதமும் 
“ அண்மைக் ககரமாம் ( சொல் .25 ) என்றே ஓதும் . 


நன்னூலார் ஈறழிவு ( 306 ) என்பர் . 
மயிலைநாதர் “ அண்மைக்கண் ஈறழிந்தன என்பர் . 


129. ஆனென் இறுதி இயற்கை யாகும் . 


எ ... ன் , இதுவும் 3 னகரவீறு விளி ஏற்குமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

“ ஆன் என் னகரவீறு இயல்பாய் விளி ஏற்கும் என்றவாறு ” 


உ..ம் : - சேரமான் , 

சேரமான் , மலையமான் 
கண்ணும் அதுவே நிற்குமாறு . 


என 


இருநிலைமைக் 


130. தொழிலிற் கூறும் ஆனென் னிறுதி 

ஆயா கும்மே விளிவயி னான . - 


எ ... ன் , எய்தியது ஒரு மருங்கு மறுத்தது .4 


சு.வே ; 

அகரமாகும் ( புலிசை ) 
2 அகர மாய் (புலிசை ) 

3 இது ( புலிசை ) 
பா.வே : 4 மறுத்தல் நுதலிற்று . ( கா.ந ) 


விளி மரபு 


நூற்பா - 131.132 


13-1 


“ ஆன் என்னிறுதி தொழிற் பெயராயின் ஆயாய் விளி 
ஏற்கும் என்றவாறு 


உ ... ம் : - உண்டான் , உண்டாய் என வரும் . 


இனி , விளிவயினான என்றதனான் வாயிலான் வாயிலாய் : 
பூயிலான் , பூயிலாய் எனப் பெயரினாகிய பெயருமாய் 2 விளி 
ஏற்கும் என்பாரும் உளர் . 


131. பண்புகொள் பெயரும் - அதனோ ரற்றே . 


எ .... ன் , இதுவும் எய்தியது ஒரு மருங்கு மறுத்தது . 3 


“ அவ் ஆன் இறுதி பண்பு கொள் பெயராயின் , ஆயாய் விளி 
ஏற்கும் என்றவாறு 


கரியாய் ; 


செய்யான் , செய்யாய் என 


உ ... ம் : - கரியான் , 
வரும் . 


பிறவும் வரும் . 


குறிப்பு : - நேமிநாதம் ( சொல் . 25 ) தொல் . விளிமரபு 16 , 
17 ஆம் நூற்பாக் கருத்துக்களை ஒன்றர்க்கி , 


“ ஆன்ஈற்றுப் பண்புதொழின் மான் விழி ஆயாய் வரும் 
என்று கூறும் . 


132. அளபெடைப் பெயரே அளபெடை யியல் . 


பெயர்க்குரிய 


எ ... ன் , 

சக்ர யீற்று அளபெடைப் 
இலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


பர்.வே ! 1 பெயரியனாகிய ( துறைசை ) 

பெயரும் ஆயாய் ( கா : ந ) 
சு , வே : 3 மறுத்தல் நுதலிற்று ( கா.ந ) 


132 


தொல்காப்பியம் 


“ னகர விறுதி அளபெடைப் பெயரும் மேல் இகரயீற்று 
அளபெடை விளி ஏற்றவாறு ! ( விளி .8 ) ஏற்க என்றவாறு " 


உ ... ம் : - அழா அன் , புழா அன் என வரும் . 


குறிப்பு : - புலிசை , துறைசை ஏட்டில் நுதலிய தில்லை . 


நேமிநாதம் , தொல் - விளிமரபு 15 , 18 நூற்பாக்களுக்குரிய 
கருத்துக்களை ஒன்று சேர்த்து " முன் இயற்பாம் ஆறும் அள 
பெடையும் ( சொல் . 25 ) என்று கூறும் . 


133. முறைப்பெயர்க் கிளவி ஏயொடு வருமே . 


எ ... ன் , இறந்தது காத்தல் நுதலிற்று . 


னகார 


எனின் , 


ஏகாரம் . 


வீற்று முறைப்பெயராமே 
பெற்று விளி ஏற்க என்றவாறு 


உ ... ம் : - மகன் , மகனே ; மருமகன் , மருமகனே என வரும் 


மற்று , இவை இருதிணைக்கும் உரியவாம் பிறவெனின் 
உரியவாயினும் , முன்னர் “ விளம்பிய நெறியின் விளிக்குங் 
காலை ” (விளி.33 ) என்னும் மாட்டேறு செல்லாமையான் ,, 
னகர வீற்று ஒற்றுமை பற்றி வைத்துணர்த்தினார் என்பது . 


குறிப்பு : ஏட்டில் இந்நூற்பாவிற்கு நுதலியதில்லை . 
( புலிசை , துறைசை ) ஆனால் , கா.ந பதிப்பில் இறந்தது காத் 
தல் நுதலிற்று என்று எழுதப்பட்டுள்ளது . ஆனால் , நச்சினார்க் 
கினியர் இந்நூற்பாவிற்கு ‘ எய்தாதது எய்துவித்தல் என் 
பதை நுதலியதாகக் கூறுவர் . 


சு.வே : 1 அளபெடை ஏற்றவாறு ( கழகம் ) 
பா.வே : 2 நெறிய ( கா.ந ) 


விளி மரபு 


நூற்பா -134 , 135 


11331 


134 தானென் பெயருஞ் சுட்டு முதற் பெயரும் 

யானென் பெயரும் வினாவின் பெயரும் 
அன்றி யனைத்தும் விளிகோளிலவே . 


என்பது 


எ ... ன் , னகர ஈற்றுள் விளி ஏலாதன இவை 
உணர்த்துதல் நுதலிற்று . 


அவைதாம் தான் , அவன் , இவன் , உவன் , யான் , யாவன் 
என்பன இவ் , ஆறுபெயரும் மேல் எவ்விளியும் ஏலா என்ற 
வாறு " . 
குறிப்பு : நேமிநாதம் ( சொல் .26 ) விளியேலாத பெயர்களைப் 

பற்றி 
“ ...விளியேலா எவ்வீற்றுப் பேரும் 
புயல்போலுங் கூந்தலாய் போற்று . " என்று 

கூறும் 
அதன் உரை “ தான் அவன் இவன் உவன் யான் எவன் யாவன் 
எனவும் ; அவர் இவர் உவர் எவர் யாவர் எனவும் ; அவள் 
இவள் உவள் எவள் யாவள் எனவும் ; நீ நீர் எனவும் இவை 
விளியேலாத பெயர்கள் என்று கூறும் . 


, 


135. ஆரும் அறிவும் ஈரொடு சிவணும் . 

" எ ... ன் , நிறுத்த .. முறையானே , ரகர ஈறு விளியேற்குமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


“ ஆர் . என்னும் ஈறும் , - . அர் என்னும் ஈறும் திரிந்து , ஈர் 
ஆகும் என்றவாறு ”. 
உ ... ம் : 

பார்ப்பார் , பார்ப்பீர் ; 
கூத்தர் , கூத்தீர் எனவரும் . 


136. தொழிற்பெய ராயின் ஏகாரம் வருதலும் 

வழுக்கின் றென்மனார் வயங்கி யோரே . 


எய்தியதன்மேற் 


சிறப்புவிதி 


உணர்த்துதல் 


எ ... ன் , 
நுதலிற்று . 


சு.வே ; 


1 ரகார ( துறைசை ) 


134 


தொல்காப்பியம் 


" ரகார வீறு தொழிற்பெயராமேயெனின் , மேல் எய்திய 
ஈறேயன்றி , அதனொடு ஏகாரம் பற்றி விளி ஏற்க ! என்றவாறு 


உ ... ம்- : உண்டார் , ஊண்டீரே ; சென்றார் ?, சென்றீரே என 
வரும் . 


வழுக்கின்று என்பதனால் , நம்பியார் , நம்பியீரே 3 
கணியார் , கணியீரே என்பன போல்வன கொள்க . 

குறிப்பு : - சேனாவரையர் அர் ஈற்றுத் தொழிற்பெயர் 
வந்தவழிக்கண்டு கொள்க என்பர் . 


நச்சினார்க்கினியரும் அவ்வாறே கூறுவர் . 

என்பன 
ஆனால் , தெய்வச்சிலையார் வந்தார் , வந்தவர் 
வந்தீர் என வருதலேயன்றி வந்தாரே , வந்தவரே என வரும் 
என்பர் . 


137 . 


பண்பு கொள் பெயரும் அதனோ ரற்றே . 


எ ... ன் , இதுவும் , எய்தியதன்மேற் சிறப்பு விதி கூறுதல் 
நுதலிற்று . 


“ பண்பு கொள வந்த அர் ஆர் ஈறொடு 4 ஏகாரம் பெற்று 
விளியேற்கும் என்றவாறு ” . 


உ ... ம் : - செய்யர் , செய்யீரே ; செய்யார் செய்யீரே என 
வரும் 


138. அளபெடைப் பெயரே அளபெடை யியல . 

எ ... ன் , ரகர வீற்று அளபெடைப் பெயருக்குரிய இலக்கணம் 
உணர்த்துதல் நுதலிற்று . 


பா.வே : 1 ஏகாரம் பற்றியேற்க ( கா.ந ) 

2 சான்றார் - சான்றீரே பிழையான பாடம் ( துறைசை , கா.ந ) 
3 நம்பீரே ( ஏடு ) 
4 பண்புகொள வந்த ஆர் ஈற்றொடு ( கா.ந ) 
5 அளபெடைக்குரிய ( கா.ந ) 


விளி மரபு 


நூற்பா - 139 , 140 


135 


“ ரகர வீற்று அளபெடைப் பெயர் , இகரவீற்று அள 
பெடைப் பெயர்போல (விளி. 8 ) , விளியேற்கும் இயல்பாய் 
என்றவாறு ". 

உ ... ம் : - மகாஅர் , சிறாஅர் என வரும் . 


குறிப்பு : - சேனாவரையர் கூறும் வேறு உரையை ஆண்டுக் 
காண்க . 


நேமிநாத உரையாசிரியர் " மகாஅர், சிறாஅர் என்பன அள 
பெடுத்தபடியே இயல்பாய் விளி ஏற்றன என்பர் ( சொல் .26) . 

139 : சுட்டு முதற் பெயரே முற்கிளந் தன்ன . 


எ ... ன் , எய்தியது விலக்குதல் நுதலிற்று . 


மேல் னகர வீற்றுச் சுட்டுப்பெயரை 1 விளி ஏலாவென் 
றான் (விளி.20 ) . அவையே போல ரகர வீற்றுச் சுட்டுப் பெய 
ரும் விளி ஏலாவென மாட்டெறிந்தவாறு ". 


அவையாவன : - அவர் , இவர் , உவர் என்பன . 


140. நும்மின் றிரிபெயர் வினாவின் பெயரென் 

றம்முறை யிரண்டும் அவற்றியல் பியலும் . 


எ 


... 


6 . 


- 


ன் , இதுவும் மேல் எய்தியது விலக்கல் நுதலிற்று : 
நும்மின் திரிபெயர் நீ இர் என்பது . வினாவின் திரிபெயர் 
யாவர் என்பது ( ஏட்டிற் கண்ட பாடம் வினாவின் திரிபெயர் 
ஏவர் என்பது . ) இவை இரண்டு பெயரும் விளி 

ஏலா 
என்றவாறு ” . 


மற்று , ‘ இர் , ஈறு , விளியேற்கும் என்றதின்மையின் நும் 
மின் திரிபெயர் விளி ஏலாது என்று விலக்கிய தென்னை எனின் , 
அற்றன்று . பெண்டிர் , பெண்டீரே என இர் , ஈறும் விளியேற்கும் 
என்று மேல் இலேசினான் ( விளி .12 ) எய்துவித்துப் போந்தா 
ராகலின் 2 விலக்க வேண்டும் என்பது . 


சு.வே : 1 சுட்டுப்பெயர் ( கா.ந ) 

2 போந்தமாகாலின் ( கா .ந ) 


136 


தொல்காப்பியம் 


குறிப்பு : - மேல் நூற்பாவில் வினாவின் பெயர் என்பதற்குச் 
சேனாவரையர் முதலியோர் வினாவின் பெயராகிய யாவரும் 
என்றே பொருள் 

எழுதியுள்ளனர் . தானென் பெயரும் 
(விளி , 20 ) என்னும் நூற்பாப் போல ஒரே நூற்பாவாக ஓதா 
மல் , சுட்டுமுதற் பெயரே (விளி. 25 ) என்பதைத் தனி நூற்பா 
வர்கவும் நும்மின் திரி பெயர் (விளி.26 ) என்பதைத் 
நூற்பாவாகவும் ஓதிய காரணத்தால் நும்மின் திரிபெயரைப் 
போல வினாவின் திரிபெயரும் உண்டு என்று கருதினார் போலும் . 
ஏட்டில் , வினாவின் திரிபெயராகிய ‘ ஏவர் என்று எழுதப்பட் 
டுள்ளது . தொல்காப்பியர் தொகைமரபில் பலரறிசொன்முன் 
யாவர் என்னும் பெயரிடை 

வகரம் 

கெடுதல் ( 30 ) என 
யாவருக்குத் திரிபோதுவர் . அத்திரிசொல் யார் என்பது . 


தனி 


141 .. எஞ்சிய இரண்டின் இறுதிப் பெயரே 

நின்ற ஈற்றயல் நீட்டம் வேண்டும் . 
எ ... ன் , மேல் , நிறுத்த முறையானே ஒழிந்த இரண்டு புள்ளி 
யீறும் விளியேற்குமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
“ ஒழிந்து நின்ற புள்ளிகளை ( ல் , ள் ) ஈறாகவுடைய 

தம் 
இறுதியெழுத்தின் அயலெழுத்து நீண்டு விளியேற்க என்றவாறு ". 

உ ... ம் : - குரிசில் , குரிசீல் ; தோன்றல் , தோன்றால் ; 
மக்கள் , மக்காள் என வரும் . 


142. அயல் நெடி தாயின் இயற்கை யாகும் . 


எ ... ன் , எய்தாதது எய்துவித்தது . 


அவ்விரண்டீறும் , ஈற்றெழுத்தின் அயலெழுத்து நீண்டு 
நிற்பின் , இயற்கையாய் விளியேற்கும் என்றவாறு ”. 


உ ... ம் : - பெண்பால் , ஆண்பால் ; 
கடியாள் ; பெரியாள் என வரும் . 


எம்மாள் ; கோமாள் ; 


143. வினையினும் பண்பினும் 

நினையத் தோன்றும் ஆளென் இறுதி 
ஆயா கும்மே விளிவயி னான . 


எ ... ன் , எய்தியது ஒருமருங்கு மறுத்தது . 


விளி மரபு 


137 


நூற்பா - 144 , 145 , 146 


4 . 


பண்புப்பெயரும் 


ஆள் என்னிறுதி , 

வினைப்பெயரும் 
ஆயின் , ஆயாய் விளி ஏற்கும் என்றவாறு . 


உ ... ம் : - உண்டாள் , உண்டாய் எனவும் , கரியாள் , கரியாய் 
எனவும் வரும் . 


144. முறைப்பெயர்க் கிளவி முறைப்பெய ரியல . 
எ ... ன் , இதுவும் மேல் எய்தியது ஒருமருங்கு மறுத்தது . 

மேல் னகர வீற்று முறைப்பெயர் ஏகாரம் பெற்று விளி 
ஏற்றது (விளி. 19 ) இதுவும் ஏகாரம் பெற்று விளி ஏற்க என்ற 
வாறு . 

உ ... ம் : - மகள் , மகளே ; மருமகள் , மருமகளே என வரும் , 


மற்று , இவை இருதிணைக்கும் உரிய பெயர் பிறவெனின் , 
முன்னர் ( விளி . 19) விடுத்தாங்கே விடுக்க . 


145. சுட்டுமுதற் பெயரும் வினாவின் பெயரும் 

முற்கிளந் தன்ன என்மனார் புலவர் . 


எ ... ன் , எய்தியது விலக்குதல் நுதலிற்று . 


“ மேல் னகரவீற்றுச் சுட்டுப்பெயரும் , வினாவின் பெயரும் 
விளி ஏலா என்றார் ( விளி .20) ; அவை போல இவையும் விளி 
ஏலா என்றவாறு . 


என்பன . 


அவையாவன : - அவள் , இவள் , உவள் , யாவள் 


146. அளபெடைப் பெயரே அளபெடை யியல . 


எ ... ன் , லகர ளகர வீற்று அளபெடைப் பெயர்க்கு உரிய 
இலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


“ மாட்டேற்று வகையான் , உயர்திணை னகர வீற்று அள 
பெடைப் பெயர் விளியேற்ற அற்றே ? இவையும் 

விளிபெறு 
என்பது உணர்த்தியவாறு ” . 


தல் 


சு . வே : 1 ஏட்டில் நுதலியதில்லை 

2 அளபெடை விளியேற்றவாறே ( கா.ந ) 


138 


தொல்காப்பியம் 


உ ... ம் : 


மாஅல் நின்னிறம் போல் மழையிருளிற் பட்டதே 


“ கோஒள் குளக்கோடு கொண்டு 


நின்றாங்கே 


மாஅல் , கோஒள் என விளிநிலைக்கண்ணும் 
நிற்கும் என்பது ( குளக்கோடு - பூராடம் ) 


147 . 


கிளந்த விறுதி யஃறிணை விரவுப்பெயர் 
விளம்பிய நெறிய விளிக்குங் காலை . 


விரவுப்பெயர்க்குரிய 


இலக்கணம் 


எ ... ன் , அஃறிணை 
உணர்த்துதல் நுதலிற்று . 


கிளந்த இறுதியாவன உயிரீறு நான்கும் புள்ளியீறு நான்கு 
மாயவற்றை இறுதியாகவுடைய அஃறிணைக்கண் வரும் விரவுப் 
பெயர் மேற்கூறிய நெறியான் விளி ஏற்கும் என்றவாறு . 


உ ... ம் : - சாத்தி , சாத்தீ ; பூண்டு , பூண்டே ; தந்தை , தந்தாய் 
எனவும் , சாத்தன் , சாத்தா ; கூந்தல் , கூந்தால் ; மகள் , மகளே 
எனவும் வரும் . 


ஓகார ஈறும் ரகார ஈறுமாய் வருவன 
உளவேற்கண்டு கொள்க . பிறவும் அன்ன . 


விரவுப் பெயர் 


குறிப்புரை : - இந்நூற்பாவிற்கு ஏட்டில் நுதலியதில்லை . 


சேனாவரையர் உயர்திணைப் பெயரும் , உயர்திணை விரவுப் 
பெயரும் விளிகொள்ளுமாறுணர்த்தி , இனி அஃறிணை விரவுப் 
பெயர் விளிகொள்ளுமாறு உணர்த்துகின்றார் என்பர் . 


நச்சினார்க்கினியர் விரவுப்பெயர் விளியேற்குமாறு கூறு 
கின்றது 

நுதலியதுரைத்து , அஃறிணை விரவுப்பெயர் 
என்பதற்கு உயர்திணையொடு அஃறிணை விரவும் விரவுப் 
பெயர் என்பர் . 


என 


சு.வே : 1 நெறியின . ( புலிசை ) 


விளி மரபு 


நூற்பா -- 148 , 149 


139 


148 . 


புள்ளியும் உயிரும் இறுதி யாகிய 
அஃறிணை மருங்கின் எல்லாப் பெயரும் 
விளிநிலை பெறூஉங் காலந் தோன்றின் 
தெளிநிலை யுடைய ஏகாரம் வரலே . 


உயிரீறு . 


எ ... ன் , 1 புள்ளியீறும் 

மாகிய 

அஃறிணைப் 
பெயர்க்கு உரிய இலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


புள்ளி ஈறும் உயிர் ஈறும் ஆகிய அஃறிணைப் பெயரெல் 
லாம் விளிகொள்ளுங் காலந் தோன்றின் ஏகாரம் பெறுதலைத் 
தெற்றென வுடைய என்றவாறு . 


நரியே ; 


உ ... ம் : - மரம் , மரமே ; அணில் , அணிலே ; நரி ,, 
புலி , புலியே என வரும் . 


தெளிநிலையுடைய என விதந்து ஓதினமையான் , ஏகாரம் 
ஒழியச் சிறுபான்மை இயல்பாய் ( பிறவாய் ) விளியேற்பனவும் 


உள . 


4 . 


உ ... ம் : வருந்தினை வாழியென் 3 நெஞ்சம் எனவும் 
கருங்கால் வெண்குருகு எனவும் , “ நெடுவெண்மதி எனவும் ; 


குறுமுயால் 


எனவும் ஒண் டூவி 


" காட்டுச்சாரோடுங் 
நாராய் எனவும் வரும் . 


149 . 


உளவெனப் பட்ட எல்லாப் பெயரும் 
அளவிறந் தனவே 4 விளிக்குங் காலைச் 
சேய்மையின் இசைக்கும் வழக்கத் தான . 


எ ... ன் , ( நுதலியதில்லை ) . 


உயர்திணைக்கண்ணும் அஃறிணைக்கண்ணும் 
பனவாகச் சொல்லப்பட்டன எல்லாப் பெயரும் 


விளி ஏற் 
விளிக்கு 


பா.வே : 1 ஏட்டில் நுதலியதில்லை . 

2 சிறுபான்மை பிறவாற்றான் விளியேற்பனவுமுள ( சேனா ) 
3 வாழிய ( ஏடு ) 
4 அளபிறந்தனவே ( கா.த) 


140 


தொல்காப்பியம் 


மிடத்துத் தத்தம் மாத்திரையின் இறந்து இசைத்தனவாம் . 
சேய்மைக்கண் ஒலிக்கும் வழக்கத்தின்கண் என்றவாறு ". 

உ ... ம் : - நம்பீ , சாத்தா என வரும் . 

‘ அளபெடை மிகூஉம் (விளி. 8) என்றமையின் , 
அளபெடைப் பெயர் ஒழித்துக்கொள்க . 


குறிப்பு : - புலிசை , துறைசை ஏடுகளில் இந்நூற்பா , 

அளவிறந்தனவே என்ற பாடம் . 
அளபிறந்தனவே கா.ந. 


150 .. அம்ம என்னும் அசைச்சொல் நீட்டம் 

அம்முறைப் பெயரொடு சிவணா தாயினும் 

விளியொடு கொள்ப தெளியு மோரே . 
எ ... ன் , ( நுதலியதில்லை ) . 


“ அம்ம என்னும் 

அசைச் 

சொல்லினது நீட்டம் விளி 
கொள்ளும் பெயரொடு தோன்றாது இடைச்சொல்லொடு 
தோன்றிற்றாயினும் விளியாகக் கொள்வர் தெளிவோர் என்ற 
று . 


உ ... ம் : - அம்மா சாத்தா என்பது . 

( சாத்தா என்பதே) 1 எதிர்முகமாக்குமாயினும் , அம்மா 
என்பதும் அவ் எதிர்முகமே குறித்து நிற்றலின் விளியாகக் 
கொள்ளப்படும் என்பார் ‘விளியொடு கொள்ப என்றார் . 


குறிப்பு : தொல்.சொல்.இடைச்சொல்லியல் 
நூற்பாக் குறிப்பினை நோக்குக 


28 ஆம் 


151 . 


தநது எயென அவைமுத லாகித் 
தன்மை குறித்த னளரவென் இறுதியும் 
அன்ன பிறவும் பெயர்நிலை வரினே 
இன்மை வேண்டும் விளியொடு கொளலே . 


1 


சாத்தா என்பதே என்னும் தொடர் ( புலிசை , துறைசை ) 
ஏட்டில் இல்லை . 


விளி மரபு 


141 


நூற்பா - 151 


எ .. ன் , ( நுதலியதில்லை) . 


11 


த , ந , நு என்னும் உயிர்மெய்யையும் எ என்னும் உயிரை 
யும் முதலாகவுடையவாய் , ஒருவனது கிளைமைப் பொருண் 
மையைக் குறித்து நின்ற ன , ள , ர என்னும் மூன்று புள்ளியை 
யும் இறுதியாகவுடைய சொல்லும் , அவைபோல்வன 

பிறவும் 
ஆகிய பெயர்ச்சொல்லும் வருமாயின் விளியொடு பொருந் 
துதல் இல என்றவாறு . 


உ ... ம் : - தமன் , தமள் , தமர் , நமன் , நமள் , நமர் , நுமன் 
நுமள் , நுமர் , எமன் , எமள் , எமர் , தம்மான் , தம்மாள் , தம்மார் , 
நம்மான் , நம்மாள் , நம்மார் ; நும்மான் , நும்மாள் , நும்மார் , 
எம்மான் , எம்மாள் எம்மார் என வரும் . 


அன்ன பிறவும் என்றதனால் மற்றையான் , மற்றையாள் 
மறறையார் எனவும் வருவன கொள்க , 


விளிமரபு முற்றும் . 


சேனாவரை 


குறிப்பு : - ‘தன்மை குறித்த என்பதற்குச் 
யம் அச்சுப்படிகளில் ஒருவனது கிழமைப் பொருண்மையைக் 
குறித்து நின்ற என்று பொருள் எழுதப்பட்டுள்ளது . நச்சி 
னார்க்கினியமும் அவ்வாறே கூறுகிறது . ஆனால் , என்னிடம் 
உள்ள சேனாவரையம் ஓலைச்சுவடியில் கிளைமைப் 
பொருண்மை என்றே உள்ளது . எச்சவியலில் , 


> 


“ தநது எஎனும் அவைமுத லாகிய 
கிளை நுதற் பெயரும் ( 37) என்ற 


. 


நூற்பாவை நோக்கினால் கிளைமைப் பொருண்மை 
என்று உரை கூறுதலே தக்கதாம் . 


குமரகுருபரன் 


, 


துறைசை ஏட்டில் விளிமரபு முடிவில் , 
துணை என்று எழுதப்பட்டுள்ளது . 


5. பெயரியல் 


152 . 


எல்லாச் சொல்லும் பொருள் குறித் தனவே 
என்பது சூத்திரம் . 


என்ன 


எ ... ன் , இவ் வோத்து 

பெயர்த்தோவெனின் 
பெயர்ச்சொல் உணர்த்துகின் றாராகலான் , இது பெயரியல் 
என்னும் பெயர்த்தாயிற்று . 


“ பெயர்ச் சொல்லும் , வினைச்சொல்லும் , இடைச்சொல் 
லும் , உரிச்சொல்லுமாகிய எல்லாச் சொல்லும் பொருள் குறித் 
தனவே ; பொருள் குறியாது நில்லா என்றவாறு 3. 


இந்நூற்பா உரையில் ஓத்து நுதலியது மட்டும் 

உள்ளது 
நூற்பா நுதலியது பெயரியலில் பெரும்பாலும் இல்லை . பெய 
ரியல் நூற்பா 30 , 40 இவற்றிற்கு மட்டும் நூற்பா நுதலியது 
உள்ளன . நூற்பா நுதலியதை முன்னே கூறி , உரை எழுதுவது 
இளம்பூரணர் வழக்கமாகும் . 


சேனாவரையர் அவ்வாறு எழுதுவதில்லை . ஏனைய உரை 
யாசிரியரெல்லோரும் நூற்பா நுதலியதை முன்னர் எழுதிப் 
பின்னர் உரை எழுதுவர் . 

இளம்பூரணரின் வழக்கத்திற்கு மாறாகப் பெயரியல் உரை 
அமைந்துள்ளது . பெயரியல் நூற்பா , 30 , 40 என்னும் இரண் 
டனை நீக்கி எல்லா நூற்பாக்களிலும் நூற்பா நுதலியதில்லை . 
பெரும்பாலும் சில சிறப்புரைகள் நீங்கலாக இளம்பூரணர் 
உரையும் சேனாவரையர் உரையும் ஒத்துள்ளன . சேனாவரை 
யர் உரையாகவும் உள்ளது . 


இவற்றைக் கருதினால் , பெயரியற்கு இளம்பூரணர் உரை 
சிதைந்து விட்டது ; 

அதற்குப் பதிலாகச் சேனாவரையர் 


சு.வே : 1 


2 


இதற்கு ( புலிசை ) 
தொடக்கத்தில் எல்லாச் சொல்லும் என்பது ஏட்டில் இல்லை 
சேனாவரையர் உரை இவ்வாறே உள்ளது 
தடித்துள்ள பகுதி அவ்வுரை 


3 


பெயரியல் 


நூற்பா -153 


143 


உரையை அறிஞர் சேர்த்து விட்டனர் என்றும் , சேனாவரை 
யரே இளம்பூரணரின் உரையை அப்படியே எடுத்தமைத்துக் 
கொண்டு சில சிறப்புரைகளை மட்டும் எழுதிச் சேர்த்திருக்க 
லாம் என்றும் ஐயமாகக் கருதவேண்டியுள்ளன . 


குறிப்பு : - இந்நூற்பாவிற்கு 
இந்நூற்பாவிற்கு " இச்சூத்திரம் 

நால்வகைச் 
சொற்கும் பொதுவிலக்கணம் கூறுகின்றதென்பது ” நுதலி 
யது . ( நச் ) 


153 . 


பொருண்மை தெரிதலுஞ் சொன்மை தெரிதலுஞ் 
சொல்லி னாகு மென்மனார் புலவர் . 


எ..ன் , தன்னின் வேறாகிய பொருள் தெரியப்படுதலும் , 
பொருள் அறியப்படாது சொற்றன்னை அறியப்படுதலும் , 2 
இரண்டும் சொல்லினா 3 

சொல்லுவர் 

புலவர் 
என்றவாறு " . 


மென்று 


வரலாறு : - சாத்தன் வந்தான் ; பண்டு காடு மன் ; உறுகால் 
( நற் . 300 ) என்பனவற்றால் பொருள் உணர்த்தப்பட்டவாறு . 


நீயென்கிளவி , ( தொல் . சொல் . பெய . 30 ) , செய்தெ 
னெச்சம் , ( தொல் , சொல் , வினை . 42 ) தஞ்சக் கிளவி ( தொல் , 
சொல் , இடை 18 ) கடியென் கிளவி ( தொல் . சொல் , உரி , 85 ) 
என்பவற்றால் பொருளுணரப்படாது அச்சொற்றாமே 
உணரப்பட்டவாறு கண்டு கொள்க . 


குறிப்பு : - இலக்கணக்கொத்தாசிரியர் பொருண்மை - என் 
மனார் புலவர் ” சொல் பொருளிற்கு வேறாய்க் கருவியாகவும் 
கூறப்பட்டுள்ள தென்பர் ( பாயி . 6. உரை) 


1 பெரும்பாலும் சேனாவரையர் உரை போன்றது 
2 பொருள் அறியப்படுதலும் ( சேனா ) 
3 சொல்லானாம் ( சேனா ) 
4 

பொருள் உணரப்பட்டவாறும் ( சேனா ) 
5 என்பனவற்றால் ( சேனா ) இள - அச்சுப்பிரதி 
6 உணரப்பட்டவாறும் ( சேனா ) 


144 


தொல்காப்பியம் 


பொருண்மை , சொன்மை என்பனவற்றை ‘ மை விகுதி நோக் 
கிப் பகுபதமாகக் கொள்ளாது பொருள் , சொல் எனப் பகாப் 
பதமாகவே பொருள் கொள்வர் என்பர் . (இல . கொத்.நூ.117 

உரை) 


154. தெரிபுவேறு நிலையலுங் குறிப்பிற் றோன்றலும் 

இருபாற் றென்ப பொருண்மை நிலையே . 


எ..ன் , மேற்கூறப்பட்ட பொருண்மை தெரிதல் சொன் 
மாத்திரத்தால் விளங்கி வேறு நிற்றலும் , சொன் மாத்திரத் 
தாற் றோன்றாது , 

சொல்லொடு கூடிய குறிப்பாற் றோன் 
றுத 3 லுமென இரண்டு கூற்றையுடைய 4 என்றவாறு . 


அவன் , இவன் , உவன் ; வந்தான் , சென்றான் என்ற வழிப் 
பொருட்டெரிபு வேறு நின்றன . 


ஒருவர் வந்தார் என்புழி ஆண்பால் பெண்பால் என்பதூஉம் , 
உண்ணா நின்றான் , கற்கறித்து " நன்கட்டாய் என்ற வழித் 
" தீங்கட்டாய் என்பதூ உம் குறிப்பிற் றோன்றின . பிறவும் 
அன்ன . 


1. ஒத்தநூற்பா 


குறிப்புரை : - “ சொல்லாற் றெரிதல் குறிப்பினாற் றோன்றுத 

லென் 
றெல்லாப் பொருளும் இரண்டாகும் . 

( நேமி . சொல் . 68 ) 
“ வெளிப்படை குறிப்பின் விரிப்பது சொல்லே 

( நன் .258 ) 


1 


2 


பெரும்பாலும் சேனாவரையர் உரை 
போன்றது 
விளங்கி நிற்றலும் ( கா.ந ) 
சொல்லொடு கூறிக் குறிப்பாற்றோன்றலும் ( கா.ந ) 
இரண்டு கூற்றையுடைத்து ( சேனா ) 
இரண்டு கூற்றையுடையது ( கா.ந ) 


3 


4 


பெயரியல் 


நூற்பா -155 , 156 , 


145 


2. பாடம் 


என்று 


பின் , " முன்னம் சேர்த்தி (39 ) என்ற நூற்பாப் பகுதிக்குச் 
சொல்லுவான் குறிப்பொடுங்கூட்டி 

உரை வரைந் 
துள்ளதால் , இந்நூற்பாவில் " சொல்லொடு கூடிய குறிப்பாற் 
றோன் றலும் ” உரைப்பாடம் 

நன்று . 
முன்னம் -- சொல்லுவான் குறிப்பு . 


என்று 


ஓதுதலே 


155 . 


சொல்லெனப் படுப் பெயரே வினையென் 
றாயிரண் டென்ப அறிந்திசி னோரே . 2 


எ ... ன் , சொல்லாவன பெயர்ச்சொல்லும் வினைச் சொல் 
லுமென இரண்டென்று சொல்லுவார் அறிவோர் 4 
வாறு ". 


என்ற 


பெயர்ச்சொற்கு இலக்கணம் வேற்றுமை யோத்தினுட் கூறி 
னார் ; வினைச்சொற்கு இலக்கணம் வினையியலுட் கூறுப . பிற 
சொல்லும் உளவாயினும் ,, இவற்றின் 5 சிறப்பு நோக்கிப் 
பெயரே வினையென் றாயிரண்டு என்றார் . 


156. இடைச்சொற் கிளவியும் உரிச்சொற் கிளவியும் 

அவற்றுவழி மருங்கிற் றோன்று மென்ப . 


எ ... ன் , இடைச் சொல்லும் உரிச் சொல்லும் பெயரையும் 
வினையையும் சார்ந்து தோன்றும் என்றவாறு ” . 


சார்ந்து தோன்றும் எனவே அவற்றது சிறப்பின்மை 
பெறப்படும் . வழக்குப் பயிற்சி நோக்கி இடைச்சொல் முற் 
கூறினார் . 


சு.வே. 1 வினையென் னாயிரண் ( துறைசை ) 

2 அறிந்து சினோரே ( துறைசை ) 
3 பெரும்பாலும் சேனாவரையர் உரைபோன்றது 
4 அறிந்தோர் ( சேனா ) 
5 இவற்றது ( கா . ந ) 
6 பெரும்பாலும் சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது . 


146 


தொல்காப்பியம் 


157. அவற்றுள் , 

பெயரெனப் படுபவை தெரியுங் காலை 
உயர்திணைக் குரிமையு மஃறிணைக் குரிமையும் 
ஆயிரு திணைக்குமோ ரன்ன வுரிமையும் 
அம்மூ வுருவின தோன்றே லாறே . 


" எ ... ன் 2 , மேற் கூறப்பட்ட நான்கனுள் 

பெயரென்று 
சொல்லப்படுவன உயர்திணைக்குரிமையவாய் 3 வருவனவும் , 
அஃறிணைக் குரிமையவாய் வருவனவும் , இரண்டு திணைக் 
கும் ஒத்தவுரிமையவாய் வருவனவுமென மூன்று வேறு 

வாய் 
பாட்டன வகுத்துத் தோன்று நெறிக்கண் என்றவாறு " . 


இருதிணைப் பிரிந்த வைம்பாற் கிளவிக்கும் 
உரியவை உரிய பெயர்வயி 


னான் . 


“ எ ... ன் , இருதிணைப்பிரிந்த ஐம்பாற்கிளவி யாதற்கும் 
பெயருள் உரியன உரியவாம் என்றவாறு ". 


உ ..ம் : - அவன் , பெண்மகன் , சாத்தன் என னகர வீறு 
ஆடூஉவிற்கும் , மகடூஉவிற்கும் , அஃறிணை ஆண்பாற்கும் உரித் 
தாய் வருதலானும் , அவள் , மக்கள் , மகள் என ளகார வீறு 
மகடூஉவிற்கும் . பல்லோர்க்கும் , அஃறிணைப் பெண்பாற்கும் 
உரித்தாய் வருதலானும் , பெண்டாட்டி , நம்பி எனவும் , ஆடூஉ , 
மகடூஉ எனவும் இகார வீறும் உகார வீறும் இருபாற்கும் உரிய 
வாய் வருதலானும் , வினைச் சொற்போல இன்ன ஈறு இன்ன 
பாற்கு உரித்தெனப் பெயர்ச்சொல்லினீறு பற்றி உணர்த்த 


பா.வே : 1 அம்மூவுருபின ( சேனா ) 
சு வே : 2 பெரும்பாலும் சனாவரையர் உரையை 

ஒத்துள்ளது 
3 உயர்திணைக் குரியவாய் ( புலிசை ) 
4 அ . றிணைக்குரிய வாய் ( புலிசை ) 
5 மூன்று வேறுபாட்டனவாம் ( சேனா } 

மூன்று வேறுபாட்டான் ( கா.ந ) 
6 பெரும்பாலும் சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது . 
7 பெண்டாட்டி , நம்பி எனவும் ; ஆடு , மகடு எனவும் இகரவீறும் 
ஊகார வீறும் ( சேனா ) : 


பெயரியல் 


நூற்பா - 159 , 160 


147 


என்றார் , 


லாகாமையின் , பெயர்வயின் உரியவை உரிய 1 
பிறவும் அன்ன . 


159. அவ்வழி 

அவனிவ னுவனென வரூஉம் பெயரும் 
அவளிவ ளுவளென வரூஉம் பெயரும் 
அவரிவ ருவரென வரூஉம் பெயரும் 
யான்யாம் நாமென வரூஉம் பெயரும் 
யாவன் யாவள் யாவர் என்னும் 
ஆவயின் மூன்றோ டப்பதி னைந்தும் 

பாலறி வந்த வுயர்திணைப் பெயரே . 
எ ... ன் , மூவீற்றதாக மேற்சொல்லப்பட்ட பெயருள் 
அவன் என்பது முதலாக யாவர் என்பதீறாகச் சொல்லப்பட்ட 
பதினைந்தும் பால் விளங்க நிற்கும் உயர்திணைப் பெயர் 
என்றவாறு . 


160. ஆண்மை யடுத்த மகனென் கிளவியும் 

பெண்மை யடுத்த மகளென் கிளவியும் 
பெண்மை யடுத்த இகர விறுதியும் 
நம்மூர்ந்து வரூஉம் இகர வைகாரமும் 
முறைமை சுட்டா மகனும் மகளும் 
மாந்தர் மக்கள் என்னும் பெயரும் 
ஆடூஉ மகடூஉ வாயிரு பெயரும் 4 
சுட்டுமுத லாகிய அன்னும் ஆனும் 
அவைமுத லாகிய பெண்டென் கிளவியும் 
ஒப்பொடு வரூஉங் கிளவியொடு தொகைஇ 

அப்பதி னைந்து மவற்றோ ரன்ன . 
“ எ ... ன் , இப்பெயர் பதினைந்தும் மேற்கூறப்பட்டன 
போலப் பாலறிய வந்த உயர்திணைப் பெயராம் என்றவாறு 


7 , 


சு.வே ; 


1 உரியவை உரிய ( சேனா , கா.ந ) 
2 பெரும்பாலும் சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது 
3 மூவகையாக ( சேனா ) மூ + வீறு ; வீறு - வகை 
4 கிளவியும் ( கா.ந ) 
5 பெண்டன் கிளவி ( சேனா ) 
6 சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது 


148 


தொல்காப்பியம் 


ஆண்மகன் எனவும் , பெண்மகள் எனவும் , பெண்டாட்டி 
எனவும் , நம்பி எனவும் , நங்கை எனவும் , முறைமைப் பெயரல் 
லாத மகனும் மகளும் எனவும் , மாந்தர் மக்கள் எனவும் , ஆடூஉ 
மகடூஉ எனவும் , கட்டு முதலாகிய அன் , ஆன் : அவ்வாளன் 2 
இவ்வாளன் , உவ்வாளன் எனவும் , அம்மாட்டான் , இம்மாட் 
டான் , உம்மாட்டான் எனவும் , சுட்டு முதலாகிய பெண்டு : அப் 
பெண்டு3 இப்பெண்டு உப்பெண்டு எனவும் , உவமக்கிளவி : 
பொன்னன்னான் , பொன்னன்னாள் , பொன்னன்னார் 
வும் வருவன உயர்திணைப் பெயராம் . 


என 


161. எல்லாரும் என்னும் பெயர்நிலைக் கிளவியும் 

எல்லீரும் என்னும் பெயர்நிலைக் கிளவியும் 
பெண்மை யடுத்த மகனென் கிளவியும் 

அன்ன வியல வென்மனார் புலவர் . 
" எ ... ன் 4, எல்லாரும் எனவும் , எல்லீரும் எனவும் , பெண் 
மகன் எனவும் வரூஉம் மூன்றும் மேற்கூறப்பட்டன போலப் 
பாலறிந்த 5 உயர்திணைப் பெயராம் என்றவாறு ” . 


புறத்துப்போய் விளையாடும் பேதைப்பருவத்துப் பெண் 
பாலாரைப் பெண்மகன் என்று வழங்குப . பிறவும் அன்ன 

குறிப்பு : - தொல்காப்பியர் பெண்மை அடுத்த மகன் என் 
கிளவியைப் பின்னர் ( பெய , 40 ) ‘ மகடூ உ மருங்கின் பால் திரி 
கிளவி என்பர் , 


162 . 


நிலப்பெயர் குடிப்பெயர் குழுவின் பெயரே . 
வினைப்பெய ருடைப்பெயர் பண்புகொள் பெயரே 


சு.வே : 1 ஏட்டில் எனவும் , என்ற சொல்லே உள்ளது 

அச்சுப்பிரதியில் என்பதும் , என்பனவும் உள்ளன 
2 சுட்டுமுதலாகிய அவ்வாளன் ( கா.ந ) 
3 சுட்டுமுதலாகிய அப்பெண்டு ( கா.ந ) 
4 பெரும்பாலும் சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது 
5 பாலறி வந்த (சேனா ) , பாலறிய வந்த ( கா.ந ) 
6 பெண் மகளை மாறோக்கத்தார் இக்காலத்தும் பெண் மகன் 
என்று வழங்குப் { சேனா ) 


பெயரியல் 


நூற்பா -162 


149 


பல்லோர் குறித்த முறைநிலைப் பெயரே 
பல்லோர் குறித்த சினை நிலைப் பெயரே 
பல்லோர் குறித்த திணைநிலைப் பெயரே 
கூடிவரு வழக்கினாடியற் பெயரே 
இன்றிவ ரென்னு மெண்ணியற் பெயரோ 
டன்றி யனைத்து மவற்றியல் பினவே . 


" எ ... ன் , நிலப்பெயர் 

முதலாகச் 

சொல்லப்பட்டனவும் 
மேலனபோலப் பாலறிய வந்த உயர்திணைப் பெயராம் என்ற 
வாறு 

நிலப்பெயர் : அருவாளன் , சோழியன் என்பன . 
குடிப்பெயர் : மலையமான் , சேரமான் என்பன . 
குழுவின் பெயர் : அவையத்தார் அத்திகோசத்தார் என்பன . 
வினைப்பெயர் : தச்சன் , கொல்லன் என்பன . 
உடைப்பெயர் : அம்பர் கிழான் , பேரூர் கிழான் என்பன . 

வெற்பன் , சேர்ப்பன் என்பனவும் அவை . 
பண்பு கொள்பெயர் : கரியான் , செய்யான் , 


2 


பல்லோர் குறித்த முறைநிலைப்பெயர் : தந்தையர் , தாயர் 
என்பன . 


பல்லோர் குறித்த சினை நிலைப்பெயர் : பெருங்காலர் . 
பெருந்தோளர் என்பன . 


பல்லோர் குறித்த திணை நிலைப்பெயர் : பார்ப்பார் , அரசர் , 
வணிகர் , வேளாளர் , ஆயர் , வேட்டுவர் என்பன . 


பல்லோர் குறித்த என்று விசேடித்தலான் இம்மூவகைப் 
பெயருள் ( முறை , சினை , திணை ) ஒருமைப்பெயர் இரண்டு 
திணைக்கும் உரியவாம் . 


பா.வே : 1 பல்லோர்க் குறித்த ( எல்லாப் பதிப்பும் . ) ஆனால் , 

ஏட்டில் ‘ பல்லோர் குறித்த என்றே உள்ளது . 
பல்லோர் படர்க்கை ( தொல் . வினை 30 ) என்றதை 
நோக்குக . ஆவியரமுன் வன்மை மிகா ( நன் . 158 ) 


150 


தொல்காப்பியம் 


பெயர் : 


பட்டி 


புத்திரர் , 


கூடிவரு வழக்கினாடியற் 
சங்கிறாமத்தார் .1 


இன்றிவரென்னும் எண்ணியற் பெயர் : ஒருவர் , இருவர் , 
மூவர் , முப்பத்து மூவர் என்பன , 


என்னும் பொருட்டுப் 


இன்றிவர் என்பது இத்துணையர் 
போலும் . 


குறிப்பு : 
1. பல்லோர் குறித்த திணை நிலைப்பெயர் . 

நம்பி அகப்பொருள் மறையோர் , மன்னர் , வணிகர் , வேளா 
ளர் என்பவருள் தலைவரையும் , ஐந்நிலத்துறை இழிந்தோர் 
தம்முள் உயர்ந்தோரையும் , திணை நிலை மக்களாகக் கூறும் . 
( நம்பி அக . 30 , 31 ) . 

இளம்பூரணர் கூறும் உதாரணம் நம்பி கூறுவனவற்றுடன் 
ஒத்துள்ளது . 


என்று 


2 . கூடிவரு வழக்கினாடியற்பெயர் . 
இப்பெயரை நேமிநாதம் கூடியற்பேர் 

கூறும் . 
அதன் உரையாசிரியர் அவையகத்தார் , அத்திகோசத்தார் , 
மணிக்கிராமத்தார் என இவை கூடியற்பேர் என்று கூறுவர் . 
ஆனால் , மேல் குழுவின் பெயர் ( பெய , 11 ) என் . தொன்று 
கூறப்படுகின்றது . அதற்கும் அத்திகோசத்தார் 
பெயரை இளம்பூரணர் காட்டுவர் . சேனாவரையர் , சிறுவர் 
விளையாட்டுள் வருவதென்பர் . இது நன்கு 

ஆராயப்பட 
வேண்டும் . 


முதலிய 


என் 


3. இன்றிவர் என்னும் எண்ணியற் பெயர் . 

இளம்பூரணர் மேற்கண்ட தொடருக்கு , இன்றிவர் 
பது இத்துணையார் என்னும் பொருட்டுப் போலும் என்று 
ஐயமாக 

விளக்கம் எழுதுகின்றார் . பின் , ( பெயரியல் . 14) 
“ இனைத்தெனக் கிளக்கும் எண்ணுக் குறிப்பெயரும் 

என்று 
ஆசிரியர் கூறுவதால் ஐயம் வேண்டுவதன்று . 


w 


1. கங்கை மாத்திரர் ( சேனா ) 


பெயரியல் 


நூற்பா -163 , 164 


151 


163. அன்ன பிறவு முயர்திணை மருங்கிற் 

பன்மையு மொருமையும் பாலறி வந்த 
என்ன பெயரு மத்திணை பவ்வே . 


எ ... ன் , மேற் சொல்லப்பட்ட பெயர் போல்வன பிறவும் 
உயர்திணைக்கட் பன்மையும் ஒருமையு 

மாகிய பாலறி வந்த 
எல்லாப் பெயரும் உயர்திணைப் பெயராம் என்றவாறு . 


அன்ன பிறவு மாவன : எனாதி , காவிதி , எட்டி , வாயிலான் , 
பூயிலான் , வண்ணத்தான் , சுண்ணத்தான் , பிறன் , பிறள் , 
பிறர் , மற்றையான் , மற்றையாள் , மற்றையார் என்னுந் 
தொடக்கத்தன . 


ப 


164. அதுவிது வதுவென வரூஉம் பெயரும் 

அவைமுத லாகிய வாய்தப் பெயரும் 
அவையிவை யுவையென வரூஉம் பெயரும் 
அவைமுத லாகிய வகரப் பெயரும் 
யாதுயா யாவை யென்னும் பெயரும் 
ஆவயின் மூன்றோ டப்பதி னைந்தும் 
பாலறி வந்த வஃறிணைப் பெயரே . 


எ ... ன் 2, நிறுத்த முறையானே உயர்திணைப்பெயர் உணர்த்தி 
அஃறிணைப்பெயர் உணர்த்துகின்றார் . 


அது இது உது என வரூஉஞ் சுட்டுமுதற் பெயரும் , அச் 
சுட்டுப் பெயர்க்கு முதலாகிய கட்டு முதலாக ஆய்தத்தொடு 
கூடி அஃது இஃது உஃது என வரூஉம் பெயரும் , 


அவை வை உவையென வரூஉம் பெயரும் , சுட்டு 
முதலாக அவ் , இவ் , உவ் என வரூஉம் வகர வீற்றுப் பெயரும் 


யாது , யா , யாவை என்னும் வினாப் பெயரும் என , அப் 
பதினைந்தும் பால் விளங்க வரும் அஃறிணைப் பெயராம் 
என்றவாறு ” . 


1 சேனாவரையர் உரை போன்றே உள்ளது . 
2 பெரிதும் சேனாவரையர்உரையை ஒத்துள்ளது . 
சிறிது வேறுபட்டுள்ளது .. 


12 


தொல்காப்பியம் 


சுட்டு முதலாகிய ஆய்தப் பெயரும் , அவைமுதலாகிய வகர 
வீற்றுப் பெயரும் அவையல்ல தின்மையின் இவ்வாறு கூறினார் 


165 . 


பல்ல பலசில வென்னும் பெயரும் 
உள்ள வில்ல என்னும் பெயரும் 
வினைப்பெயர்க் கிளவியும் பண்பு கொள் பெயரும் 
இனைத்தெனக் கிளக்கும் எண்ணுக்குறிப் பெயரும் 
ஒப்பி னாகிய பெயர்நிலை யுளப்பட 
அப்பா லொன்பது மவற்றோ ரன்ன . 


எ..ன் , 

பல்ல என்பது முதலாகக் கூறப்பட்ட ஒன்பது 
பெயரும் மேற்கூறிய அஃறிணைப் பெயர் போலப் பாலுணர்த்தி 
நிற்கும் என்றவாறு ". 

பல்ல , பல , சில , உள்ள , இல்ல என்னும் ஐந்தும் தம்மை 
யுணர்த்தி நின்றன .3 

வினைப்பெயர்க் கிளவியாவன வருவ , செல்வ என்பன . 
பன்பு கொள் பெயர் : கரியது , கரிய என்பன 
எண்ணுக்குறிப்பெயர் : ஒன்று , பத்து என்பன 4 
ஒப்பினாகிய பெயர் 

பொன்னன்னது , 

பொன்னன்ன 
என்பன . 


165. கள்ளொடு சிவணு மவ்வியற் பெயரே 

கொள் வழி யுடைய பவவறி சொற்கே . 


எ..ன் , கள் என்னும் ஈற்றொடு பொருந்தும் அஃறிணை 


அல்லன 


பொருளு 


சு , வே : / 

உட்பட ( புலிசை , துறைசை ) 
சேனாவரையர் உரையொடு முற்பகுதி ஒத்தும் பிற்பகுதி 
சிறிது வேறுபட்டும் உள்ளன 
3 ஐந்தும் தம்மை யுணர்த்தி நின்றன ; 

ணர்த்தி நின்றன ( சேனா ) 
4 இணைத்தெனக்கினக்கும் எண்ணுக்குறிப்பெயர் 

ஒன்று ? 
பத்து , நூறு என எண பற்றி எண்ணப்படும் பொருள் மேல் 
நினறன ( சேனா ) 
சேனாவரையர் உரையுடன் பெரும்பாலும் ஒத்துள்ளது 


பெயரியல் 


நூற்பா -167 


153 


இயற்பெயராவன : - ஆ , நாய் , குதிரை , கழுதை , தெங்கு , பலா , 
மலை , கடல் என்னுந் தொடக்கத்துச் சாதிப் பெயர் 2. 


ஒருமைக்கும் பன்மைக்கும் பொதுவாய் நிற்றலின் இயற் 
பெயரென்றார் . 


இவை கள் என்னும் ஈற்றவாய் ஆக்கள் குதிரைகள் என 
நின்றவழிப் பன்மை விளக்கலிற் பலவறி சொல்லாயினவாறு 
கண்டு கொள்க . 


167 . 


அன்ன பிறவு மஃறிணை மருங்கிற் 
பன்மையு மொருமையும் பாலறி வந்த 
என்ன பெயரு மத்திணை யவ்வே . 


" எ..ன் , மேற்கூறப்பட்ட பெயர் போல்வன பிறவும் அஃறிணைக் 
கண் பன்மையும் ஒருமையு மாகிய பால் விளங்க வந்தவை யெல் 
லாப் பெயரும் 4 அத்திணைக்கு உரிய என்றவாறு ”. 


அன்ன பிறவும் என்றதனாற் பெறுவன. 


பிறிது , பிற , மற்றையது , மற்றையவை , பல்லவை , சில்லவை . 
உள்ளது , இல்லது , உள்ளன , இல்லன என்னுந் தொடக்கத்தன , 


குறிப்பு : - நூற்பாவில் வந்த என்பதைப் பெயரெச்சமாகவும் , 
வினையாலணையும் பெயராகவும் கருதுமாறு எல்லோரும் உரை 
எழுதியுள்ளனர் . துறைசை ஏடு பாலவறிவந்த யெல்லாப் பெய 
ரும் என்று கூறுகிறது . புலிசை ஏடு மட்டும் “ பால் விளங்க 
வந்தவை யெல்லாப் பெயரும் ” என்று கூறுகிறது , உயர்திணைப் 
பெயர்க்குப் புறனடை கூறும் நூற்பா , பாலறி வந்த என்ன 
பெயரும் " ( 12 ) என்று இந்நூற்பாப்பாடம் போலவே உள்ளது . 


1 தொடக்கத்தன ( கா.ந ) 
2 இச்சாதிப்பெயர் ( கா.ந ) 
3 பெரும்பாலும் சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது . 
4 பாலறிவந்த யெல்லாப் பெயரும் ( துறைசை ) 
5 கொள்ளப்படுவன ( சேனா ) 


154 


தொல்காப்பியம் 


168 . 


தெரிநிலை யுடைய வஃறிணை யியற்பெயர் 
ஒருமையும் பன்மையும் வினையொடு வரினே . 


" எ..ன் , கள்ளொடு சிவணாத அஃறிணை இயற்பெயர் 
ஒருமையும் பன்மையும் விளங்கு நிலை யுடைய , அதற்கேற்ற 
வினையொடு தொடர்ந்த வழி என்றவாறு ". 


ஆ வந்தது , ஆவந்தன ; குதிரை வந்தது . குதிரை வந்தன 
என ஏற்ற வினையாற் பால் விளங்கியவாறு கண்டு கொள்க . 


குறிப்பு : - மேல் நூற்பாவை ஒத்த கருத்துடையவை : 
1 .. " பால்பகா அஃறிணைப் பெயர்கள்பாற் பொதுமைய ” 

( நன் . 280 ) 
2 . “ பாங்கார் பெயர்வினை கொண்டன்றிப் பாறோன்றா 
அஃறிணைப்பேர் ” 

( நேமி , சொல் , 36 ) 


தொல்காப்பிய நூற்பா அஃறிணை இயற்பெயர் வினை 
யொடு வரின் பால் தெரிய நிற்கும் என்று கூறுகின்றது . ஆனால் 
நேமிநாதம் பெயர்வினை கொண்டாற் பால் தோன்றும் என்று 
கூறுகிறது . அதன் உரையாசிரியர் பசு என்றால் பால் தோன் 
றாது , அதனை வினைதலைப் பெய வந்தது , வந்தன என 
ஒருமை 

அறிக . இனி , ஒன்று , பல என்று பெயர் 
தலைப்பெய்தும் அறிக . என்னை , 


பன்மை 


திணையும் பாலும் தெரியா நின்றுழி 
வினையும் பெயரும் வேற்றுமை விளக்கும் ” . 


என்ற தாகலின் என்பர் . 


169 இருதிணைச் சொற்குமோ ரன்ன வுரிமையின் 

திரிவு ? வேறு படூஉம் எல்லாப் பெயரும் 
வினையுங் காலைத் தத்த மரபின் 
வினையொ டல்லது பாற்றெரி பிலவே . 


1 சேனாவரையர் உரையை முற்றிலும் ஒத்துள்ளது 
2 திரிபு ( கா.ந ) 
3 வினையோடல்லது ( கா.ந ) , வினையொட்டல்லது ( ஏடு) 


பெயரியல் 


நூற்பா -170 


155 


" எ ... ன் இருதிணைச் சொல்லாதற்கும் ஒத்த உரிமைய 
வாகலின் உயர்திணைக்கட் சென்றுழி 2 

சென்றுழி உயர்திணைப் பெய 
ராயும் அஃறிணைப் பெயராயும் வேறுபடு பெயரெல்லாம் 3 
ஆராயுங் கால் தத்தம் மரபின் வினையொ டியைந்தல்லது திணை 
விளங்கி நில்லா என்றவாறு 


உ..ம் : - சாத்தன் வந்தான் , சாத்தன் வந்தது ; முடவன் 
வந்தான் , முடவன் வந்தது எனக் கொள்க . 


170. நிகழூஉ நின்ற பால்வரை கிளவியின் 5 

உயர்திணை யொருமை தோன்றலு முரித்தே 
அன்ன மரபின் வினைவயி னான . 


எ .... ன் , நிகழ்காலம் பற்றி வரும் பால்வரை கிளவியால் 
உயர்திணை ஒருமைப்பால் தோன்றுதலும் உரித்து , அவ்வொரு 
மைப்பால் தோன்றுதற்கேற்ற வினையிடத்து என்றவாறு . 


பால்வரை கிளவி என்பது செய்யும் என்னும் முற்றுச் 
சொல்லை . 


சாத்தன் யாழ் எழூஉம் ; சாத்தி சாந்தரைக்கும் என்றவழி 
யாழ் எழூஉதலும் 10 சாந்தரைத்தலும் அஃறிணைக்கேலாது , 
ஒருவற்கும் ஒருத்திக்கும் ஏற்றலின் உயர்திணை 

ஒருமைப் 
பால் விளங்கியவாறு கண்டு கொள்க . 


1 


1 பெரும்பாலும் சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது 
2 உயர்திணைக்கட் சென்று ( சு.வே ) 

வேறுபடும் விரவுப்பெயரெல்லாம் ( சேனா ) 

4 நிகழு நின்ற ( சு.வே ) 
பா.வே : 5 பலர்வரை கிளவியின் ( சேனா கல் , தெய் . ) 

பால்வரை கிளவி ( இளம் , நச் , தெய் -உரை . ) 
பெரும்பாலும் சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது 
7 பலர் வரை கிளவியான் ( சேனா ) 
8 பலர்வரை கிளவி யென்றது ( சேனா ) 
9 எழூஉதும் 
1 எழுதலும் 


156 


தொல்காப்பியம் 


4 


நிகழூஉ நின்ற என்றது . நிகழா நின்ற என்றவாறு . 
குறிப்பு : - " ஏய்ந்த நிகழ் காலத்தியல் வினையால் - 

வாய்ந்த ; 
உயர்திணைப் பாலொருமை தோன்றும் விரவுப்பேர் ; 
இயலும் வழக்கி னிடத்து என்னும் ( சொல் , 37 ) 


நேமிநாத வெண்பாவினை மேல் நூற்பாவுடன் ஒப்பிடுக . 


யாழ் எழூஉதல் : 

யாழ் வாசித்தல் பண்டு ஆண்கள் தொழில் : யாழ் 
வாசித்தலை எழூஉதல் என்பர் . வினையெச்சப் 

பொருளில் 
எழீஇ என்றுவரும் (இறை.கள. உரை ) 


171. இயற்பெயர் சினைப்பெயர் சினை முதற் பெயரே 

முறைப்பெயர்க் கிளவி தாமே தானே 
எல்லாம் நீ இர் 2 நீ யெனக் கிளந்து 
சொல்லிய வல்ல பிறவு மாஅங் 
கன்னவை தோன்றி னவற்றொடுங் கொளலே . 


ன் , விரவுப்பெயர் 4 பால் தெரிய நிற்குமாறுணர்த்தி 
இனி அவை தம்மை உணர்த்துவான் எடுத்துக்கொண்டார் . 


" இயற்பெயர் முதலாக நீ யென்ப தீறாக எடுத்துச் சொல் 
லப்பட்ட வல்லாத அன்ன பிறவும் 5 ஆண்டு வருமாயிற் சொல் 
லப்பட்டவற்றொடும் கூட்டுக என்றவாறு ”, 


இயற்பெயராவன : சாத்தன் , 
பெயர் . 


கொற்றன் 


என்னுமிரண்டு 


1 என்பது 
பா.வே : 2 நீயிர் ( கா.ந ) 

3 சேனாவரையர் உரையை ஒத்துள்ளன 
4 இதுகாறும் விரவுப்பெயர் என்ற பாடம் ஏட்டிலில்லை . அச்சுப் 

பிரதியில் உள்ளது 
5 சொல்லப்பட்டன ( சேனா ) , சொல்லப்பட்டனவும் அன்னபிற 
வும் என்பது ( கா.ந ) , நூற்பாவில் , ஏட்டின்படி பாடம் தரப் 


பட்டது 


6 சொல்லப்பட்டவற்றொடும் ( சேனா ) 


பெயரியல் 


நூற்பா -172 


157 


சினைப்பெயராவன : பெருங்காலன் , முடவன் என்பன , 


சினைமுதற் பெயராவன : சீத்தலைச் சாத்தன் கொடும்புற 
மருதி எனச் சினைப்பெயரொடு தொடர்ந்து வரும் முதற்பெயர் . 


முறைப்பெயராவன : தந்தை , தாய் என , 
முறையுடைய பொருண்மேல் வருவன . 


முறைபற்றி 


அல்லன வைந்தும் தம்மை யுணர்த்தி நின்றனவாதலின் 
தாம் என்பது முதலாகிய சொல்லேயாம் . 


அன்ன பிறவும் என்றதனால் மக , குழவி என்பனவுங் 
காள்க . 
குழவியு மகவு மாயிரண் டல்லன 1 

கிழவ வல்லமக்கட் கண் " ( தொல் . மரபி . 23 ) 
என்று உயர்திணைக்கும் எய்துவித்தார் . 


172. அவற்றுள் 

நான்கே வியற்பெயர் நான்கே சினைப்பெயர் 
நான்கென மொழிமனார் சினை முதற் பெயரே 
முறைப்பெயர்க் கிளவி யிரண்டா கும்மே 2 
ஏனைப் பெயரே தத்தம் மரபின . 


எ ... ன் , மேற்கூறிய விரவுப் பெயருள் இயற்பெயருஞ் சினைப் 
பெயருஞ் சினைமுதற்பெயரும் ஒரோவொன்று நான்காம் ; 
முறைப்பெயர் இரண்டாம் ; ஒழிந்த வைந்து பெயருந் தத்தம் 
இலக்கணத்தவாம் என்றவாறு . 

தத்தம் ( மரபின ) இலக்கணம் என்றது , அவை ஓரொன் 
றாகி நிற்கும் என்றவாறாம் . 


பா.வே : 1 ஆயிரண்டல்லவை 
வே ! 2 இரண்டாக்கும்மே 
3 முற்பகுதி சேனாவரையர் உரையுடன் பெரிதும் ஒத்துள்ளது . 

பிற்பகுதி வேறு சொற்றொடர்களுக்கிடையே வந்துள்ளது . 
4 நந்நான்காம் . ( சேனா ) 
5 ஒழிந்தன . ( சேனா ) 
6 இலக்கணத்தனவாம் . ( சேனா) 
7 லக்கணத்தன . ( சேனா ) 


158 


தொல்காப்பியம் 


தனிப்பெயர் ஐந்தும் , விரவுப்பெயர் பதினான்கும் ஆக 
விரவுப்பெயர் பத்தொன்பது என்றவாறாம் . 
173. அவைதாம் 

பெண்மை யியற்பெயர் ஆண்மை யியற்பெயர் 
பன்மை யியற்பெயர் ஒருமையியற் பெயரென் 
றந்தான் கென்ப இயற்பெயர் நிலையே . 


174. பெண்மைச் சினைப்பெயர் ஆண்மைச் சினைப்பெயர் 

பன்மைச் சினைப்பெயர் ஒருமைச்சினைப் பெயரென் 
றந்தான் கென்ப சினைப்பெயர் நிலையே . 


175 . பெண்மை சுட்டிய சினைமுதற் பெயரே 

ஆண்மை சுட்டிய சினைமுதற் பெயரே 
பன்மை சுட்டிய சினைமுதற் பெயரே 
ஒருமை சுட்டிய சினைமுதற்பெயரென் 

றந்நான் கென்ப சினைமுதற் பெயரே . 
176 . பெண்மை முறைப்பெய ராண்மை முறைப் பெயரென் 

றாயிரண் டென்ப முறைப்பெயர் நிலையே . 
" எ ... ன் , இயற்பெயர் 3 முதலாகிய நான்கன் விரிவாகிய 
பதினான்கும் இதுவென உணர்த்தியவாறு . 

இவற்றுக்கு உதாரணம் முன்னர்க் காட்டுதும் ( 22. உரு ) 
177. பெண்மை சுட்டிய வெல்லாப் பெயரும் 

ஒன்றற்கும் ஒருத்திக்கும் ஒன்றிய நிலையே . 
“ எ ... ன் மேற்கூறிய பதினான்கு பெயரும் இருதிணையும் 


1 விரிப்பெயர் ( சேனா ) இப்பாடம் நன்று . 
2 பெரும்பாலும் சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது 
3 இவை இயற்பெயர் ( கா.ந ) 
4 முதலிய ( சேனா ) 
5 

விரிபதினான்கும் ( கா.ந ) மேற்கண்ட பாடம் ஏட்டின்படி 
இவையென ( சேனா ) 
7 சேனாவரையர் உரையுடன் பெரும்பாலும் , ஒத்தும் , 

சிறுபான்மை ஒவ்வாதும் வந்துள்ளன 
8 

பதினான்கு பெயரையும் ( எடு ) 


பெயரியல் 


159 


நூற்பா -178 


பற்றிப் பால் உணர்த்துமாறு உணர்த்திய எடுத்துக் 

கொண் 
டார் . அவை பெண்மைப் பெயர் நான்கும் , ஆண்மைப் பெயர் 
நான்கும் , பன்மைப்பெயர் மூன்றும் , ஒருமைப்பெயர் மூன்றும் 


ஆம் . 


பெண்மை பற்றி வரும் நான்கு பெயரும் , அஃறிணைப் 
பெண் ஒன்றற்கும் உயர்திணை ஒருத்திக்கும் உரிய என்றவாறு " 


அந்நான்குமாவன : பெண்மையியற் பெயரும் , பெண்மைச் 
சினைப்பெயரும் , பெண்மைச் சினைமுதற்பெயரும் 

பெண்மை 
முறைப்பெயருமென்பன . 2 


உ - ம் : - சாத்தி வந்தது , சாத்தி வந்தாள் எனவும் ; 

முடத்தி வந்தது , முடத்தி வந்தாள் எனவும் ; 
முடக்கொற்றி வந்தது , முடக்கொற்றி வந்தாள் 
எனவும் ; 


தாய் வந்தது . தாய் வந்தாள் எனவும் ; 


அவ்வம் முறையானே அஃறிணைப் பெண்ணொன்றற்கும் உயர் 
திணைப் பெயர் ஒருத்திக்கும் 4 வந்தவாறு 

கண்டு கொள்க . 
பிறவும் அன்ன . 


குறிப்பு : - நேமிநாதஉரை பெண்மைப் பெயர் வந்தாள் 
என்றும் வந்தது என்றுமாம் என்று உயர்திணைப் பெயரை 
முன் கூறுகிறது . ஆனால் , மேல் நூற்பா “ ஒன்றற்கும் ஒருத்திக் 
கும் ” என்று உள்ளது . 


178. ஆண்மை சுட்டிய வெல்லாப் பெயரும் 

ஒன்றற்கும் ஒருவற்கும் ஒன்றிய நிலையே . 


எ ... ன் , இதுவும் மேற்சூத்திரத்தொடு இயைபு . 


I பால் உணர்த்திய எடுத்துக்கொண்டார் ( சேனா) 
2 முறைப்பெயருமேயாம் ( ஏடு ) 
3 அவை முறையானே ( சேனா ) 
4 உயர்திணைப் பெண் ஒருத்திக்கும் ( கா.ந ) 


160 


தொல்காப்பியம் 


ஆண் 


ஆண்மை பற்றி வரும் நான்கு பெயரும் , அஃறிணை 
ஒன்றற்கும் உயர்திணை ஒருவனுக்கும் உரிய என்றவாறு " . 


ஆண்மை பற்றிவரும் நான்கு பெயராவன : 


ஆண்மை யியற்பெயரும் , ஆண்மைச் சினைப்பெயரும் ஆண் 
மைச் சினைமுதற் பெயரும் , ஆண்மை முறைப்பெயரும் என்பன . 


உ - ம் : - சாத்தன் வந்தது , சாத்தன் வந்தான் எனவும் ; 


முடவன் வந்தது , முடவன் வந்தான் எனவும் ; 
முடக்கொற்றன் வந்தது , முடக்கொற்றன் வந் 
தான் எனவும் ; 
தந்தை வந்தது , தந்தை வந்தான் எனவும் ; 


அவை முறையானே அஃறிணை ஆண் ஒன்றற்கும் உயர்திணை 
ஆண் பாற்கும் உரியவாய் வந்தவாறு கண்டு கொள்க .. 


பிறவும் அன்ன . 


171) 


பன்மை சுட்டிய வெல்லாப் பெயரும் 
ஒன்றே பலவே ஒருவரென்னும் 
ஒன்றிப் பாற்கும் ஓரன் னவ்வே . 


" எ ... ன் . பன்மை சுட்டிய மூன்று பெயரும் அஃறிணை 
யொருமையும் அத்திணைப் பன்மையும் , உயர்திணை 
மையுமெனச் சொல்லப்பட்ட மூன்று பாற்கும் உரிய 
வாறு . 


யொரு 
என்ற 


அவையாவன : பன்மை யியற்பெயர் , பன்மைச் சினைப் 
பெயர் , பன்மைச் சினைமுதற்பெயர் என்பன . 


பா வே : 1 பெரும்பாலும் சேனானவரையர் உரையை ஒத்துள்ளது 

2 அந்நான்குமாவன ( சேனா ) 
3 என்றிப்பாற்கும் ( கா . ந , சேனா முதலியோர் ) 
4 பெரும்பாலும் சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது 
5 பன்மை சுட்டிவரும் மூன்று பெயரும் . ( சேனா) 
6 அம் மூன்றுமாவன ( சேனா ) 


பெயரியல் 


நூற்பா -180 


161 


வந் 


உ.ம் : யானை வந்தது , யானை வந்தன , யானை 
தான் , யானை வந்தாள் எனவும் , 


நெடுங்கழுத்தல் வந்தது , நெடுங்கழுத்தல் வந்தன , நெடுங் 
கழுத்தல் வந்தான் , நெடுங்கழுத்தல் வந்தாள் எனவும் . 


யானை 


பெருங்கால் யானை வந்தது , பெருங்கால் யானை வந்தன , 
பெருங்கால் யானை வந்தான் , பெருங்கால் 

வந்தாள் 
எனவும் முறையானே அஃறிணை யொருமைக்கும் , அத்திணைப் 
பன்மைக்கும் உயர்திணை ஒருமைக்கும் உரியவாய் வந்தவாறு 
கண்டுகொள்க . 


180 . 


ஒருமை சுட்டிய எல்லாப் பெயரும் 
ஒன்றற்கும் ஒருவர்க்கும் ஒன்றிய நிலையே . 


" எ.ன் , ஒருமை சுட்டி வரும் மூன்று பெயரும் அஃறிணை 
யொருமைக்கும் உணர்திணை ஒருமைக்கும் உரிய என்றவாறு " . 


அம்மூன்றுமாவன : - ஒருமையியற்பெயர் , ஒருமைச் சினைப் 
பெயர் ஒருமைச் சினைமுதற்பெயருமாம் . 


வந்தது , கோதை வந்தான் , கோதை 


உ ... ம் : 

கோதை 
வந்தாள் எனவும் , 


செவியிலி வந்தது , செவியிலி வந்தான் , செவியிலி வந்தாள் 
எனவும் , கொடும்புற மருதி வந்தது , - கொடும்புற மருதி வந் 
தான் , கொடும்புற மருதி வந்தாள் எனவும் , 


முறையானே 3 அஃறிணை யொருமைக்கும் உயர்திணை 
யொருமைக்கும் உரியவாய் வந்தவாறு கண்டுகொள்க , 


1 சேனாவரைய ஏட்டில் யானை வந்தது , வந்தன , வந்தான் 

வந்தாள் என உதாரணம் காட்டப்பட்டுள்ளன . 
2 சேனாவரையர் உரையுடன் பெரும்பாலும் ஒத்துள்ளது . 
3 அவை முறையானே ( சேனா ) , முறையே ( கா.ந ) 


162 


தொல்காப்பியம் 


181. தாமென் கிளவி பன்மைக் குரித்தே 


எ ... ன் 1 , “ தத்தம் மரபின ” ( தொல்.சொல் , பெய .21 ) 
என்னப்பட்ட ? பெயர் இருபாற்கும் உரியவாய் 

வருமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


பன்மைப் பாற்கு 


தாம் என்னும் பெயர் இருதிணைப்3 
உரித்து என்றவாறு ” . 


உ .. ம் : - தாம் வந்தார் , தாம் வந்தன 


என 


வரும் . 


182. தானென் கிளவி யொருமைக் குரித்தே . 


எ ... ன் 4 , தான் என்னும் பெயர் இருதிணைக் கண்ணும் 
ஒருமைப்பாற்கு உரித்து என்றவாறு . 


உ .. ம் : - தான் வந்தான் , தான் வந்தாள் , தான் வந்தது 
என வரும் . 


183 . 


எல்லாம் என்னும் பெயர்நிலைக் கிளவி 
பல்வழி நுதலிய நிலைத்தா கும்மே . 


எ..ன் ) , 

எல்லாம் என்னும் பெயர் இரண்டு திணைக்கண் 
ணும் பன்மை குறித்து வரும் என்றவாறு . 

வழி என்பது இடம் 


ந ) 


1 பெரும்பாலும் சேனாவரையர் உரையுடன் ஒத்துள்ளது . 
தொடக்கத்தில் நுதலிய துரைத்தல் உள்ளது . இந்நுதலிய 
துரைத்தலையே சேனாவரையர் சிறிது மாற்றி எழுதி 
யுள்ளார் . 
2 எனப்பட்ட ( சேனா , கா . 
3 இருதிணைக்கண் ணும் ( சேனா ) 

இருதிணைக்கும் ( கா.ந ) 
4 முற்றிலும் சேனாவரையர் 
உரையை ஒத்துள்ளது . 
5 பெரும்பாலும் சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது . 
6 வழி என்றது இடம் . பொருள் சொன்னிகழ்தற்கு இடமாகலிற் 
பல்பொருளைப் பல்வழி என்றார் ( சேனா ) 


பெயரியல் 


நூற்பா -184 , 185 


163 


எல்லாம் 


உ.ம் : எல்லாம் வந்தேம் , எல்லாம் வந்தீர் , 
வந்தார் , எல்லாம் வந்தன என வரும் . 


184. தன்னு ளுறுத்த பன்மைக் கல்லது 

உயர்திணை மருங்கின் ஆக்க மில்லை . 


எ..ன் ?, எல்லாம் என்னுஞ் சொல் உயர் திணைக்காங்கால் 
தன்மைப் பன்மைக்கல்லது முன்னிலைப்பன்மைக்கும் படர்க்கைப் 
பன்மைக்கும் ஆகாதென்றவாறு 3. 


ஆக்கமில்லை எனவே சிறுபான்மை வரப்பெறும் . 


185. நீஇர் 4 நீயென வரூஉங் கிளவி 

பால்தெரி பிலவே உடன்மொழிப் பொருள . 


“ எ..ன் 5 , நீ இர் நீ என்னும் இரண்டு பெயர்ச்சொல்லும் 
திணைப்பகுதி தெரிய நில்லா ; இருதிணையும் உடன்றோன்றும் 
பொருள என்றவாறு 


1 


2 


சேனாவரைய ஏட்டில் எல்லாம் வந்தேம் , வந்தீர் , வந்தன 
எனவரும் என்றே உள்ளது . வந்தார் என்பது இல்லை 
தெய்வச்சிலையார் எல்லாம் வந்தார் என உயர்திணைப் 
படர்க்கையில் வாராதென்பர் . இளம்பூரணர் வரும் என்னும் 
கருத்துடையர் . 
சேனாவரையர் உரையை முழுதும் ஒத்துள்ளது . 
இளம்பூரணர் உரை , எல்லாம் என்னும் சொல் தன்னுள் 
ளுறுத்த பன்மைக்கு ஆங்கால் உயர்திணை மருங்கின் 
அல்லது அ . .றிணைக்கு ஆகாது என்றிருக்கலாம் என்பது 
சேனாவரையர் மறுப்பால் தெரிகிறது . 
நீயிர் ( கா.ந ) 
சேனாவரையர் உரையை முற்றிலும் ஓத்துள்ளது . 


3 


பா.வே : 4 


5 


164 


தொல்காப்பியம் 


நீஇர் வந்தீர் , நீ வந்தாய் என இருதிணைக்கும் பொது 
வாய் நின்றவாறு கண்டுகொள்க . 


குறிப்பு : - 1 : ‘ பால் தெரிபு இலவே உடன்மொழிப்பொருள 
என்ற தொடரில் ‘ பால் என்பதற்குத் திணைப்பகுதி என்று 
உரை கூறுகின்றனர் இளம்பூரணர் முதலியோர் . திணையின் 
உட்பிரிவு பால் ஆதலால் , அவ்வாறு உரை 

கொண்டனர் 
போலும் . எனவே , நீஇர் என்பது உயர்திணை அஃறிணைப் 
பகுதியாகிய பலர் பால் பலவின்பாலும் ; நீ என்பது அத்திணை 
களின் பகுதியாகிய ஒருவன் ஒருத்தி ஒன்று என்னும் ஒருமைப் 
பாலும் உடன்தோன்றும் பொருளை உடையன என்று கொள்ள 
வேண்டும் . நன்னூலார் இவற்றை முறையே “ இருதிணைப் 
பன்மைப்பால் என்றும் , இருதிணை ஒருமை முப்பால் என்றும் 
கூறுவர் . 


186. அவற்றுள்,, 

நீயென் கிளவி யொருமைக் குரித்தே . 


“ எ ... ன் 2 , மேற் சொல்லப்பட்ட இரண்டு பெயருள் , நீ என் 
னும் பெயர் ஒருமைக் குரித்து என்றவாறு 


ஒருமையாவது : ஒருவன் ஒருத்தி ஒன்று என்பனவற்றிற் 
கெல்லாம் பொதுவாகிய ஒருமை . 


நீ வந்தாய் எனக் கண்டு கொள்க . 3 


1 தொல் - எழுத்து “ அல்லதன் மருங்கின் ” ( 327 ) என்னும் 
நூற்பா நும் 

என்பது 

“ நீ இர் எனத்திரிந்ததென்று 
தெளிவாகக் கூறுகின்றது , நீ இர் என்னும் பழைய வடி 
வத்தை மறந்த பிற்காலத்தார் இச்சொல்லிலுள்ள இக 
ரத்தை 

நீக்கி நீர் என்றும் , இகரத்திற்கு யகர வகர உடம் 
படு மெய்யைக் கொடுத்து நீயிர் , நீவிர் என்றும் பிழைபட 
வழங்கலாயினர் . கரந்தைத் தமிழ்ச்சங்கத்தார் பதிப்பித்த 
தொல் . சொல் தெய்வச்சிலையார் உரையில் நீ இர்என்றே 
பதிப்பிக்கப்பட்டுள்ளது ( நூற்பா-152 ) 
சேனாவரையர் 

ஒத்துள்ளது 
வந்தவாறு 

கண்டு கொள்க ( சேனா ) 


2 


உரையை 


3 


என 


பெயரியல் 


நூற்பா -187 , 188 , 189 


165 


குறிப்பு: - முக்கூறொருமை , முப்பாலொருமை 
( 330 , 334) என்பர் நன்னூலார் . 


187 . 

ஏனைக் கிளவி பன்மைக் குரித்தே . 
எ ... ன் , “ நீஇர் ? என்னும் பெயர் பன்மைக்கு உரித்து என்ற 
வாறு . பன்மையாவது : பல்லோர்க்கும் பலவற்றிற்கும் பொது 
வாகிய பன்மை . நீ இர் வந்தீர் எனக் கண்டுகொள்க . 


188 . 


ஒருவ ரென்னும் பெயர்நிலைக் கிளவி 
இருபாற்கு முரித்தே தெரியுங் காலை , 


" எ .... ன் 4 , ஒருவர் என்னும் பெயர்ச்சொல் உயர்திணைப் 
பாலுள் ஒருபால் விளக்கா ; 7 ஒருவன் ஒருத்தி யென்னும் இரு 
பாற்கும் பொதுவாய் நிற்கும் என்றவாறு ” . 


ஒருவர் வந்தார் என்பது பொதுவாய் நின்றவாறு கண்டு 
கொள்க . 


“ இருபாற்கும் உரித்து என்னும் உம்மை முற்றும்மை . 


189. தன்மை சுட்டிற் பன்மைக் கேற்கும் . 


எ ... ன் 10 , “ ஒருவர் என்னும் பெயரதியல்பு கருதின் அஃது 


என 


1 சேனாவரையர் உரையுடன் முழுவதும் ஒத்துள்ளது 
2 நீயிர் ( கா.ந ) 
3 வந்தவாறு கண்டு 

கொள்க ( சேனா ) 
4 பெரும்பாலும் சேனாவரையர் உரையுடன் ஒத்தும் , சிறு 

பான்மை வேறுபட்டும் உள்ளது 
5 மேல் இன்றிவர் என்னும் எண்ணியற் பெயர் என்றோதப் 

பட்டவற்றுள் ஒருவர் என்னும் பெயர்ச்சொல் ( சேனா ) 
6 உயர்திணை முப்பாலுள் ( சேனா ) 
7 விளக்காது ( சேனா ) 
8 ஒருவர் வந்தார் எனப் ( சேனா) 
9 உயர்திணை ஒருமைப்பால் இரண்டென்றறியப்பட்டமை 
யான் இருபாற்கும் உரித்தென்னும் உம்மை 

உம்மை முற்றும்மை 
( சேனா ) 
10 சேனாவரையர் உரையுடன் முற்றிலும் ஒத்துள்ளது 


166 


தொல்காப்பியம் 


சொல்லொடு 


ஒருமைப்பெயராயினும் பல்லோரறியுஞ் 
தொடர் தற் கேற்கும் என்றவாறு , 


ஒருவர் வந்தார் , ஒருவர் அவர் என வரும் . 


குறிப்பு : - இவ்வியல் 37 , 38 என்னும் இரண்டு நூற்பாக் 
கருத்தினை உட்கொண்ட நன்னூலாசிரியர் , 


‘ ஒருவ ரென்ப துயரிரு பாற்றாய்ப் 
பன்மை வினைகொளும் பாங்கிற் றென்ப " ( 258 ) 


என்று ஒரு நூற்பாவிலே உரைப்பர் . 


190. இன்ன பெயரே யிவையெனல் வேண்டின் 

முன்னஞ் சேர்த்தி முறையி னுணர்தல் . 


எ ... ன் , நீயிர் , நீ , ஒருவர் என்பனவற்றை இன்னபாற் 
பெயரென் றறியலுறின் சொல்லுவான் குறிப்பொடுங் 
முறையால் உணர்க என்றவாறு . 


கூட்டி 


ஒரு சாத்தன் , ஒருவனானும் ஒருத்தியானும் பலரானும் 
ஒன்றானும் பலவானும் தன்னுழைச் சென்றவழி , நீ வந்தாய் , 
நீ இர் வந்தீர் என்னுமன்றே ; நீ இர் , ஆண்டது கேட்டான் இவன் 
இன்னபால் கருதிக் கூறினான் என்பதுணரும் . 


இனி 


“ ஒருவ ரொருவரைச் சார்ந்தொழுக லாற்றின் 
( நாலடி .309 ) இச் சொல்லுவான் ஆடூஉ ஒருமை 

ஒருமை குறித்தான் 
என்பது விளங்கும் . 


1 முதற்பகுதி சேனாவரையர் உரையுடன் முற்றிலும் ஒத்துள் 
ளது . இரண்டாவது பகுதி சிறிது மாறுபட்டுள்ளது . 
மூன்றாவது பகுதி முற்றிலும் ஒத்துள்ளது 
2 குறிப்பொடு கூட்டி ( சேனா ) 
இனி ஒருவ ... சார்ந்தொழுகலாற்றின் என்றவழிச் சொல்லு 
வானொடு கேட்டான் இவன் ஒருமை குறித்தானென விளங் 
கும் . பிறவுமன்ன . இனி , இடமுங் காலமும் பற்றிப்பால் விளங் 
கும் வழியும் அறிந்து கொள்க ( சேனா ) 


3 


பெயரியல் 


நூற்பா -191 , 192 


167 


‘முறையினுணர்தல் 


என்பது 


ஏகாரம் தேற்றேகாரம் . 
பாதுகாவல் . 


191. மகடூஉ 1 மருங்கிற் பால்திரி கிளவி 

மகடூஉ இயற்கைத் தொழில்வயி னான . 
எ ... ன் , இனி , ஒருசார் உயர்திணைப் பெயர்க்கும் விரவுப் 
பெயர்க்கும் எஞ்சிநின்ற இலக்கணம் கூறுகின்றார் . 


மகடூஉப் பொருண்மைக்கண் பால் திரிந்து வரும் பெண் 
மகன் என்னும் பெயர் வினைகொள்ளுமிடத்து மகடூஉவிற்குரிய 
வினை கொள்ளும் என்றவாறு . 


உ ... ம் : 


பெண்மகன் வந்தாள் என வரும் , 


ஈறு 


பொருண்மை பற்றி மகடூஉவினைக் கொள்ளுமோ 
பற்றி ஆடூஉவினைக் கொள்ளுமோ என்று ஐயுற்றார்க்கு ஐய 
மகற்றியது . 


192. ஆவோ வாகும் பெயருமா ருளவே 

ஆயிட னறிதல் செய்யு ளுள்ளே . 


“ எ ... ன் 3 , ஆகாரம் ஓகாரமாய்த் திரியும் பெயரும் உள 
அத்திரியுமிடம் அறிக செய்யுளுள் என்றவாறு " . 
வில்லோன் காலன கழலே தொடியோண் 
மெல்லடி மேலவுஞ் சிலம்பே நல்லோர் 

யார்கொல் அளியர் தாமே ( குறுந் . 7 ) 
என வரும் . 


193. இறைச்சிப் பொருள்வயிற் செய்யுளுள் கிளக்கும் 

இயற்பெயர்க் கிளவி உயர்திணை சுட்டா 
நிலத்து வழி மருங்கிற் றோன்ற லான . 


சு.வே : 1 மகடு ( புலிசை ) 

2 முற்றிலும் சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது . 

10 - ஆம் நூற்பாக் குறிப்பினைப் பார்க்க , 
3 முற்றிலும் சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது . 


168 


தொல்காப்பியம் 


எ ... ன் , " செய்யுளுள் கருப்பொருண்மேற் கிளக்கப்படும் 
இருதிணைக்கு முரிய விரவுப் பெயர் உயர்திணை உணர்த் 
தாது ; அவ்வந் நிலத்துவழி அஃறிணைப் பொருளாய் வழங்கப் 
பட்டு வருதலால் என்றவாறு . 


கடுவன் முதுமகன் கல்லா மூலற்கு 

வதுவை வந்த வன்பறழ்க் குமரி 
என்புழிக் கடுவன் , முதுமகன் 4 , குமரி என அஃறிணைப்பொருள 
வாயல்லது நிலத்துவழி மருங்கின் தோன்றாமையின் உயர் 
திணை சுட்டாதவாறு கண்டு கொள்க . 


நிலமாவன : முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்பன . 


194. திணையொடு பழகிய பெயரலங் கடையே . 


ன் , கருப்பொருள் உணர்த்தும் விரவுப்பெயர் உயர் 
திணை சுட்டாது , அஃறிணை சுட்டுவது , அவ்வத் திணைக்குரிய 
வாய் வழங்கப்பட்டு வரும் பெயர் அல்லாத விடத்து என்ற 
வாறு " . 


எனவே , திணைக்குரியவாய் வழங்கப்பட்டு வரும் பெயர் 
இருதிணையுஞ் சுட்டி வரும் என்பதாம் . 


உ ... ம் : - காளை , விடலை என உயர்திணையினும் வரும் . 
ஓர் எருத்தையும் காளை , 

விடலையென 

அஃறிணையினும் 
வருமாதலின் , விரவுப்பெயராயிற்று . 

பிறவும் அன்ன . 


பெயரியல் முற்றும் 


1 சேனாவரையர் உரையைப் பெரிதும் ஒத்துள்ளது . 
2 உணர்த்தா ( சேனா ) 
3 அவ்வவ ( ஏடு ) 
4 மூலன் ( சேனா ) 
5 முற்றிலும் சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது 
6 

விளங்கப்பட்டுவரும் ( ஏடு ) 
7 காளை , விடலை என்பன , உயர்திணையினும் அஃறிணை 
யினும் வருமாதலின் விரவுப்பெயராயிற்று ( கா.ந ) 


6. வினையியல் 


195 . 


வினையெனப் படுவது வேற்றுமை கொள்ளாது 
வினையுங் காலைக் காலமொடு தோன்றும் , 


1 , 


எ ... ன் 

நிறுத்தமுறையானே வினைச்சொல்லாமாறு 
உணர்த்திய எடுத்துக்கொண்டார் . அதனால் , இவ்வோத்து 
வினையியல் என்னும் பெயர்த்தாயிற்று . 

“ வினையென்று சொல்லப்படுவது வேற்றுமையொடு பொருந் 
தாது . ஆராயிற் , காலத்தொடு புலப்படும் என்றவாறு ” . 

ஈண்டு வேற்றுமை என்பது ’ உருபை , 


-- 


. 


ம் : - உண்டான் ; கரியன் என , வேற்றுமை கொள்ளாது 
காலமொடு தோன்றியவாறு கண்டுகொள்க . 


ஒத்த நூற்பா 


" வழுவில் மூவகைக் காலமொடு சிவணித் 
தொழிற்பட வருவது தொழிற்சொல் லாகும் . ” வாய்ப்பியம் 

( யா , க.வி.கழ .578 ) 


“ காலம் அறிதொழில் கருத்தனோ டியையப் 
பால்வகை தோறும் படுமொழி வேறே ” அவிநயம் 

( நன் . மயிலை. நூற் . 319 ) 


64 


" இறப்பு நிகழ்வெதிர்வாங் காலங்க ளேற்றும் 
குறிப்பும் உருபேற்றல் கூடாத் - திறத்தவு மாய் 
முற்றெச்ச மென்றிரண்டாய் மூவகைத்தாய் மூன்றிடத்தும் 
நிற்கும் வினைச்சொற்க ணேர்ந்து . 

( நேமி.சொல் . 68 ) 


2 , 


இளம் 


1 முற்றிலும் சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது . 
பூரணர் உரையாயின் , நூற்பா நுதலியது இருத்தல் 

வேண் 
டும் . இங்கே ஒத்து நுதலியதே உள்ளது . 
சு.வே : 2 என்றது ( சேனா ) 


170 


தொல்காப்பியம் 


196. காலந் தாமே மூன்றென மொழிப . 


எ 


... ன் ( நுதலியதில்லை ) 


" மேல் தோற்றுவாய் செய்யப்பட்ட காலம் மூன்று என்று 
சொல்லுவர் புலவர் . 


குறிப்பு : -காலம் 


கிளவியாக்கத்துள் ( 58 ) உயர்திணையாக ஓதப்பட்டு உயர் 
திணை யாயினும் அஃறிணையால் இசைக்கும் என்று கூறப்பட் 


டுள்ளது . 


செய்யுளியலில் செய்யுள் உறுப்பு இருபத்தாறுள் ஒன்றாக 
ஒதப்பட்டு , 


இறப்பே நிகழ்வே எதிரது என்னும் 
திறத்தியல் மருங்கின் தெரிந்தனர் உணர 

பொருள் நிகழ் வுரைப்பது கால மாகும் ” . ( 194 ) 
என்று இலக்கணமும் ஓதப்படுகின்றது . 


197. இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்றா 

அம்முக் காலமும் குறிப்பொடும் ’ கொள்ளும் 
மெய்ந்நிலை யுடைய தோன்ற லாறே . 


எ ... ன் ( நுதலியதில்லை ) 


“ இறப்பும் நிகழ்வும் எதிர்வும் என்று சொல்லப்படும் மூன்று 
காலமுங் 4 குறிப்பு வினையொடும் பொருந்தும் மெய்ந்நிலை 
யுடைய வினைச் சொல் லானவை தோன்று நெறிக்கண் என்ற 
வாறு . 


1 சேனாவரையர் உரையில் எ ... ன் என்பது இல்லை . மற்றுள்ள 

பொழிப்புரை சேனாவரையர் உரையொடு பொருந்தி உள்ளது . 
சு.வே : 

2 குறிப்பொடு ( ஏடு) 
பா.வே : 3 சேனாவரையர் உரையை ஒத்துள்ளது . 

4 அம்மூன்று காலமும் ( சேனா ) 
மெய்ந்நிலைமையை ( சேனா ) 


வின்னயியல் 


நூற்பா -198 


171 


எனவே , காலம் மூன்றாவன இறப்பம் நிகழ்வும் எதிர்வும் 
என்பதூஉம் வெளிப்படக் காலம் விளங்காதன குறிப்பு வினை 
என்பதூஉம் பெற்றாம் . 


உண்டான் , உண்ணாநின்றான் , உண்பான் என வரும் . 
இறப்பாவது தொழிலது கழிவு . 


நிகழ்வாவது தொழில் தொடங்கப்பட்டு முற்றுப் 
பெறாத நிலைமை . 


எதிர்வாவது தொழில் பிறவாமை . 


198 . 


குறிப்பினும் வினையினும் நெறிப்படத் தோன்றி 
காலமொடு வரூஉம் வினைச்சொல் லெல்லாம் 
உயர்திணைக் குரியவும் ! அஃறிணைக் குரியவும் 
ஆயிரு திணைக்குமோ ரன்ன வுரியவும் 3 
அம்மூ வுருவின தோன்ற லாறே . 


எ ... ன் நுதலியதில்லை . 


குறிப்புப் பொருண்மைக் கண்ணும் , தொழிற் பொருண் 
மைக் கண்ணும் தோன்றிக் காலத்தொடு வரூஉம் எல்லாச் 
சொல்லும் உயர்திணைக் குரியனவும் , அஃறிணைக்குரியனவும் 
இரண்டு திணைக்கும் ஒப்பவுரியனவும் என மூன்று கூற்றனவாம் 
தோன்று நெறிக்கண் என்றவாறு , 


குறிப்பு :-1 . சேனாவரையர் உரையுடன் ஒத்துள்ளது . 

2. சேனாவரையர் உரை முகப்பில் , " பொதுவகையாற் 
கூறிய 

வினைச்சொல்லைச் சிறப்பு வகையான் 
உணர்த்திய எடுத்துக் கொண்டார் ” என்று நுதலிய 


துரைப்பர் . 


பா.வே : 1 உயர்திணைக் குரிமையும் ( கா.ந ) 

2 அஃறிணைக் குரிமையும் ( கா.ந ) 
3 ஆயிருதிணைக்கு மோரன்ன வுரிமையும் ( கா.ந ) 
4 அம் மூவுருபின் ( கா.ந ) 


172 


தொல்காப்பியம் 


3. உரிமையும் உரியவும் 
பெயரியல் 6 - ஆம் நூற்பா 

" உயர்திணைக் குரிமையும் அஃறிணைக் குரிமையும் 

ஆயிரு திணைக்குமோ ரன்ன உரிமையும் " 
என்ற பாடத்திலும் , 


வினையியல் 4 - ஆம் நூற்பா 
" உயர்திணைக்குரியவும் அஃறிணைக் குரியவும் 

ஆயிரு திணைக்குமோ ரன்ன வுரியவும் என் ற பாடத்தி 
லும் ஏட்டில் உள்ளன . பெயராயிருத்தலால் உரிமையும் 
றும் , வினையாயிருத்தலால் உரியவும் 

ஓதினார் 
போலும் . உரை ‘ உரியனவும் , என்றே உள்ளது . 


என் 


என்று 


199. அவைதாம் 

அம்ஆம் எம் ஏம் என்னுங் கிளவியும் 
உம்மொடு வரூஉங் கடதற வென்னும் 
அந்நாற் கிளவியொ டாயெண் கிளவியும் 
பன்மை யுரைக்குந் தன்மைச் சொல்லே . 


எ ... ன் 1 , நிறுத்த முறையானே உயர்திணை வினை உணர்த்து 
கின்றார் ; அவை தாம் இருவகைய , தன்மை வினையும் படர்க்கை 
வினையுமென . தன்மை வினையும் இருவகைத்து . பன்மைத் 
தன்மையும் ஒருமைத் 

தன்மையுமென 3. இச்சூத்திரத்தாற் 
பன்மைத் தன்மை உணர்த்துகின்றார் . 


மேல் மூன்றுவகை யெனப்பட்ட வினைச்சொற்றாம் , அம் , 
ஆம் , எம் , ஏம் என்னும் ஈற்றவாகிய சொல்லும் , உம்மொடு 
வரூஉம் கடதற வாகிய கும்மும் , டும்மும் , தும்மும் , றும்மும் 
என்னும் ஈற்றவாகிய சொல்லும் என அவ்வெட்டும் பன்மை 
உணர்த்தும் தன்மைச் சொல்லாம் என்றவாறு . 


அம் , ஆம் 

என்பன முன்னின்றாரை உளப்படுக்கும் , தம 
ராயவழிப் படர்க்கையாரையும் உளப்படுக்கும் . எம் , ஏம் என்பன 


1 சேனாவரையர் உரையொடு ஒத்துள்ளது . 
பா .வே : 2 உயர்திணை வினையாமாறு ( சேனா ) 

3 தனித்தன்மையும் உளப்பாட்டுத் தன்மையுமெனினும் 
அமையும் ( சேனா ) . 


வினையியல் 


நூற்பா - 199 


173 


படர்க்கையாரை உளப்படுக்கும் . உம்மொடு வரூஉங் கடதற 
அவ்விருவரையும் ஒருங்கு உளப்படுத்தலும் , தனித்து உளப் 
படுத்தலும் உரிய . 

அம் , ஆம் , எம் , ஏம் என்பன மூன்று காலமும் பற்றி வரும் .. 
உம்மொடு வரூஉங் கடதற எதிர்காலம் பற்றி வரும் . 

அம் - உண்டனம் உண்ணாநின்றனம் , உண்குவம் எனவும் 
ஆம் -உண்டாம் , உண்ணா நின்றாம் , 

உண்பாம் 

எனவும் 
எம் -உண்டனெம் , உண்ணாநின்றனெம் , உண்குவெம் எனவும் 
ஏம் -உண்டேம் , உண்ணாநின்றோம் , உண்பேம் எனவும் வரும் . 
உம்மொடு வரூஉம் கடதற - உண்கும் , உண்டும் , வருதும் . 
சேறும் எனவும் , உரிஞதும் , திருமுதும் எனவும் ஏற்றவழி உகரம் 
பெற்று வரும் . 

நான்கும் எதிர்காலம் பற்றி வரும் , 
உம்மை அடைந்து வந்த கடதறக்கள் “ உம்மொடு வரூஉங் 
கடதற " ஆயின . 
இக் காட்டிய எட்டு வினைச் 

சொல்லும் உயர்திணைப் 
பன்மை 

வினைச்சொல்லை உணர்த்தும் தன்மைச் சொல் 


வை 


என் 


றவாறு . 


யானை 


இவை , தன்னொடு முன்னின்றானை உளப்படுக்கும் , படர்க்கை 

உளப்படுக்கும் , இவ்விருவரையும் உளப்படுக்கும் என் 
அவற்றுள் 

பன்மை யுரைக்குந் தன்மைக் கிளவி 
( வினை . 12 ) என்னுஞ் சூத்திரத்துட் சொல்லுதும் . 


9 


பது , 


குறிப்பு : - நேமிநாதமும் தொல்காப்பியத்தைப் பின்பற்றி 
உளப்பாட்டுத்தன்மையை முன்னும் தனித்தன்மையைப் பின் 
னும் கூறுகின்றது . 


“ அம் ஆம் எம் ஏமும் கடதறமேல் ஆங்கணைந்த 
உம்மும் உளப்பாட்டுத் தன்மையாம் - தம்மொடு 
புல்லுங் குடுதுறுவும் என் ஏனும் பொற்றொடியாய் 

அல்லும் தனித்தன்மை யாம் ( சொல் .39 ) 
என்பது அந்நூற்பா . 


பா.வே : 1 தனித்தனி ( சேனா) 

2 இப்பகுதி சேனாவரையத்தில் இல்லை . 


174 


தொல்காப்பியம் 


மேற்கோள் : - திங்களைப் போற்றுதும் போற்றுதும் 
தன்மைப் பன்மை “ அம்மாம் என்னுஞ் சூத்திரத்துக் ‘ கடதற 
வால் முடிந்தது என்பர் , 


(சிலப், மங் .1 ) அடியார்க்கு நல்லார் . 


200. கடதற வென்றும் 

அந்நான் கூர்ந்த குன்றிய லுகரமொடு ! 
என் ஏன் அல்லென வரூஉம் ஏழும் 
தன்வினை யுரைக்குந் தன்மைச் சொல்லே . 


என், மேல் உளப்பாட்டுத் தன்மை கூறினார் ; இது தனித் 
தன்மை வினைச்சொல் இவை என்பது உணர்த்துதல் நுதலிற்று . 


கடதற என்னும் அந்நான் கூர்ந்த குற்றியலுகரம் என் 
றான் ; அவையிற்றின் ஈறுபற்றி . அவை வருமாறு : -உண்கு , 
உண்டு , வருது , சேறு என வரும் . என் , ஏன் என்பது மூன்று 
காலமும் பற்றி வரும் . அவை உண்டெனென் , உண்ணாநின்ற 
னென் , உண்குவென் எனவும் , உண்டேன் , உண்ணா நின்றேன் , 
உண்குவேன் எனவும் வரும் . அள்-உண்பல் தின்பல் என எதிர் 
காலம் பற்றி வரும் . இப்பொழுது அதனை உண்பன் , தின்பன் 
என அன்னீறாக வழங்குப என்ப " . 


மேல் உள்ள உரை ஏட்டிலும் , கா.ந பதிப்பிலும் உள்ளது . 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் , 


" கடதற ஊர்ந்த குன்றிய லுகரமாகிய கு , டு , து , று என் 
னும் நான்கு 

ஈற்றவாகிய சொல்லும் , என் , ஏன் அல் 
என்னும் ஈற்றவாகிய சொல்லுமென , அவ்வேழும் 

ஒருமை 
யுணர்த்தும் சொல்லாம் என்பதை உரையாக எழுதிச் 
சேர்த்துள்ளனர் . இவ்வுரைப் பகுதி முன்னைய பதிப்புகளில் 
இல்லையேனும் இருந்து விடுபட்டிருக்க வேண்டும் என்று தெரி 
தலின் இப்பதிப்பில் சேர்க்கப்பட்டது என்று குறிப்பும் எழுதியுள் 
ளனர் . ஆனால் , இப்பகுதி எங்கேயிருந்து கிடைத்ததென்பதைப் 


பா.வே : 1 குற்றிய லுகரயொடு ( கல் ) 


வினையியல் 


நூற்பா -201 


175 


பதிப்பாளர் எழுதவில்லை . சேனாவரையர் உரையைச் சிறிது 
மாற்றி எழுதிக்கொண்டதே இப்பகுதியாகும் . 

குறிப்பு : - அல் ஈற்றை அன்னீறாக வழங்குதல் 

நேமிநாதம் ( சொல் .39 ) உரை உண்கு , உண்டு , வருது , 
சேறு எனவும் , உண்டனென் , உண்ணாநின்றனென் , உண்குவென் 
எனவும் ; உண்டேன் , உண்ணா நின்றேன் , உண்பேன் எனவும் ; 
உண்பல் , தின்பல் எனவும் இவை தனித்தன்மை . 

கூறுவன் என்று தனித்தன்மை சொன்னாரும் உளராலோ 
வெனின் , இக்காலத்து அல்வினை, அன்னாய் நடக்கவும் பெறும் 
என்னை 


1 


அல்வினை அன்னாய்த் திரியவும் பெறுமே . 
உதாரணம் “ பாவினங் கூறுவன் ( காரி .1 ) என்றார் 
சாகரர் என்று கூறும் . 


அமுத 


201. அவற்றுட் - 

செய்கென் கிளவி வினையொடு முடியினும் 
அவ்வியல் திரியா 1 வென்மனார் புலவர் . 


வினை 


எ ... ன் , அவ்வேழனுள் செய்கு என்னும் சொல் 
கொண்டு , முடியினும் அமையும் என்பது உணர்த்தியவா றென் 
பதாம் . 


உ ... ம் : -- உண்கு வந்தேன் என வரும் . 
செய்கு என் கிளவி 

வினையொடு முடியினும் அமைக ; 
எனச் செய்கும் என்னும் கிளவியும் வினையொடு முடியினும் 
அமைக என்பது போந்ததாம் . 


உ ... ம் : - உண்கும் வந்தேம் என வரும் . 


இனி , அவை முடியினும் அமையும் எனப் பெயர் கொண்டு 
முடிதலே வலியுடைத்தென்பதே 4 போந்ததாம் . 


பா.வே : 1 திரியா தென்மனார் ( சேனா.ந ) ( கா.ந ) 

2 எனவே 
3 எனவே 
4 என்பது ( கா.ந ) 


176 


தொல்காப்பியம் 


அவை , உண்கு யான் ; உண்கும் யாம் என வரும் . 


முற்றுச் 


‘ அவ்வியல் திரியா என்பது அவையும் ஒழிந்தன 
சொல்லியல்பிற் றிரியா என்றவாறு 


பாட 


ஆய்வு: - ஏட்டில் ( புலிசை , துறைசை ) இந்நூற்பா 
அவ்வியல் திரியா என்ற பாடத்துடன் உள்ளது . உரையிலும் 
அவ்வியல் திரியா என்றே எடுத்தாளப் பட்டுள்ளது . சேனா 
வரையர் முதலியோர் அவ்வியல் திரியாது எனப் 

பாடம் 
ஓதுவர் . 


202. அன் ஆன் அள்ஆள் என்னும் நான்கும் 

ஒருவர் மருங்கின் படர்க்கைச் சொல்லே . 


எ ... ன் , உயர்திணைத் தன்மைச் சொல் உணர்த்தி அத் 
திணைப் படர்க்கை வினைச் சொல் உணர்த்துதல் நுதலிற்று . 


அன் என்பதனைத் தொடக்கமாக உடைய நான்கு ஈற்றுச் 
சொல்லும் உயர்திணைக்கண் ஒருமைப்பாலை உணர்த்தும் 
படர்க்கை வினைச்சொல் என்றவாறு " . 


அவை வருமாறு : 
அன்- உண்டனன் , உண்ணா நின்றனன் ,உண்குவன் எனவரும் . 
ஆன் - உண்டான் , உண்ணாநின்றான் , உண்பான் எனவரும் . 
அள் - உண்டனள் , உண்ணா நின்றனள் , உண்குவள் எனவரும் . 
ஆள் -உண்டாள் உண்ணாநின்றாள் , உண்பாள் எனவரும் , 


குறிப்பு : - சேனாவரையர் உரையுடன் ஒத்துள்ளது . 


203. அர்ஆர் பஎன வரூஉம் மூன்றும் 

பல்லோர் மருங்கிற் படர்க்கைச் சொல்லே . 


எ ... ன் , உயர்திணைப் படர்க்கைப் பன்மை வினைச் சொல் 
இவை என்பது உணர்த்துதல் நுதலிற்று . 


1 அவையும் முற்றுச் சொல்லியல்பிற் ( கா.ந ) 


வினையியல் 


நூற்பா -204 , 205 


177 


“ அம் மூவகைச் சொல்லும் பலராய புறத்தாரை உணர்த் 
தும் சொல் என்றவாறு " ( படர்க்கையார் - புறத்தார் ) 

உ ... ம் : 


அர்- உண்டனர் , உண்ணாநின்றனர் , உண்குவர் . 
ஆர்- உண்டார் , உண்ணா நின்றார் , உண்பார் . 
ப -உண்ப , தின்ப என எதிர்காலங் கொண்டு 

வரும் , 


204. மாரைக் கிளவியும் பல்லோர் படர்க்கைக் 

காலக் கிளவியொடு முடியு மென்ப . 


எ ... ன் ( நுதலியதில்லை ) 
‘ மார் என்பதூஉம் உயர்திணைப் படர்க்கைப் 

பன்மை 
வினைக்குரித்து . அது பின்னை முடியுங்காலை வினைச்சொல் 
லொடு முடிதலுடைத்து என்றவாறு ". 


உ ... ம் : -ஆர்த்தா கொண்மார் வந்தார் எனவரும் ! 


முற்றுச்சொல்லாகலான் , வினைச்சொல்லொடு 
முடிதல் வேற்றுமை கண்டு , அஃது உணர்த்தியவாறென்பது . 


205. பன்மையும் ஒருமையும் பாலறி வந்த 

அந்நா லைந்தும் மூன்று தலை யிட்ட 

முன்னுறக் கிளந்த உயர்திணை யவ்வே . 
எ ... ன் , மேல் விரித்தவற்றை யெல்லாம் 
உணர்த்துதல் நுதலிற்று . 


தொகுத்து 


பன்மைப்பாலும் ஒருமைப்பாலும் தோன்ற நின்ற உயர் 
திணை மூன்றுபாற்கும் உரியவென வரையறுத்தவாறு 


அது , விரித்துத் தொகுத்தல் என்னும் நூற்புணர்ப்புப்பட 
வைத்தவாறு . 


1. ஆர்த்தார் கொண்மார் வந்தார் இது பிழைபட்டது . 

ஆர்த்து ஆ கொண்மார் வந்தார் என்றிருத்தல் வேண்டும் . 
சேனாவரையர் கொண்மார் வ 

வந்தார் என்பதை 
உதாரணம் காட்டினார் . 


மட்டும் எடுத்து 


178 


தொல்காப்பியம் 


குறிப்பு : - நூற்புணர்ப்பு 

இளம்பூரணர் தொல்காப்பியப் பாயிர உரையில் 
ஈரைங் குற்றமு மின்றி நேரிதின் 
எண்வகைப் புணர்ப்பின தென்மனார் புலவர் " . 


என்ற நூற்பாவை எடுத்துக் காட்டுவர் . இந்நூற்பா , எண் 
வகைப் புணர்ப்பினது என்று குறிப்பிடுவது, நூற்புணர்ப்பின் 
தொகையைப் போலும் , அவ் வெட்டுள் ஒன்று விரித்துத் 
தொகுத்தல் என்பது போலும் . சேனாவரையர் கிளவியாக்கம் 
11 - ஆம் நூற்பாவுரையில் “ இது யோக விபாகம் என்னும் 
நூற்புணர்ப்பு " என்பதுவும் அஃதாகலாம் , 


206. அவற்றுட் 

பன்மை யுரைக்குந் தன்மைக் கிளவி 
எண்ணியன் மருங்கிற் றிரிபவை யுளவே , 


எ ... ன் , அத்தொகுக்கப்பட்டனவற்றுள் , ஒரு சாரவற்றது 
வேறுபாடு உணர்த்துதல் நுதலிற்று . 


பன்மைத் தன்மைச் சொற்கள் ஆராயுமிடத்து அவை 
திரிபுடைய என்றவாறு ”. 


யாதோ திரிபெனின் , அம் ஆம் என்னும் இரண்டும் தன் 
னொடு முன்னின்றானை உளப்படுக்கும் ; எம் ஏம் என்பன இரண் 
டும் தன்னொடு படர்க்கையானை உளப்படுக்கும் ; உம்மொடு 
வரூஉங் கட த றக்கள் முன்னின்றானையும் படர்க்கையானை 
யும் உளப்படுக்குமென்பது . 


இவ்வுளப்படுதற்குத் திரியும் திரிபு , அவையுடைய வழுத் 
திரிபன்று ஈண்டுக் கருதிய தென்பது . 


குறிப்பு : - வினையியல் 5 - ஆம் நூற்பா உரையை நோக்குக . 
இந்நூற்பாவிற்கு, ( 206 ) இளம்பூரணர் 
உரையை ஒட்டிக் 
கல்லாடரும் , வேறுபட்டுச் சேனாவரையர் முதலியோரும் உரை 
கூறுவர் . 


சேனாவரையர் உரைகளைத் 

உரைகளைத் தொல் . சொல் கிளவியாக்கம் 
" தன்மைச் சொல்லே ” ( 43 ) என்ற நூற்பாவிலும் , வினையியல் 


வினையியல் 


நூற்பா -- 207 


179 


12 - ஆம் நூற்பாவிலும் காண்க . எண்ணியல் மருங்கின் என்ப 
தற்குச் சேனாவரையர் என்ணுதற்கண் என்று உரை கூறுவர் . 

தன்மைப் பன்மை உளப்படுத்தி வருதலைக் குறித்து இளம் 
பூரணர் கூறும் செய்தியை நன்னூலாசிரியர் , 


அம் ஆம் என்பன முன்னிலை யாரையும் 
எம்ஏம் ஓம் இவை படர்க்கை யாரையும் 
உம் ஊர் கடதற இருபா லாரையும் 

தன்னொடு படுக்கும் தன்மைப் பன்மை என்பர் . 
நன்னூலார் ஓம் ஈறு ஒன்றினைப் புதிதாகக் கூறுவர் . 

மயிலைநாதர் ஓம் விகுதியையும் வழக்குண்மையிற் கொண் 
டார் என்பர் . 

சங்கரநமச்சிவாயர் இதனைப் புதியன புகுதல் என்பர் . 

" வீரசோழியம் " கிறோம் , நின்றோம் , ( 77 ) என வரும் என்று 
கூறும் . 


ஆம் என்பது ஓம் என்று திரிந்ததாகவும் கொள்ளலாம் 


உளப்படுதல் , உளப்படுத்தல் 

நன்னூலார் உளப்படுக்கும் என்பதைத் “ தன்னொடு படுக் 
கும் என்பர் . 


நேமிநாதம் “ உளப்பாட்டுத் தன்மை ” ( சொல் .39 ) என்று 
கூறும் . அதன் உரையாசிரியர் உளப்படுக்கும் உளப்பாட்டுத் 
தன்மைச் சொல்லாம் என்று உரைப்பர் . 


சேனாவரையர் ( வினை .5 ) உளப்படுத்தல் என்பர் . இந்நூற்பா 
( வினை .12 ) உரையில் இளம்பூரணர் உளப்படுதற்கு என்று 
உரைப்பர் . இவற்றின் வேறுபாடறிக . 


207. யாஅர் என்னும் வினாவின் கிளவி 

அத்திணை மருங்கின் முப்பாற்கு முரித்தே . 


எ ... ன் , உயர்திணை மூன்று பாற்கும் பொதுவாகிய தோர் 
வினைக்குறிப்புச் சொல் உணர்த்துதல் நுதலிற்று . 

<< யார் என்னும் வினாவின் பாற்றாய் வருகின்ற சொல் 
உயர்திணை மூன்று பாற்கும் உரித்து என்றவாறு " 


180 


தொல்காப்பியம் 


உ ... ம் :-யார் அவன் ; யார் அவள் ; யார் அவர் என வரும் . 


மற்றிது வினைக்குறிப்பே யெனின் , முன்னர் “ அதுச்சொல் 
வேற்றுமை யுடைமை யானும் " ( வினை . 16 ) 

என்று உயர் 
திணைக் குறிப்பு ஓதும் வழியே வைக்க 

வைக்க எனின் , உயர்திணை 
முப்பாற்கும் தன் ஈறு திரியாது , நிற்றற் சிறப்பு நோக்கி , ஈண்டு 
வைத்துணர்த்தினார் என்பது . 


208. பாலறி மரபின் அம்மூ வீற்றும் 

ஆஒ ஆகுஞ் செய்யு ளுள்ளே . 


எ ... ன் , உயர்திணைப் பாற்குப் படுவதோர் செய்யுள் முடிவு 
கூறுதல் நுதலிற்று , 


பாலறி மரபின் அம்மூவீற்றும் என்பன மேல் உணர்த்திப் 
போந்த னஃகான் ஒற்றும் (கிளவி .5) வஃகான் ஒற்றும் (கிளவி .6 ) 
ரஃகான் ஒற்றும் (கிளவி .7 ) ஆயின அவை மூன் றீற்றுக்கண் 
ணும் ; ஆஓ ஆகுஞ் செய்யுளுள்ளே என்பன 

-ஆகாரம் 

ஓகார 
மாகுஞ் செய்யுளுள் என்றவாறு . 


உ ... ம் : - வினாவி நிற்றந்தான் என்பது , நிற்றந்தோன் 
( அகநா .48 ) எனவும் , நகூஉப் பெயர்ந்தாள் என்பது ‘ நகூஉப் 
பெயர்ந்தோள் , ( அகநா , 248 ) எனவும் , சென்றாரன்பிலர் 2 
என்பது , சென்றோரன்பிலர் ( அகநா . 31 ) எனவும் வரும் . 


செய்யுளுள் எங்கும் 

ஆஓவாகக் கொள்க என்றவாறு .3 
ஆவாகக் கொள்ளாத விடத்தாயின் ஓவாகத் 

ஓவாகத் திரிவ தல்லாக் 
கால் வேண்டா என்பது . 


209. ஆய் என் கிளவியும் அவற்றொடு கொள்ளும் . 


எ ... ன் , இதுவும் ஆ ஓவாகல் ஒப்புமை கண்டு விரவுவினைச் 
சொல்லீறு செய்யுளுள் திரியுமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


சு.வே : 1 வினவி ( கா.ந ) 

2 சென்றோரென்பிலர் ( ஏடு ) 


3 ஆ ஓவாகாது ( கா.ந ) ஆ ஓவாக என்றவாறு ( துறைசை ) 


வினையியல் 


நூற்பா -210 


181 


ஆய் என்னும் சொல்லின் ஆகாரமும் , ஓ வாகும் செய் 
யுளுள் என்றவாறு 


உ ... ம் : 


மன்ற 


“ வந்தாய் 

தெண்கடற் சேர்ப்ப என்புழி 
" வந்தோய் மன்ற தெண்கடற் சேர்ப்ப " ( அகநா . 80 ) என்ற 
வாறு 

குறிப்பு : -ஆய் ஈறு , ஆஓவாகத் திரிந்தது போலத் தன்மைப் 
பன்மையில் ஆம் ஈறும் ஓவாகத் திரியும் . ஆனால் , நன்னூ 
லாசிரியர் ( மயிலை . 331. ) தன்மைப் பன்மைக்கு ஓம் என்று 
ஈற்றினைக் கொண்டுள்ளார் . 


210 , அதுச்சொல் வேற்றுமை உடைமை யானும் 

கண்ணென் வேற்றுமை நிலத்தி னானும் 
ஒப்பி னானும் பண்பி னானுமென் 
றப்பாற் காலங் குறிப்பொடு தோன்றும் 
அன்மையின் இன்மையின் உண்மையின் வன்மையின் 
அன்ன பிறவுங் குறிப்பொடு கொள்ளும் 
என்ன கிளவியுங் குறிப்பே காலம் 
பன்மையும் ஒருமையும் பாலறி வந்த 
அன்ன மரபின் குறிப்பொடு வரூஉம் 
காலக் கிளவி உயர்திணை மருங்கின் 
மேலைக் கிளவியொடு வேறுபா டிலவே . 


குறிப்பு : - ( 11 அடியும் புலிசை , துறைசை ஏடுகளில் ஒரே 

நூற்பா . ) 


எ ... ன் , நிறுத்த முறையானே உயர்திணைக்குரிய வினைக் 
குறிப்புச் சொல் உணர்த்துதல் நுதலிற்று . 


“ இக் 4 கூறப்பட்ட எட்டுப் 


பொருண்மையும் 


பற்றித் 


பா.வே : 1 தண்கடல் ( க.ந . ) 

2 என்பது ( க.ந. ) 


3 என வரும் ( க.ந ) 
4 இங்குக் ( கா.ந ) 


182 


தொல்காப்பியம் 


தோன்றுங்கால் வினைக்குறிப்புச் சொல்லொடு தோன்றும் 
என்றவாறு ” . 


அதுச்சொல் வேற்றுமை என்பது , ஆறாம் வேற்றுமை . 
அதன் பொருள் பல ; அவற்றுள் அவ்வுடைமைப் பொருள் பற்றி 
உயர்திணை வினைக் குறிப்புச் சொல் பிறக்கும் என்றவாறு . 


உ ... ம் : - உடையன் , உமை 

உடையள் உடையர் எனவரும் 


கண்ணென் வேற்றுமை நிலத்தினானும் பற்றிப் பிறந்தன . 
நிலத்தன் , நிலத்தள் நிலத்தர் என்பன . 


பொன்னன்னன் , 


உவமப் பொருள் பற்றிப் பிறந்தன : 
பொன்னன்னள் , பொன்னன்னர் என்பன . 


பண்பு பற்றி வந்தன ( :-) கரியன் , கரியள் , கரியர் என்பன . 


அப்பாற் காலம் குறிப்பொடு தோன்றும் என்பது அக் 
கூறப்பட்ட சொல் குறிப்பாய்த் தோன்றும் என்றவாறு . 


அன்மை பற்றிப் பிறந்தன : அல்லன் , அல்லள் , அல்லர் 


என்பன . 


ன்மை : இல்லன் , இல்லள் , இல்லர் என்பன . 
உண்மை : உளன் , உளள் , உளர் என்பன . 
வன்மை : வல்லன் , வல்லள் , வல்லர் என்பன . 


தீயன் , 


இனிப் பிறவும் என்றதனான் : - நல்லன் , நல்லள் , நல்லர் 
எனவும் ; 

தீயள் , தீயர் எனவும் ; மூவாட்டையான் , 
நாலாட்டையான் , ஏழாட்டையான் எனவும் பிறவும் இவ்வாறு 
வருவன வெல்லாங் கொள்க . 


ஈண்டுக் காட்டின வெல்லாம் படர்க்கை வினைக் குறிப்புச் 
சொல்லே . 21 


இனி , ஈண்டு எடுத்தோத்தினானும் கூறிய பொருளைப் 


சு.வே : 1 என்பனவும் ( கா.ந ) 

2 சொல் ( கா.ந ) 


விடை 
னையியல் 


நூற்பா -211 


183 


உடை 


பற்றித் தன்மை வினைக்குறிப்புச் சொல் உடையேன் , 
யாம் ,உடையேம் என வரும் பிறவு மன்ன . 


குறிப்பு : 



அதுச்சொல் வேற்றுமை என்று தொடங்கும் 
இந்நூற்பா , ஏட்டில் " பன்மையும் ஒருமையும் என்ற நான்கடி 
நூற்பாவுடன் சேர்த்தெழுதப்பட்டுப் பதினொரு அடி நூற்பா 
வாக உள்ளது . பின்னர் அஃறிணைக் குறிப்புவினையைக் கூறும் 
இன்றிலவுடைய என்னும் நூற்பாவும் " பன்மையும் ஒருமையும் 
என்ற நான்கடி நூற்பாவுடன் சேர்த்தே - எழுதப்பட்டுள்ளது . 
இந்த முறையைக் கருதினால் அதுச்சொல் வேற்றுமை என்ற 
நூற்பாவில் ‘பன்மையும் ஒருமையும் என்ற நான்கடி நூற்பா 
ஏட்டில் சேர்த்தெழுதப்பட்டு ஒரு நூற்பாவாகக் கருதப்பட் 
டுள்ள முறை , பொருத்தமானதென்றே புலப்படுகின்றது . 


ஆனால் ஏட்டிலும் , கா . ந . பதிப்பிலும் , கழகப்பதிப்பிலும் 
பன்மையும் .......உயர்திணை 

மருங்கின் ( வினை .17 ) 

என்ற 
நூற்பா மீண்டும் எழுதப்பட்டு உரையும் எழுதப்பட்டுள்ளது . 
இவ்வுரைக்கு நுதலியதில்லை யாதலால் இளம்பூரணர் உரையா ? 
என்ற ஐயம் எழுகின்றது . இதனை அடுத்த நூற்பாவிற் 
காண்க . 


211. பன்மையும் ஒருமையும் பாலறி வந்த 

அன்ன மரபிற் குறிப்பொடு வரூஉம் 
காலக் கிளவி உயர்திணை மருங்கின் 

மேலக் கிளவியொடு 2 வேறுபா டிலவே . 
எ ( 
எ ... ன் ( நுதலியதில்லை ) 

“ பன்மைப்பாலும் ஒருமைப்பாலும் ஆகிய பெண் ஆண் 
என்ற வேறுபாடு தோன்ற வந்த வினைக் குறிப்புச் சொற்களெல் 
லாம் மேற்சொல்லிப் போந்த இருபத்து மூன்று வினைச்சொற்கு 
ஈறாய எழுத்துக்களினுள்ளனவே தமக்கும் 

ஈறாவன பிறி 
தில்லை என்றவாறு ”. 


சு.வே : 1 தன்மை வினைக்குறிப்புச் சொல் வருமாறு ஒட்டிக்கொள்க 

( கா.ந ) 
பா.வே : 2 மேலைக் கிளவியொடு ( கா.ந ) 


184 


தொல்காப்பியம் 


அன்ன மரபின் 

என்றதனான் , ஈண்டு உயர்திணைக்கு 
ஓதிய பொருள் பற்றி அஃறிணை வினைக்குறிப்புந் தோன்றும் 
என்று கொள்க . 


ம் : - வடாது வேங்கடம் ; தெனாது குமரி ; என்புழி 
வடாது , தெனாது என்பன வினைக்குறிப்புப் பெயர் .2 பிறவு 
மன்ன . 


212 . 


அஆ வ என வரூஉம் இறுதி 
அப்பான் மூன்றே பலவற்றுப் படர்க்கை . 


எ ... ன் , அஃறிணைப் பன்மைப்பாற்கு உரிய வினைச்சொல் 4 
உணர்த்துதல் நுதலிற்று . 

அ - உண்டன , உண்ணா நின்றன , உண்பன வரும் . 
ஆ -உண்ணா , தின்னா என வரும் . 
வ -உண்குவ , தின்குவ என வரும் . 


என 


“ வரூஉம் இறுதி அப்பான் மூன்று என்பது - இறுதி இயை 
புடைய அப்பான் மூன்று என்றவாறு . 


இவை மூன்றுமே அஃறிணைப்பன்மைப் படர்க்கை வினைச் 
சொற்கு ஈறாம் எழுத்துக்கள் என்றவாறு . 


213. ஒன்றன் படர்க்கை தடற வூர்ந்த 

குன்றிய லுகரத் திறுதி யாகும் . 
எ ... ன் , அஃறிணை ஒருமைப்பாற்கு உரிய வினைச்சொல் 
உணர்த்துதல் நுதலிற்று . 


ஒன்றனை அறியும் படர்க்கை வினைச் சொல்லாவன 
த ட றக்களை ஊர்ந்த குற்றியலுகர வீற்றுச் சொல் என்ற 
வாறு " . 


வே : 1 அஃறிணை வினைக்குறிப்புத் ( ஏடு ) 

2 

இதுவினைக்குறிப்புப் பெயர் ( கா.ந ) 
3 அஃறிணைப்பாற்கு ( கா.ந ) 
4 வினைச்சொல் என்பது ( ஏடு ) 

5 கிளவியாக்கம் தறட பா - ம் ( நூற் .8 ) 
சு.வே : 

6 குன்றிய லுகர ( கா.ந ) 


வினையியல் 


நூற்பா -214 , 215 


185 


உ ... ம் : - உண்டது , உண்ணா நின்றது , உண்பது எனவும் 
கூயிற்று , தாயிற்று எனவும் , குண்டு கட்டு , குறுந்தாட்டு எனவும் 
வரும் . 


இனிக் 


கிளவியாக்கத்துப் பால் உணர்த்தும் எழுத்துக் 
களைப் படர்க்கை வினைச்சொல் லீற்றவாகக் காட்டியது , இவ் 
வோத்தினுட் கூறப்பட்ட இலக்கணம் வலித்தாயிற் றென்பது , 


214. பன்மையும் ஒருமையும் பாலறி வந்த 

அம்மூ விரண்டும் அஃறிணை யவ்வே . 


எ ... ன் , விரிந்தது தொகுத்தவாறு . 


" பன்மைப்பாலும் ஒருமைப்பாலும் அறிய வந்த அவ் ஆறு 
ஈற்றுச் சொற்களும் அஃறிணைக்குரிய வினைச்சொல் என்ற 
வாறு " 


தொகுப்பதை நூற்புணர்ப்பென்பர் 


குறிப்பு : - விரிந்தது 
( தொல் . சொல் . 205 ) 


215. அத்திணை மருங்கின் இருபாற் கிளவிக்கும் 

ஒக்கும் என்ப எவனென் வினாவே . 


எ ... ன் ( நுதலியதில்லை ) 

“ அஃறிணை இருபாற்கும் பொதுவேயாகி நிற்கும் , எவன் 
என்னும் வினாவினை யுணர நின்ற வினைக்குறிப்புச் சொல் 
என்றவாறு . 


உ ... ம் : -எவன் அது , எவன் அவை என வரும் . 
பெயருமாம் படுத்துச் சொல்லின் . 


குறிப்பு : - இந்நூற்பாவிற்கு இளம்பூரணர் கூறும் நுதலிய 
தில்லை , நச்சினார்க்கினியர் இஃது அஃறிணை இருபாற்கும் 
உரியதோர் வினைக்குறிப்புக் கூறுகின்றதென்பர் . 


எவன் என்னும் பெயர் . 

தொல்காப்பியர் வினாப்பெயராக உயர்திணையில் யாவன் , 
யாவள் , யாவர் என்னும் பெயர்களையும் , அஃறிணையில் 


186 


தொல்காப்பியம் 


எவன் , 


யாது , யா , யாவை என்னும் பெயர்களையுமே கூறுகிறார் . 
எவள் , எவர் , எது , 

என்பனவற்றைக் கூற 
வில்லை . இவை பிற்காலத்தே பெயராக வழங்கப்படுகின்றன 


எவை 


நேமிநாத உரை , விளியேலாப் பெயர்களைக் கூறும்பொழுது 
எவன் , எவள் , எவர் ( சொல் .26 ) என்பனவற்றைக் குறிப்பிடு 
கிறது . பின்னர் 

பெயரியலில் உயர்திணைப் பெயரைக் கூறு 
மிடத்து எவன் , எவள் , எவர் ( சொல்.30 ) என்பனவற்றையும் , 
அஃறிணைப் பெயரைக் கூறுமிடத்து எது எவை என்பனவற்றை 
யும் கூறுகின்றது . 


எது , 


நன்னூல் ( 66 ) மயிலைநாதர் 

உரை எவன் , எவள், எவர், 
என்பனவற்றையும் , ஏவன் , ஏவள் , ஏவர் , ஏது , 
ஏவை என்பனவற்றையும் கூறுகின்றது . 


எவை 


216. இன்றில வுடைய என்னுங் கிளவியும் 

அன்றுடைத் தல்ல என்னுங் கிளவியும் 
பண்பு கொள் கிளவியும் உளவென் கிளவியும் 
பண்பி னாகிய சினைமுதற் கிளவியும் 
ஒப்பொடு வரூஉங் கிளவியொடு தொகை இ 
அப்பாற் பத்தும் குறிப்பொடு கொள்ளும் 
பன்மையும் ஒருமையும் பாலறி வந்த 
அன்ன மரபிற் குறிப்பொடு வரூஉம் 
காலக் கிளவி யஃறிணை மருங்கின் 
மேலக் கிளவியொடு வேறுபா டிலவே . 


எ ... ன் , அஃறிணை 


வினைக்குறிப்பு 


உணர்த்துதல் நுத 


லிற்று . 


4 ! 


சொல்லப்பட்ட 

பத்துப் பொருண்மைக்கண்ணும் 
அஃறிணை வினைக்குறிப்புப் பிறக்கும் என்றவாறு , 


இன்று என்பது 


கோடின்று , செவியின்று எனவரும் . 


இல என்பது 


கோடில , செவியில எனவரும் . 


பா , வே ; 1. மேலைக் ( கா.ந ) 


வினையியல் 


நூற்பா -217 


187 


- 


என 


உடைய என்பது கோடுடைய , செவியுடைய என வரும் . 
அன்று என்பது நாயன்று , நரியன்று என வரும் . 
உடைத்து என்பது கோடுடைத்து , செவியுடைத்து 

வரும் . 
அல்ல என்பது - உழுந்தல்ல , பயறல்ல என வரும் . 
பண்பு கொள்கிளவி - கரியது , கரிய எனவரும் . 
உளவென் கிளவி உழுந்துள , பயறுள என வரும் . 


குறுங்கோட்டது 


பண்பினாகிய சினை 

முதற் கிளவி 
குறுங்கோட்டன என வரும் . 


ஒப்பாடு வரூஉங் கிளவி - பொன்னன்னது , பொன்னன்னன 
என வரும் . 


இக் கூறப்பட்ட பத்துப் பொருண்மைக் கண்ணும் வினைக் 
குறிப்புச் சொற்கள் கொள்ளப்படும் என்றவாறு . 


பன்மைப்பாலும் ஒருமைப்பாலும் தோன்றி நிற்கும் இலக் 
கணமுடைய 

வினைக்குறிப்புச் - சொற்கள் மேற் கூறப்பட்ட 
அஃறிணை வினைச் சொற்கு ஈறாய் நின்று பாலுணர்த்தும் 
எழுத்துக்களின் உள்ளனவே 

தமக்கும் ஈறாவன ; பிறிதில 
என்றவாறு " 


217 . 


முன்னிலை வியங்கோள் வினையெஞ்சு கிளவி 
இன்மை செப்பல் வேறென் கிளவி 
செய்ம்மன செய்யுஞ் செய்த வென்னும் 
அம்முறை நின்ற ஆயெண் கிளவியும் 
பிரிவு வேறுபடூஉஞ் செய்திய வாகி 
இருதிணைச் சொற்குமோ ரன்ன வுரிமைய . 


எ ... ன் , இருதிணைக்கும் உரிய வினைச் சொற்களைப் 
பெயரும் , முறையும் , தொகையும் , உணர்த்துதல் நுதலிற்று . 


பா . வே : 1 பிரிபு வேறுபடூஉஞ் ( கல் , நச் , ஏடு ) 

திரிபு வேறு படூஉம் ( சேனா , தெய் ) 


188 


தொல்காப்பியம் 


“ முன்னிலை என்பது முன்னின்றான் தொழின்மை கூறு 
வது . வியங்கோள் என்பது - ஏவ நிற்பது . வினை யெஞ்சு 
கிளவி என்பது - வினைச் சொல்லை ஒழிபாகி நிற்பது.இன்மை 
செப்பல் என்பது - இல்லை என்பது , ஒழிந்தன 

அவ்வாய் 
பாடே . அவற்றுள் செய்ம்மன என்பது - இப்பொழுது வழக் 
கரிது . பிரிவு வேறுபடூஉஞ் செய்தியவாய் என்பது 
திணைக்கண் வரின் 

உயர்திணைக்கே உரிய வென்றும் அஃ 
றிணைக்கண் வரின் அஃறிணைக்கே உரியவென்றும் பிரித்துச் 
செய்யப்படும் என்றவாறு ”, 


உயர் 


218. அவற்றுள் 

முன்னிலைக் கிளவி 
இஐ ஆயென வரூஉ மூன்றும் 
ஒப்பத் தோன்றும் ஒருவர்க்கும் ஒன்றற்கும் . 


எ..ன் , முன்னிலை ஒருமைச் சொற்கள் இருதிணைக்கும் 
உரியவாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


“ முன்னிலைக் கிளவிகளில் இ ஐ ஆய் என்னும் மூன்று 
திறத்தனவும் இரண்டு திணை ஒருமைப்பால் மூன்றற்கும் ஒப்ப 
வுரியவாம் என்றவாறு . 


ஒருவர்க்கும் ஒன்றற்கும் உயர்திணை ஆண்பாற்கும் , 
பெண்பாற்கும் அஃறிணை ஒருமைப்பாற்கும் என்பது . 

உண்டி , தின்றி என இறந்தகாலத்திற்கே பொருத்த 
முடைத்தாய் இகரம் வரும் , 

. 


இனி ஐ வருமாறு : உண்டனை , உண்ணாநின்றனை , 
குவை என மூன்று காலமும் வரும் . 


உண் 


ஆய் உண்டாய் , உண்ணா நின்றாய் , 

உண்டாய் 
மூன்று காலமும் வரும் . 


என 


சு . வே : 1 திணைக்கு ( ஏடு ) 

2 ஒருவர்க்கும் ஒன்றற்கும் , அச்சுப்பதிப்பில் இல்லை 
புலிசை ஏட்டில் உள்ளது . 


வினையியல் 


நூற்பா -219 , 220 


189 


இனி, ஒரு காலத்திற்கே ஏற்கும் இகரம் முற்கூறினமையின் 
உண் , தின் , கிட , நட , வா , 

போ என்னுந் 

தொடக்கத்தன 
கொள்க . 


குறிப்பு : - உண் முதலானவற்றை நன்னூலார் “ ஏவலின் 
வரூஉம் எல்லா வீற்றவும் ( 334 ) என்பர் . 


கேட்டி 


மேற்கோள் : - ( சிலப்.பதிகம் ) ‘விறலோய் 

( 38 ) 
என்பதன் உரையில் " கேட்டி : இகரவீற்று முன்னிலையொருமை 

னைத்திரி சொல் , இஐ ஆய் என்னும் சூத்திரத்தான் முடிக்க " 
என்பர் அடியார்க்கு நல்லார் . 


> 


219 . 


இர்ஈர் மின்னென வரூஉம் மூன்றும் 
பல்லோர் மருங்கினும் பலவற்று மருங்கினும் 
சொல்லோ ரனைய என்மனார் புலவர் . 


எ ... ன் , முன்னிலைப் பன்மை வினைச்சொல் இவை என்று 
உணர்த்துதல் நுதலிற்று . 


பலவற்றிற்கும் 


இக் கூறப்பட்ட மூன்றும் பல்லோர்க்கும் 
ஒப்ப உரியவாஞ் சொல் என்றவாறு . 


இர் - உண்டனிர் , உண்ணாநின்றனிர் , உண்குவிர் எனவும் , 
ஈர் - உண் டீர் , உண்ணாநின் றீர் , உண்பீர் எனவும் வரும் . இவை 
மூன்று காலமும் பற்றி வரும் . 


மின் - உண்மின் , தின்மின் என எதிர்காலம் பற்றி வரும் . 


220 . 


எஞ்சிய கிளவி யிடத்தொடு சிவணி 
ஐம்பாற்கும் உரிய தோன்ற லாறே 


தொகுத்து 


உரியவாறு 


எ ... ன் , ஒழிந்து நின்றவற்றைத் 
உணர்த்துதல் நுதலிற்று . 


“ அவற்றுள் முன்னிலைக்கு உரியவாகக் கூறப்பட்டன 
வற்றை ஒழித்து ஒழிந்த வெல்லாம் மூன்றிடத்தும் நின்று 
இருதிணை ஐம்பாற்கும் உரிய என்றவாறு . 


190 


தொல்காப்பியம் 


கழகப்பதிப்பு : பல்லோர் படர்க்கை (வினை . 28 ) 
என்னும் நூற்பாவின் கீழுள்ள அவை வருமாறு என்று தொடங் 
கும் பகுதியை இந்நூற்பாவின் கீழ் எழுதி , இப்பகுதி முன்னைய 
பதிப்பில் 222 - ஆம் நூற்பாவின் இறுதியில் இருந்தது . எனினும் 
ஈண்டிருத்தலே தக்கது ஆதலின் இங்குச் சேர்க்கப்பட்டுள்ளது 
என்று குறிப்பும் எழுதப்பட்டுள்ளது . இவ்வாறு மாற்றி எழுது 
வது ஆரஈய்வுக்கு நலம்தராது . 


ஆனால் , ஏட்டில் இல்லை . 


221. அவற்றுள் 

முன்னிலை தன்மை ஆயீ ரிடத்தொடும் 
மன்னா தாகும் வியங்கோட் கிளவி , 


எ ... ன் எய்தியது விலக்குதல் நுதலிற்று . 


" முன்னிலை தன்மை இரண்டிடத்தும் செல்வனவாகிய 
வியங்கோள் வினைச்சொல் சிறுவரவின என்றவாறு " . 


உ ... ம் : - நீர் செல்க , நீ செல்க , யான் செல்க எனவரும் , 


இனி அவன் செல்க , அவள் செல்க அவர் செல்க ; 
செல்க அவை செல்க என்பன பெருவரவினவாம் , 


குறிப்பு : - மன்னாது 

இளம்பூரணர் மன்னாது என்பதற்குக் கருத்துப் 
ளாக சிறுவரவின என்பர் . 


பொரு 


64 


சேனாவரையர் ஆயீரிடத்தொடு கொள்ளாது , என்னாது , 
மன்னாதாகும் , என்றதனால் , அவ்விடத்தொடு சிறுபான்மை 
வருதல் கொள்க . மன்னுதல் பெரும்பான்மை நிகழ்தல் என்பர் . 


ஒத்த நூற்பா : 
1. வியங்கோளும் - தேறும் ; இடம் மூன்றோடெய்தி இரு 

திணை ஐம்பாலும் ; உடனொன்றிச் சேறலும் உண்டு 

( நேமி , சொல் .44 ) 
2 . கயவொடு ரவ்வொற் றீற்ற வியங்கோள் 
இயலும் இடம்பால் எங்கும் என்ப ” ( நன் , மயிலை . 337 ) 


வினையியல் 


நூற்பா - 222 


191 


222. பல்லோர் படர்க்கை முன்னிலை தன்மை 

அவ்வயின் மூன்றும் நிகழுங் காலத்துச் 
செய்யும் என்னுங் கிளவியொடு கொள்ளா 


எ ... ன் , இதுவும் எய்தியது விலக்கு தல் நுதலிற்று . 
செய்யும் என்னும் 

சொல் , உயர்திணைப் பல்லோர் 
படர்க்கையும் முன்னிலையும் தன்மையும் கொண்டு முடிதல் 
இல்லை என்றவாறு . 


எனவே , ஒருவன் படர்க்கை , ஒருத்தி படர்க்கை , ஒன்றன் 
படர்க்கை , பலவற்றுப் படர்க்கை 

என , 

நான்குமே அஃது 
உரித்தாவதென்றவாறு 


அவள் 


உண்ணும் , அது 


உ ... ம் : அவன் உண்ணும் , 
உண்ணும் , அவை உண்ணும் . 


இவ்வாறு 

விலக்கப்பட்ட வியங்கோட்சொல்லும் செய் 
யும் என்னும் முற்றுச் சொல்லும் ஒழித்து, ஒழிந்தன வெல்லாம் 
இருதிணை ஐம்பாற்கு மூன்றிடத்தும் உரிய , வழக்கினகத்துக் 
கண்டு கொள்க . 


அவை வருமாறு : 
இன்மை செப்பல் : யான் இல்லை , நீ 

இல்லை, நீ இல்லை , அவன் 
இல்லை , அவள் இல்லை , அவர் இல்லை , அது இல்லை , அவை 
ல்லை என வரும் . 


வேறு என் கிளவி : யான் வேறு , நீ வேறு , அவன் வேறு , 
அவள் வேறு , அவர் வேறு , அது வேறு , அவை வேறு என வரும் . 
செய்ம்மன : யான் செய்ம்மன , நீ செய்ம்மன , 

அவன் 
செய்ம்மன , அவள் செய்ம்மன , அவர் செய்ம்மன , அது 
செய்ம் மன , அவை , செய்ம்மன என வரும் . 


சு . வே : 1 என ( ஏடு ) 

2 இருதிணை ஐம்பாற்கும் மூன்றிடத்திற்கும் ( கா.ந ) 
3 யாம் இல்லை ; நீ இர் இல்லை வேண்டும் . யாம் வேறு ; நீர் 
வேறு கொள்க 


192 


தொல்காப்பியம் 


223. செய்து செய்யூச் செய்பு செய்தெனச் 

செய்யியர் செய்யிய செயின்செயச் செயற்கென 
அவ்வகை ஒன்பதும் வினையெஞ்சு கிளவி .. 


224 , பின்முன் கால்கடை வழியிடத் தென்னும் 

அன்ன மரபிற் காலங் கண்ணிய 
என்ன கிளவியுமவற்றியல் பினவே , 


உடன் 

எழுதப்பட்டது உரை 


இவ்விரண்டு சூத்திரமும் 
இயைபு நோக்கி . 


எ ... ன் , வினையெச்சங்களைப் பெயரும் முறையும் தொகை 
யும் உணர்த்துதல் நுதலிற்று . 


“ செய்து செய்யூ என்பது முதலாக ஒன்பதும் , பின்முன் 
என்னுந் தொடக்கத்தன ஆறும் , ஆக 

பதினைந்தும் 
வினையெச்ச வினைச்சொல் என்றவாறு . 


அவை 


வினையை ஒழிபாக நிற்றலின் வினையெச்சம் எனப்பட்டன. 1 


இனி , என்ன கிளவியும் என்ற தனான் , உண்பான் வந் 
தான் , உண்பாக்கு வந்தான் எனப் பிறவும் இவ்வாறு 
வபரு 
வன கொள்க . 


‘ செய்து என் எச்சம் முன் வைத்தார் ; இறந்த காலத்த 
தாதலானும் பல வீற்றதாகலானும் என்பது . 
குறிப்பு : - பிற உரையாசிரிய ரெல்லோரும் மேல் 

நூற் 
பாவை இரண்டாகவே கொண்டு தனித்தனியாக உரை எழுதி 
யுள்ளனர் . இளம்பூரணர் இரண்டு நூற்பாவிற்கும் ஒன்றாகவே 
உரை எழுதுகின்றார் . எண்ணும் இரண்டு நூற்பாவையும் ஒன் 
றாகக் கருதி 29 - என்றே கொடுக்கப்பட்டுள்ளது ஏட்டில் , 
225. அவற்றுள் 

முதனிலை மூன்றும் வினைமுதல் முடிபின.. 


எ ... ன் , முதற்கண் நின்ற 
கறுதல் நுதலிற்று . 


மூன்று எச்சத்திற்கும் முடிபு 


சு.வே : 


1 எனப்பட்டது ( கா.ந ) 


வினையியல் 


நூற்பா - 226 , 227 


1.93 


அம் முதற்கண் நின்ற மூன்றும் , - அவ்வினை யாக்கிய 
அம்முதல் கொண்டு முடியும் என்றவாறு " . 


உ ... ம் : - உழுது வந்தான் ; 

உண்ணு வந்தான் ; நகுபு 
வந்தான் எனத் தத்தம் வினைமுதல் கொண்டு முடிந்தவாறு . 


வழக்கினுள் 


உண்ணு வந்தான் என்பது , இப்பொழுது 
உண்ணா வந்தான் என நடக்கும் . 


226 , அம்முக் கிளவியுஞ் சினைவினை தோற்றிற் 

சினையொடு முடியா முதலொடு முடியினும் 
வினையோ ரனைய என்மனார் புலவர் . 


, 


நிறத்துப் படுவதோ 


எ ... ன் , 

அம்மூன்றன் 
உணர்த்துதல் நுதலிற்று . 


ரிலக்கணம் 


அவை மூன்றும் ஏற்ற வினைமுதலானே முடியும் எனப் 
பட்டன . சினைப் பொருளது வினையெச்சமாயக்கால் அச் 
சினைச்சொற்பொருள் நிற்ப , அச்சினைப் பொருளது முதல் 
கொண்டு முடியினும் அமையும் என்றவாறு ” . 


கையிறுபு 


கையிற்று வீழ்ந்தான் , கையிறூ வீழ்ந்தான் , 
வீழ்ந்தான் என வரும் . 


‘ முதலொடு முடியினும் என்ற உம்மை சிறப்பும்மை . அத 
னால் சினையொடு முடிதலே வலியுடைத் தென்பதூஉமாம் . 


அது கையிற்று வீழ்ந்தது , கையிறு வீழ்ந்தது . கையிறுபு 
வீழ்ந்தது என வரும் . 


குறிப்பு :- சிறப்பும்மை 


இழிவு சிறப்பும்மை என்க , 


227 . 


ஏனை யெச்சம் வினைமுத லானும் 
ஆன்வந் தியையும் வினைநிலை யானும் 
தாமியன் மருங்கின் முடியு மென்ப . 


1 அச்சினைப் பொருள் நிற்ப என்ற பாடம் நன்று 


1941 


தொல்காப்பியம் 


எ ... ன் , ஒழிந்து நின்ற வினையெச்சத்திற்கு முடிபு உணர்த்து 
தல் நுதலிற்று . 


" அக் கூறப்பட்ட மூன்று மன்றி , ஒழிந்து நின்ற வினையெச்ச 
மாயின வெல்லாம் , அம்மூன்று போலத் தத்தம் வினைமுதல் 
கொண்டு முடிதலும் , அவ்விடத்தின் வந்து பொருந்திய பிற 
வினையான் முடிதலும் உடைய என்றவாறு , 

இனி , அவை வினைமுதலானே முடியுமாறு : 
மழை பெய்தென அறம் பெற்றது ; மழைபெய்யப் பயிர் எழுந் 
தது எனவரும் . பிறவுமன்ன . 


இனி , ஆன்வந்தியையும் வினைநிலையான் முடிவன வரு 
மாறு : மழைபெய்தென உலகம் ஆர்ந்தது , மரம் குழைத்தது 
என வரும் . பிறவும் அன்ன , 


இனித் தாமியன் மருங்கின் என்றதனால் உழுது வருதல் , 
உழுது வந்தேன் வினையெச்சம் தொழிற்பெயரொடு 
முடிதலும் முடிக்க ?. 


என 


மற்று , ஏனையெச்சம் கொடாதே ஈண்டு இலேசு காட்டுவ .. 
தெனின் ( காட்டுவதென்னெனின் ) ‘தானியன் மருங்கின் , என் 
னாது தாமியன் மருங்கியன் , என்றதனான் அது முதனிலை மூன் 
றெச்சங்களும் தொழிற்பெயரொடு முடிதலும் முடிக்க என்றற் 
குச் சொல்லப்பட்டது . 

குறிப்பு : - ஆன் வந்தியையும் 

இளம்பூரணர் ஆன் என்பதற்கு அவ்விடம் என்று பொருள் 
எழுதுகிறார். 


ஆன் , ஈன் என்பன 

அவ்விடம் இவ்விடம் என்னும் 
பொருளின . தொல்காப்பியர் அவ்விரண்டினையும் தொல் 
எழுத்து “ மன்னுஞ் சின்னும் ஆனும் ஈனும் ( 334 ) என்னும் 
நூற்பாவில் கூறியுள்ளார் . 


சு . வே : 1 வளம் பெற்றது. ( க.ந ) 

புகழ்பெற்றது ( சேனா ) 
2. முடிக என்று கொள்.க ( கா ... 

.. ந ) 
3 கெடாதே ( எடு ) 


வினையியல் 


நூற்பா -228 


195 


எடுத்தாளப்பட்ட இடம் 

“ ஆன்வந்தியையும் வினைநிலையானும் , ( வினை .33 ) என்று 
தொல்காப்பியரும் , ( ஈனோர் வடிவில் (சிலப் பதி . ) என இளங்கோ 
வடிகளும் “ ஈனோர்க்கெல்லாம் இடர்கெட வியன்றது ” ( மணி . 
28.132 ) எனச் சாத்தனாரும் , ஈனோர்க் குரைப்பாம் பதிகத்து 
ளியன்றவாறே (சிந்தா . 29 ) எனத் திருத்தக்கதேவரும் கூறுவர் . 

பிரயோக விவேக ( 33 ) உரையுள் “ ஆன் என்பது அதுச் 
சொல் வேற்றுமை உடைமை யானும் ; கண்ணென் வேற்றுமை 
நிலத்தினானும் எனப் பெயரின் பின்னின்று ஏழனுருபுமாய் , 
வினை முதலானும் ஆன்வந்தியையும் என ஏழாம் வேற்றுமை 
இடப் பொருளுணர்த்தும் இடைச் சொல்லுமாய் ஆங்கு என்னும் 
பொருளுணர்த்திநின்று , அவ்வியய தத்திதனாயிற்று ” என்பர் 
அதன் உரையாசிரியர் . 

உதாரணத்துள் : 

மழை பெய்தென அறம் பெற்றது என்பது புலிசை , 
துறைசை இரண்டு ஏடுகளிலும் கண்ட பாடமாகும் . இதற்கு 
மழை பெய்தென அம்மழை அறம் பெற்றது என்பது பொரு 
ளாகும் . 

சேனாவரையர் முதலியோர் மழை பெய்தெனப் புகழ் 
பெற்றது என்று உதாரணம் காட்டுவர் . இவை வினையெச்சம் 
தத்தம் வினைமுதல் வினைகொண்டு முடிதற்கு தாரணமாகும் . 
கா . ந - பதிப்பில் ‘மழைபெய்தென வளம் பெற்றது என்ற 
உதாரணம் வினைமுதல் வினை கொண்டு முடிதற்குப் பொருந் 
தாது . ‘ மழை பெய்யப் பயிர் எழுந்தது என்ற உதாரணத்தில் 
பயிர் என்பது ஒலி என்ற பொருளில் வந்துள்ளது . 

‘ தாமியன் . மருங்கின் என்றதனால் ” என்ற சொற்றொடருக் 
குக் கீழே வந்துள்ள தொழிற்பெயர் என்ற 

சொல் வருதல் 
என்ற தொழிற் பெயரையும் , வந்தேன் என்ற வினையாலணை 
யும் பெயரையும் குறிக்கும் . 
228. பன்முறை யானும் வினையெஞ்சு கிளவி 

சொன்முறை முடியா தடுக்குந வரினும் 
முன்னது முடிய முடியுமன் பொருளே . 


சு . வே : 1 அடுக்குன ( ஏடு ) 


196 


தொல்காப்பியம் 


எ..ன் , இன்னும் அவ்வெச்சங்கள் திறத்தே படுவதொரு 
முடிபு கூறுதல் நுதலிற்று . 

பல எச்சம் உடனடுக்கிவந்து பின் இறுதிக்கண் ஒன்றற்கேற்ற 
முடிபு ஏற்றக்கால் அதனால் அவ்வெச்சமெல்லாம் முடிந்த 
பொருளவாகி முடிபு கொள்ளும் என்றவாறு . 

உ..ம் : - உழுது உண்டு தின்று ஓடிப் பாடி வந்தான் என 
வரும் . 
இஃது ஓரினத்து எச்சம் 

அடுக்கி வந்தது . அவற் 
றுள் பாடி என்பது வந்தான் என்னும் முடிபுகொண்டு முடிந் 
தது . அம்முடிபே அவ்வடுக்கிநின்ற பிற எச்சங்கட்கும் முடிபாயிற் 
றென்பது . 

எனவே , அது முடியாக்கால் ஒழிந்த எச்சங்கள் முடியா 
என்பதாம் . 


இனிப் 


பல 


இனத்து எச்சம் அடுக்கிவருமாறு வழக்கி 
னகத்துக் கண்டு கொள்க . 

குறிப்பு : -வினையெச்சம் அடுக்குங்கால் ஓரினத்து எச்சமும் 
அடுக்கும் ; பல இனத்து எச்சமும் அடுக்கும் . உழுது , உண்டு 
தின்று , ஓடிப் பாடி என்னும் எச்சங்கள் எல்லாம் செய்து என்னு 
ஓர் வாய்பாட்டன ஆதலால் ஓரினத்து எச்சமாயின . உண்டு 
பருகூத் தின்குபு என வரின் வெவ்வேறு வாய்பாட்ட 

ன ஆத 
லால் பல இனத்து எச்சம் அடுக்கின . 

வந்தான் 
முடியும் . 


இவை 


என 


229. நிலனும் பொருளுங் காலமுங் கருவியும் 

வினைமுதற் கிளவியும் வினையு முளப்பட 
அவ்வறு பொருட்குமோ ரன்ன வுரிமைய 

செய்யுஞ் செய்த வென்னுஞ் சொல்லே . 
எ..ன் , செய்யும் செய்த எனப்பட்ட இரண்டு பெயரெச்சத் 
திற்கும் முடிபு உணர்த்துதல் நுதலிற்று . 

" சொல்லப்பட்ட ஆறு சொல்லொடு முடியும் அவ்விரண்டு 
எச்சமும் 1 என்பது ". 


1 அவ்விரண்டு எச்சம் ( கா.ந ) 


197 


னையியல் 


நூற்பா -- 229 


அவற்றுட் செய்யும் என்பது , பல்லோர் படர்க்கை முன் 
னிலை தன்மை யொழித்தொழிந்த நான்கு பாற்கண் வருமாறு 
ஈண்டுக் காட்டுதும் . 


ஒழிந்தனவும் மேல் வருகின்ற சூத்திரத்தாற் பெறுதும் . 


இல்லம் ( நிலன் ) : - அவன் உண்ணும் இல்லம் , அவள் 
உண்ணும் இல்லம் , அது உண்ணும் இல்லம் , அவை உண்ணும் 
இல்லம் என வரும் . 


பொருள் : - அவன் செய்யும் பொருள் , அவள் செய்யும் 
பொருள் , அது செய்யும் பொருள் , அவை செய்யும் பொருள் என 
வரும் . 


காலை : அவன் ஓதும் காலை , அவள் ஓதுங்காலை ,, அது 
ஓதுங்காலை , அவை ஓதுங்காலை என வரும் . 


கருவி : அவன் எறியுங்கல் , அவள் எறியுங்கல் , அது எறியுங் 
கல் , அவை எறியுங்கள் என வரும் . 


வினைமுதற்கிளவி : உண்னும் அவன் , உண்ணும் அவள் , 
உண்ணும் அது , உண்ணும் அவை என வரும் . 

வினை ; இவன் உண்ணும் ஊண் , அவள் உண்ணும் ஊண் , 
அது உண்ணும் ஊண் , அவை உண்ணும் ஊண் என வரும் . 


இனிச் செய்த என்பது , மூன்றிடத்தொடுஞ் சிவணி ஐந்து 
பாற்கும் உரித்து . அது வருமாறு : அவன் உண்ட இல்லம் , 
அவள் உண்ட இல்லம் , அவர் உண்ட இல்லம் , அது உண்ட 
இல்லம் , அவை உண்ட இல்லம் என வரும் . 


ஒழிந்த பொருளும் காலமும் கருவியும் வினை முதற்கிளவி 
யும் வினையும் இவ்வாறு ஒட்டிக் கொள்க . 


மற்று , மேல் 

செய்த என்பது முடிபு கூறப்படாமையின் 
அதற்கே கூறுக ; செய்யும் என்பதற்கு முடிபு ஈண்டுக் கூறிய 
தென்னையெனின் ? செய்யும் என்பது மேல் முற்றுச் சொல் 
லாய் நின்ற நிலைமை நோக்கிக் கூறினார் . ஈண்டு , எச்சமாய் 
நின்ற நிலைமை நோக்கிக் கூறுகின்றாரென்பது . 


198 


தொல்காப்பியம் 


மற்று , முற்றுச் சொல்லாய் நின்ற நிலைமையும் எச்சமாய் 
நின்ற நிலைமையும் தம்முள் வேற்றுமை அறியுமாறு என்னை ? 
இருநிலைமைக்கண்ணும் பெயர்கொண்டு முடிதல் ஒக்கும் பிற 
வெனின் , செய்யும் என்பது , முற்றாய நிலைமைக்கண் பல்லோர் 
படர்க்கை முன்னிலை தன்மை யொழித்து ஒழிந்த நான்கு 
பாலையும் ? தன் ஈற்றகத்துக்கண் ஒருவாற்றாற் கொண்ட அப் 
பெயரானே அமைந்து முடியுமாறும் , அஃது எச்சமாய நிலைமைக் 
கண் முடிபாய் வரும்பெயர்க்கு அடையாய் நிற்கும் . எனவே , 
எச்சமான நிலைமைக்கண் முடிபாக வரும் பெயர் , பயனிலை 
செப்பலும் , உருபேற்றலும் உடையவாயிற்று . 


குறிப்பு : - ஏச்சம் பெயர்க்கு அடை 
“ எச்சம் என்று ஒன்றில்லை 

இவை 

அடை . என்றும் " 
( இல . கொத் .34 ) அட்ட சோறு , சொன்ன மொழி ; உண்டு பசி 
தீர்ந்தான் , உறங்கி விழித்தான் இவை அடையாய் நிற்றலே 
யன்றி , வேறு பயன்படும் பொருளின்றாகலான் எச்சம் என்று 
ஒன்றிலை அடைமொழியே என்பர் , 


230. அவற்றொடு வருவழிச் 

வருவழிச் செய்யுமென் 

செய்யுமென் கிளவி 3 
முதற்கண் வரைந்த மூவீற்றும் உரித்தே . 


எ ... ன் , செய்யும் என நின்றதற்கு வேறோர் முடிபு தெரிந் 
துணர்த்துதல் நுதலிற்று . 


“ செய்யும் என்னும் சொல் மேற்சொல்லப்பட்ட நிலந் 
தொடக்கத்து ஆறனொடு வருவழி , மேல் வரைந்தோதப்பட்ட 
பல்லோர் படர்க்கை முன்னிலை தன்மைகளையும் கொண்டு 
முடியும் என்றவாறு . 


மேல் , முற்றாய் நின்ற நிலை 


விளக்கினார் 


ஆண்டு ; 


1 நிலையும் ( ஏடு ) 

2 ஒழிந்த தான பாலையும் ( ஏடு ) 
பா.வே : 3 செய்யும் கிளவி ( தெய்வ ) 
சு.வே : 4 ஈற்றும் ( ஏடு ) 


வினையியல் 


நூற்பா -231 


199 


ஈண்டு எச்சமாய் நின்ற நிலைமக்கண்ணாயின் , அவ்விடங்கட்கு 
உரித்தென்றே எய்துவித்தார் என்பது . 


இல்லம் (நிலம் ) : யான் உண்ணும் இல்லம் , யாம் உண்ணும் 
இல்லம் ; நீ உண்ணும் இல்லம் , நீ இர் உண்ணும் இல்லம் ; அவர் 
உண்ணும் இல்லம் என வரும் . ஒழிந்த பொருண் முதலான 
ஐந்தையும் இவ்வாறே ஒட்டிக் கொள்க . 


231 . 


பெயரெஞ்சு கிளவியும் வினையெஞ்சு கிளவியும் 
எதிர்மறுத்து மொழியினும் பொருணிலை திரியா . 


எ ... ன் , எய்தியதன்மேற் சிறப்புவிதி உணர்த்துதல் நுதலிற்று 


பெயரெச்சம் வினையெச்சம் என்று கூறப்பட்ட இருதிறத் 
தவும் எதிர்மறுத்துச் சொல்லினும் தம் பொருணிலை மையிற் 
றிரியா என்றவாறு . 


உ ... ம் : - உண்ணுஞ் சாத்தான் என்பது , உண்ணாச் 

, சாத் 
தன் என்பதற்கும் அதுவே ; பிறிதில்லை . 


உண் 


இனி , வினையெச்சம் : உண்டு வந்தான் 

என்பது , 
ணாது வந்தான் என வரும் . 
பிறவும் , இவ்வாறே எதிர்மறுப்பன ஒட்டிக் கொள்க . 

மற்று , முற்றுச்சொல் உண்டான் 2 சாத்தன் என்புழி ; உண் 
ணான் சாத்தன் என எதிர்மறுப்பினும் , முற்றுச் சொல்லியல் பிற் 
றிரியா தாகலின் , அதற்குக் கூறுக வெனின் , அற்றன்று ; 
முற்றுச் சொற்களை யெல்லாம் ஈறுபற்றி ஓதினாராகலின் , 
எதிர்மறையும் ஆண்டே அடங்கும் . 


பெயரெச்ச வினையெச்சங்களையாயின் செய்து செய்யூ 
( வினை .29 ) எனவும் , செய்யும் செய்த ( வினை .35 ) எனவும் , 
அவை தம்மை எடுத்தோதினார் . அவற்று மறை பிறவா 
கொல்லோ என்று கருதினுங் கருதற்க என்றற்கு இது கூறப்பட் 
டது . 


சு.வே : 


1 
2 . 


எதிர்மறுப்பல் என்பது எதிர்மறுப்ப வென்பது ( ஏடு ) 
உண்பன் ( கா.ந ) 


200 


தொல்காப்பியம் 


232. தத்தம் எச்சமொடு சிவணுங் குறிப்பின் 

எச்சொல் லாயினும் இடைநிலை வரையார் . 


எ ... ன் , இன்னும் அவ்வெச்சங்கட்டு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


முடிபு 


வேறுபாடு 


“ இவ்விருவகை எச்சத்திடையும் பிற சொற்களும் புகுதப் 
பெறும் ; அவ்வெச்சத்திற்கு அவ்வழிப் பொருத்தமுடையன 
தாம் எச்சமலாதன என்பது ” . 


உ ... ம் : 

உப்பின்று புற்கை யுண்கமா கொற்கையோனே 
என்புழி . இன்றி என்னும் ( குறிப்பு ) வினையெச்சத்திற்கு முடிபு 
உண்க என்னும் வியங்கோட் சொல் . இனிப் புற்கை 
இடைநிலை, 


என்பது 


இனிப் பெயரெச்சத்திற்கு உதாரணம் : 
அடுஞ்செந்நெற்சோறு , அட்ட செந்நெற்சோறு 
செந்நெல் என்பது இடைநிலை . பிறவும் அன்ன . 


என்புழி 


. 


“ சிவணுங் குறிப்பின் எச்சொல் லாயினும் 

இடைநிலை 
வரையார் 

எனச் சிவணாக்குறிப்பின 

வரையப்படும் என்ப 
தாம் . 


233 . 


அவற்றுள் 
செய்யும் என்னும் பெயரெஞ்சு கிளவிக்கு 
மெய்யொடுங் கெடுமே யீற்றுமிசை யுகரம் 
அவ்விட னறித லென்மனார் புலவர் . 


எ ... ன் , அவ்வெச்சங்களுள் செய்யும் என்னும் பெயரெச்சத் 
திற்குப் படுவதோர் வேறுபாடு உணர்த்துதல் நுதலிற்று . 


“ செய்யும் என்னும் பெயரெச்சத்திற்கு ஈற்றுமிசை உகரம் 
மெய்யொடுங் கெடுமிடம் அறிக வழக்கினகத்து என்றவாறு ” 


வாவும் புரவி , என்பது வாம் புரவி என்றாயிற்று . 


சு .வே : 1 அவ்வெச்சத்திற்குப் பொருத்தமுடையன தாம் என்றவாறு 

( கா , ந ) 


வினையியல் 


நூற்பா -- 234 


201 


அவ்விடனறிதல் என்றதனான் , “ அம்ப லூரு மவனொடு 

என்புழி 
மொழிமே 

மொழியும் 

என்பது மொழிம் 
என்றாயிற்று . 


அவ்விடனறிதல் என்றதனான் மெய்யொழிந்து கெடுதலு 
முடைத்து . அது ‘ சாரனாடவென் றோழியுங்கலுழ்மே என்புழிக் 
கலுழும் என்பது கலுழ்ம் என்றாயிற்று , பிறவும் அன்ன . 


குறிப்பு : - “ வாம் புரவி செய்யும் என்னும் பெயரெச்சத்திற் 
கும் , அம்பலூரும் என்பதும் , சாரனாட என்பதும் செய்யும் 
என்னும் முற்றிற்கும் எடுத்துக்காட்டாம் . 

தொல்காப்பியர் கருத்தையும் இளம்பூரணர் உரைக் 
கருத்தையும் கொண்டெழுந்தது செய்யுமெனெச்சவீற்று , ( 340 ) 
என்னும் நன்னூல் நூற்பா . 


234. செய்தெ னெச்சத் திறந்த காலம் 

எய்திட னுடைத்தே வாராக் காலம் . 


எ .... ன் , கால வழுக் காத்தல் நுதலிற்று . 
இறந்தகாலத்துச் செய்து என் எச்சம் , ஒழிந்த நிகழ் 
காலமும் எதிர்காலமும் கொள்வழியுடைத்து என்றவாறு . 

உ ... ம் : - உழுது வருஞ் சாத்தன் , உண்டுவருஞ் சாத்தன் 
என்புழிச் செய்தெனெச்சம் நிகழ்காலத்திற்கேற்றது . கொடி 
யாடித் தோன்றும் என்பது . ( என்பதும் அது ) என்னை ? 
தோற்றமும் ஆட்டமும் உடனிகழு மாகலினென்பது . 
உழுது 

வருஞ்சாத்தன் ; ‘இனி உண்டு வருஞ் 
சாத்தன் என்புழிச் செய்தெனெச்சமானது எதிர்காலத்திற் 
கேற்றது பிறவும் அன்ன . 

குறிப்பு : - புலிசை , துறைசை ஏடுகளிற் கண்ட பாடப் 
படி உதாரணப்பகுதியைத் தந்துள்ளேன் . அச்சுப்பிரதியில் 
உழுதுவரும் சாத்தன் உண்டுவருஞ் சாத்தன் என்னும் சொற் 
றொடர்கள் நீக்கப்பட்டுச் “ செய்தெனெச்சம் நிகழ்காலத்திற்கு 


இனி 


என்றது 


202 


தொல்காப்பியம் 


ஏற்றது கொடியாடித் தோன்றும் என்பது ; என்னை தோற் 
றமும் ஆட்டமும் உடனிகழுமாகலின் என்பது " என்ற பகுதி 
மட்டும் கொடுக்கப்பட்டுளது . 
ஏடுகளிற் கண்ட 

பாடமே 

சிறந்ததென்க . நிலத்தில் 
நேருக்கு நேராக உழுதுவருபவனை உழுது வருஞ்சாத்தன் , 
என்பர் ஆதலால் அது நிகழ்காலத்திற்கு ஏற்கும் என்க . இரண் 
டாவது காட்டப்பட்ட உதாரணம் ‘ இனி உழுதுவருஞ் சாத் 
தன் என்பதாகையால் எதிர்விற்கும் பொருந்து மென்க . 


235. முந்நிலைக் காலமுந் தோன்று மியற்கை 

எம்முறைச் சொல்லும் நிகழுங் காலத்து 
மெய்ந்நிலைப் பொதுச்சொற் கிளத்தல் வேண்டும் . 


எ ... ன் , ஒரு சார் வினைச்சொற்கெல்லாம் 

பொதுவாய 
தோர் கால முடிபு உணர்த்துதல் நுதலிற்று . 

மூன்று காலமும் புலப்படச் சொல்லும் ! பாட்டியல்பின 
வாகிய 

எவ்வகைப் பொருள்களையும் , நிகழுங்காலத்துப் 
பயின்று மூன்று 

காலத்திற்கும் பொதுவாகிய செய்யும் என் 
னும் சொல்லாற் சொல்லுக என்றவாறு , 


உ ... ம் : - மலை நிற்கும் ; யாறு ஒழுகும் என வரும் . 
குறிப்பு : - உம்மைச் சொல் ( செய்யும் ) வருங்காலத்தையே 
காட்டாது மூன்று காலத்திற்கும் பொதுவாய் நிற்கும் என் 
றறிக . ( திருக்கோ .1 உரை) 


இந்நூற்பா . திருக்கோ . 1. மேற்கோள் . 


236. வாராக் காலத்தும் நிகழுங் காலத்தும் 

ஓராங்கு வரூஉம் வினைச்சொற் கிளவி 
இறந்தகாலத்துக் குறிப்பொடு கிளத்தல் 
விரைந்த பொருள என்மனார் புலவர் . 


எ ... ன் , இதுவும் 

வினைச்சொற்குப் 
முடிபு உணர்த்துதல் நுதலிற்று . 


பொதுவாயதோர் 


சு.வே : 


1 புலப்படச் சொல்லாப் ( கா.ந ) 


வினையியல் 


நூற்பா - 237 


203 


சோறு 


" எதிர்காலத்துப் பொருளையும் நிகழ்காலத்துப் பொருளை 
யும் இறந்த காலத்துப் பொருளாகச் சொல்லுக விரைவு நிலை 
மைக்கண் என்றவாறு . 

வேவ , இருந்து பாணியாநின்றுழிப், புறத்தா 
னொருவன் , போகவேண்டுங் குறைப்பொருட்டாக , இன்னும் 
உண்டிலையோ , போதாயோ என்றக்கால் , உண்டேடன் , 
போந்தேன் என்னும் உண்ணாதிருந்தானே எனினும் ; 

‘உண்டேன் , போந்தேன் என்னும் உண்ணாநின்றானே 
எனினும் , பிறவும் அன்ன . 
237. மிக்கதன் மருங்கின் வினைச்சொற் சுட்டி 

அப்பண்பு குறித்த வினைமுதற் கிளவி 
செய்வ தில்வழி நிகழுங் காலத்து 

மெய்பெறத் தோன்றும் பொருட்டா கும்மே . 
எ ... ன் , இதுவும் காலவழுஉக் காத்தல் நுதலிற்று . 

“ மிக்கதன் மருங்கின் என்பது - உலகத்தாரால் சிறந்த 
தென்று மதிக்கப்பட்டதன் கண் என்றவாறு ; 

வினைச்சொற் சுட்டி என்பது வினையாகிய சொல்லைச் 
சுட்டி என்றவாறு ; 

அப்பண்பு குறித்த என்பது - ஆண்டை வினையது பயனா 
கிய குணத்தைக் குறித்த என்றவாறு ; 
வின முதற் கிளவி என்பது - அச்செய்கை 

செய்தான 
நுதலின சொல் என்றவாறு ; 

செய்வதில் வழி என்பது செய்கை முடியாத நிலைமைக்கண் 
என்றவாறு ; 

நிகழுங் காலத்து மெய்பெறத் தோன்றும் பொருட்டா 
கும்மே என்பது - அது நிகழுங் காலத்துச் சொல்லுஞ் சொல் 
பிழையாது என்றவாறு ” . 
உ ... ம் : - அறஞ்செய்தான் சுவர்க்கம் 

புகும் . தாயைக் 
கொன்றான் நிரயம் புகும் என வரும் . 

அறம் என்பது மிக்கதொன்று . அதனை ஆக்கினான் அவ் 
வழிச் சேறல் ஒரு தலையாகலாற் ( சுவர்க்கம் ) புகுகின்றாரைக் 


னை 


சு.வே : 1 அவ்வழிச் ( கா.ந ) 


204 


தொல்காப்பியம் 


கண்டான் போலப் ‘ புகும் என்று நிகழும் காலத்தாற் சொல்ல 
அமையும் என்பது . 
238 . இதுசெயல் வேண்டும் என்னுங் கிளவி 

இருவயின் விலையும் பொருட்டா கும்மே 
தன்பா லானும் பிறன்பா லானும் 1. 
எ ... ன் , முற்றுச்சொல் பொருள்படும் 

முறை மை , 
உணர்த்துதல் நுதலிற்று . 


இது செயல் என்னும் வாய்பாட்டுச்சொல் சொல்லப் 
படும் ஒருவன் மேல் நிற்கற்பாலது . அது பிறவயின் நோக்கியும் 
நிற்கும் என்றவாறு . 


ஓதல் 


உ ... ம் : - சாத்தன் ஓதல் வேண்டும் என்றக்கால் ஓதற் 
றொழில் 2 வேண்டுவான் சாத்தன் என்றுமன் ஆகற்பாலது ; 
அவ்வாறன்றிச் சாத்தன் 

வேண்டும் , 

யார் ? 
தந்தைதாய் எனவும் நிற்கும் என்பது , 
239. வன்புற வரூஉம் வினாவுடை வினைச்சொல் 

எதிர்மறுத் துணர்த்தற் குரிமையு முடைத்தே . 
எ ... ன் , இதுவும் , வினைச்சொற் படும் பகுதி வேற்றுமை 
உணர்த்துதல் நுதலிற்று . 

" வன்புற வரூஉம் என்பது திட்பஞ் செய்தற்கு வரூஉம் 
என்றவாறு ; 

வினாவுடை வினைச் சொல் என்பது - ஆ , ஏ , ஓ (நூன் . 32 என் 
னும்) வினாவினையுடைத்தாய் வரும் செய்கைச் சொல் என்ற 
வாறு ; 

எதிர்மறுத் துணர்த்தற்கு உரிமையு முடைத்தே என்பது 
மறுதலைப்படஉணர்த்து தற்கு உரிமையுமுடைத்து என்றவாறு " . 
உ ... ம் : - ஒருவனை , 

ஒருவன் , வைதேனா என்று வையா 
மையை வலியுறுத்தற்கு வினாயக்கால் , அது வைதேன் என்று 
நேர்வுப்படும் என்றவாறு . 


சு.வே : 1 தன்பாலாயினும் பிறன்பாலாயினும் ( ஏடு ) 

2 ஏட்டில் ஓதல்த் தொழில் என்று எழுதப்பட்டிருக்கிறது . 
அந்தக் காலத்தில் இப்படியும் எழுதினர் போலும் . 


வினையியல் 


நூற்பா -240 , 241 


205 


உம்மை எதிர்மறை யாகலாறு ‘ வைதிலேன் , 1. என்று நேர்வு 
படுஞ் சிறுபான்மை . 


240. வாராக் காலத்து வினைச்சொற் கிளவி 

இறப்பினும் நிகழ்வினும் சிறப்பத் தோன்றும் 
இயற்கையுந் தெளிவுங் கிளக்குங் காலை . 


எ..ன் , இதுவுங் கால வழூஉக் காத்தல் நுதலிற்று . 


" எதிர் காலத்துச் செயற்கைச் சொல் அஃது இறந்த 
காலத்தையும் நிகழ்காலத்தையும் கொள்ளும் ; இயற்கைக்கண் 
ணும் , தெளிவின் கண்ணும் சொல்லுமிடத்து என்றவாறு " 

இயற்கை என்பது அதன்மேற்றீமை வரும் என்றுணர்ந்த 
பெற்றி , 

தெளிவு என்பது , ஒருநூன் முடிபானும் பிறிதானுங் 
கண்டு தெளிதல் . 
உ ... ம் : - இக்காடுபோகிற் கூறை 

கோட்பட்டான் ; கூறை 
கோட்படும் . இஃது இயற்கை . 


இனித்தெளிவு : எறும்பு முட்டை கொண்டு தெற்றி ஏறின் 
மழை பெய்தது ; மழை பெய்யும் என்பது . 


சிறப்புத் தோன்றும் என்பது அவ்விரு காலத்தானும் 
சொல்லப் பிழையாது , யாப்புற்றுப் புலப்படும் என்றவாறு . 


241. செயப்படு பொருளைச் செய்தது போலத் 

தொழிற்படக் கிளத்தலும் வழக்கியன் மரபே . 


ஒருவகை 


எ ... ன் , இதுவும் 

வழூஉச்சொல் - அமைந்தமை 
நுதலிற்று . 

“ வினைக்கண் செய்கை யீறாச் செயப்பட்ட பொருளைத் 
தான் செய்கை செய்ததனைப் போல அதற்குத் தொழிற்படக் 


சு.வே : 1 வைதிலன் ( துறைசை ) 

2 செய்கை யீறாய் அச் செய்யப்பட்ட பொருளை ( ஏடு ) 
3 செய்தது போல ( கா.ந ) 


206 


தொல்காப்பியம் 


மரபிலக்கணம் 


என்ற 


கூறலும் உண்டு வழக்கு அடிப்பட்ட 
வாறு 


உ ... ம் : - இல்லம் மெழுகிற்று . சோறு அட்டது என வரும் . 
குறிப்பு : 
1 . 

இத்தொல்காப்பிய நூற்பாவினை நன்னூலாசிரியர் 
( நன் . 399 ) தம் நூலுள் 

நூலுள் எடுத்தமைத்துக் கொண்டுள்ளார் . 


2. இந்நூற்பாவிற்கு வேண்டும் விளக்கத்தை இறையனார் . 
களவியல் 18 - ஆம் நூற்பாவில் அறியக் கிளந்த இடம் என்ப 
தற்குக் கூறியுள்ள விளக்கவுரையிற் காண்க . 


3. இளம்பூரணர் எழுதும் உரை “ வினைக்கண் செய்கை 
f றாச் செயப்பட்ட பொருளை ” என்று உள்ளது . 

செய்கை 
யீறா என்றால் பொருள் விளங்கவில்லை .. செய்கை உறச் 
செயப்பட்ட பொருளை என்று பாடங்கொள்ளின் பொருந் 
தும் ஏடுகளில் இப்பாடம் கிடைக்கவில்லை , 


4. இந்நூற்பாவிற்குச் சங்கரநமச்சிவாயர் கூறும் 
உரை 
நன்றாக உள்ளது . அதனை ஆண்டுக்காண்க . 


242. இறப்பே எதிர்வே ஆயிரு காலமும் 

சிறப்பத் தோன்றும் மயங்குமொழிக் கிளவி . 


எ .... ன் , இதுவும் கால வழூஉக் காத்தல் நுதலிற்று . 


" இறந்த காலமும் , எதிர் காலமும் தம்முள் மயங்கி வரப் 
பெறும் என்றவாறு . 


உ ... ம் : - யாம் பண்டு விளையாடுவது இக்கா . பண்டு என் 
பது இறந்த காலம் ; விளையாடுவது என்பது எதிர்காலம் ; 
விளையாடிற்று என்றுமன் ஆகற்பாலது ; அஃது எதிர்காலமுங் 
கொண்டது விளையாடுவதென்று . 


( அ ) முன்னும் , இறந்த காலமும் 


எதிர்காலமும் 


சு.வே : 


1 தொழிற் கூறலும் ( கா.ந ) 


னையியல் 


நூற்பா -243 


207 


நிகழ்காலமும் எல்லாம் மயங்குமாறு சொல்லி வைத்தார் . 

( ஆ ) இனி உடன் றொகையாக உணர்த்தியவாறு . 


சிறப்பத் தோன்றும் என்பது சாலவுள்ளவழக்கு 


என்பது . 


குறிப்பு : - ( அ ) முன்னும் என்றது அடுத்த தூற்பாவை . 


( ஆ ) இனி என்றது இந்நூற்பாவை . 


243 . 


ஏனைக் காலமும் மயங்குதல் வரையார் . 


எ ... ன் , இனி ஒழிந்த காலமும் இறப்பினொடு மயக்குமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று , 


" ஏனைக் காலமும் என்பது ஒழிந்த காலமும் என்றவாறு . 

மயங்குதல் வரையார் என்பது மயங்கி வரும் மரபினை 
வரையார் இவ்விறப்புக் காலத்தொடு என்றவாறு ”. 


வரலாறு : யாம் பண்டு விளையாடும் கா ; பண்டு , என்பது 
இறந்த காலம் ; விளையாடும் ; செய்யும் என்னும் நிகழ்காலச் 
சொல் வந்து முடிந்தது . வரையார் என்பது மற்றாசிரியர் என்ற 


வாறு . 


மூன்று காலமும் மயங்கும் தம்முள் என்பது நேர்ந்தானாம் 
ஆசிரியன் ; அஃதே யெனின் , மூன்று காலமு மல்லது கால 
மில்லை ; அவை மூன்றுந் தம்முண் மயங்குமென்றக்கால் , வழூஉ 
வென்ற தில்லையாம் பிறவெனின் , அற்றன்று . எவ்வாற்றானும் 
மயங்கா மூன்று காலமும் ; மேற்காட்டின உதாரண 

உதாரண முடிபு 
போல்வன படுவழி வழக்கிற்கு ஏற்றவாறு மயங்கும் அன்ன 
வழக்கு உள்வழி என்பது . 


குறிப்பு : - துறைசை ஏட்டில் வினையியல் முடிவில் “ வடிவுடை 

நாயகி துணை ” என்று எழுதப்பட்டுள்ளது . 


வினையியல் முற்றும் . 


7. இடைச்சொல்லியல் 


244. இடையெனப் படுப் பெயரொடும் வினையொடும் 

நடைபெற் றியலுந் தமக்கியல் பிலவே . 


எ ... ன் , என்பது சூத்திரம் . 


இவ்வோத்து என்ன பெயர்த்தோ வெனின் , இடைச்சொல் 
லியல் என்னும் பெயர்த்து . 


இச் சூத்திரம் இடைச்சொற்கெல்லாம் பொதுவாயதோர் 
லக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


(உரையில்லை ) 


உ ... ம் : - அதுமன் ( புறநா .147 ) என்பது பெயரொடு நடை 
பெற்றது . (வினையொடு நடைபெற்றதற்கு 

உதாரணம் 
இல்லை சேனாவரையர் “ வருகதில் லம்மவெஞ் 

லம்மவெஞ் சேரி சேர 
( அகநா .276 ) என்று உதாரணம் காட்டுவர் ) 


தமக்கியல்பிலவே என்ற தனான் , இடைச்சொற்கள் பக 
வின்றியே நின்றிசைப்பனவும் உள என்றவாறு . 


உ ... ம் : - உண்டான் என்னுந் தொடக்கத்தன . 


குறிப்பு : - இளம்பூரணர் உரை எழுதியுள்ள புலிசை ஏட்டில் 
“ பெயரியல் , வினையியல் , இடைச்சொல்லியல் , உரிச்சொல் 
லியல் ” என்று இவ்வியல்களின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன , 
நன்னூல் மயிலைநாதர் உரையிலும் , இவ்வாறே எழுதப்பட்டுள் 
ளன . நேமிநாதம் சிறிது மாறுபட்டு பெயர்மரபு , வினைமரபு , 
இடைச்சொன் மரபு , உரிச்சொன் மரபு என்று இயல்களுக்குப் 
பெயர் கூறும் . 


இளம்பூரணர் உரையுள்ள துறைசை ஏட்டில் இடையியல் 
உரியியல் என்றே இயல்களின் பெயர் 

எழுதப்பட்டுள்ளன . 
ஏனைய தொல்காப்பிய உரையாசிரியர் எல்லோரும் இவ்வாறே 
கூறுகின்றனர் . 


இடைச்சொல்லியல் 


நூற்பா -244 


209 


டை 


நன்னூல் உரையாசிரியராகிய சங்கரநமச்சிவாயர் 
யியல் , உரியியல் என்றே பெயர் கூறுகின்றார் . 


இவ்வாறு எழுதுதற்குரிய காரணம் ஆராயத்தக்கது . 


குறிப்புரை : - இடைச்சொல் 


1. சுடுபொன் மருங்கிற் பற்றா சேய்ப்ப 
இடைநின் றிசைப்ப திடைச்சொல் லாகும் . 

வாய்ப்பியம் ( யா . க . வி.கழ 578 ) 
2 . இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் , தொல்காப்பியம் 

தக்காணியம் , அவிநயம் , நல்லாறன் மொழிவரி முதலி 
யவற்றுட் காண்க . 

( யா . க.வி.கழ. 579 ) 
3. வடமொழியில் அவ்வியச் ( அவ் யயச் ) சொல் ; தமிழில் 

டைச்சொல் ( வீரசோ.49.உரை ) . 


4 . 


இடைச்சொல்லாவன காரகபத் வேற்றுமையானும் 
கிரியாபத வேற்றுமையானும் விகற்பிக்கப்படாதே ஐ , 
ஆல் என்றும் , மன் இசின் என்றும் , மற்று , ஆங்கு , 
ஒருங்கு என்றும் இவை முதலாக வருவன . 

( வீரசோ . 49.உரை ) 


5 . 


தனித்திய லின்றிப் 
பெயரினும் வினையினும் பின் முன் ஓரிடத்து 
ஒன்றும் பலவும்வந் தொன்றுவ திடைச் சொல் 
என்பர் நன்னூலாசிரியர் 

( நன் . 419 ) 


6. பிறிதின் இடத்தைச் சார்ந்து நடத்தலால் இடைச் 

சொல் என்க என்பர் மயிலைநாதர் ( நன் .419 ) 
7. மயிலைநாதர் ( நன் .130 ) இடைச்சொற்கள் பெயருக் 

கும் வினைக்கும் விகுதி உருபுகளாகியும் , வேற்றுமை 
உவமை சாரியை உருபுகளாகியும் , சில பெயராகியும் , 
சில வினையாகியும் , தெரிநிலை , தேற்றம் , ஐயம் , 
முற்று , எண் , சிறப்பு , எதிர்மறை , எச்சம் , 
விழைவு , ஒழியிசை , பிரிப்பு , கழிவு, ஆக்கம் , இசை 

அசைநிலை , குறிப்பு முதலான பொருண்மை 
விளக்குதலானும் ” என்பர் . 


வினா , 


நிறை , 


210 


தொல்காப்பியம் 


245. அவைதாம் 

புணரிய னிலையிடைப் பொருணிலைக் குதநவும் 
வினை செயல் மருங்கிற் காலமொடு வருநவும் 
வேற்றுமைப் பொருள்வயின் உருபா குநவும் 
அசைநிலைக் கிளவி யாகி வருநவும் 
இசைநிறைக் கிளவி யாகி வருநவும் 
தத்தங் குறிப்பின் பொருள் செய் குநவும் 
ஒப்பில் வழியாற் பொருள் செய் குநவுமென் 
றப்பண் பினவே நுவலுங் காலை .1 


எ .. ன் , நுதலியதில்லை 


“ புணரியனிலையிடைப் பொருள் நிலைக்கு தவுவன , 
இன்னே வற்றே ( எழு.புண . 17 ) என்னுந் தொடக்கத்தன " 

. 


வினைசெயன் மருங்கில் காலமொடு வருவன , அன் ஆன்,, 
அம் ஆம் , ( சொல்.வினை .8,5 ) என்னுந் தொடக்கத்தன . 


வேற்றுமைப் பொருள்வயின் உருபாகுன ஐ ஒடு கு இன் 
அது கண்விளி, ( சொல்.வேற் .37 ) என்னுந் தொடக்கத்தன . 

அசைநிலைக் கிளவி , கேண்மியா , கண்டிகும் ( ஐங்குறு .121 ) 
என்னுந் தொடக்கத்தன . 

மற்றையன முன்னே விரிக்கின்றார் . 
குறிப்பு : -இடைச்சொற் பாகுபாடு 


“ சாரியையாய் ஒன்றல் , உருபாதல் , தங்குறிப்பின் 
நேரும் பொருளாதல் , நின் றசையாய்ப் - பேர்தல் , 
வினைச்சொற் கீறாதல் , இசைநிறைத்து மேவல் 
அனைத்தே இடைச்சொல் அளவு . ” (நேமி . சொல் : 50 ) 


எனக்கூறும் , 

றும் . இதன் உரையாசிரியர் , “ பிறர் இடைச்சொல் 
வரும் வழி ஏழென்று சொல்ல , இந்நூலுடையார் 

ஒப்பில் 
போலியை நீக்கியது என்னையோ வெனின் , 


சு.வே : 1 ஏட்டில் , உதனவும் , வருவனவும் , உருபாகுனவும் , வருன 

வும் , வருனவும் , செய்குனவும் , செய்குனவும் என்று இரு 
சுழினகரத்தால் எழுதப்பட்டுள்ளன , 


இடைச்சொல்லியல் 


நூற்பா--246 


211 


ஒப்பில் போலியும் அப்பொருட்டாகும் (இடை .30 ) என்ற 
தனால் , அஃது அசைநிலையுள்ளே அடங்கும் ஆதலால் இங்குக் 
கொண்டதில்லை என்பர் . 


நன் . 

னூலாசிரியர் 


வேற்றுமை வினைசாரியை ஒப் புருபுகள் 
தத்தம் பொருள இசைநிறை அசைநிலை 
குறிப்பு என் எண்பகுதி . (420) என்பர் . 

நன்னூலார் ஒப்பில் போலி என்று கூறாமல் 
என்றார், 


ஒப்புருபுகள் 


உரையாசிரியராகிய மயிலைநாதர் ஒப்புருபு - உவமஉருபு ; 
உவம உருபாவன போல , புரைய முதலாயின என்பர் . 
சேனாவரையர் ஒப்பில் போலியை 

உருபென்றே 
கூறினார் . 


உவம் 


இளம்பூரணர் " வினையெஞ்சு கிளவியும் உவமக்கிளவியும் 
( தொல் . எழுத்து : 205 ) என்றவிடத்து உவமக்கிளவியை இடைச் 
சொல் முடிபென்றே கூறுவர் . 

ஒப்பில் போலி என்பது பற்றி உரையாசிரியர்கள் கருத்து 
ஒருமித்த முடிபாக இல்லை . இவ்வியல் நான்காம் சூத்திரத்தில் 
இளம்பூரணர் நுதலியதுரைத்தலை நோக்குக . 
246. அவைதாம் 

முன்னும் பின்னும் மொழியடுத்து வருதலும் 
தம்மீறு திரிதலும் பிறிதவண் நிலையலும் 
அன்னவை யெல்லாம் உரிய வென்ப . 


( நுதலியதில்லை ) 

‘ என்பது , பெயரை முன்னும் பின்னும் அடுத்து வருவன 
அது மன் ( புறநா .147 ) கொன்னூர் ( குறுந் . 138 ) என்பன ” 

வினையை மூன்னும் பின்னும் அடுக்குமாறு : 

‘ வருகதில் லம்மவெஞ் சேரி சேர ’ ( அகநா .276 ) , 
ஓ தந்தார் , ஓ கொண்டார் என்பன . 

தம்மீறு திரிந்தவை : -கொன்னை, மன்னை 
( சொல் , இடை .6,7 ) என்பன , 


212 


தொல்காப்பியம் 


பிறிதவண் நிலையிற்று : - மகவினை என்பது . 


குறிப்பு : - இடைச்சொற்போல உரிச்சொல்லும் தம் மீறு 
திரியும் பிறிதவணிலையுமென்று இளம்பூரணர் கருதுகின்றார் . 

உரியியல் “ எழுத்துப் பிரிந்திசைத்தல் என்னும் 
நூற்பாவுரையிற் காண்க . 


( து 


தனை 


247. கழிவே ஆக்கம் ஒழியிசைக் கிளவியென் 

றம்மூன் றென்ப மன்னைச் சொல்லே . 


எ ... ன் , இடைச் சொற்களை எழுவகையென விரித்தார் 
அவற்றுள் மூன்றுவகை மேலே உணர்த்தி , ஒழிந்த நான்கு 
வகையுள் , தத்தங் குறிப்பிற் பொருள் செய்கு நவற்றை விரிப் 
பான் தொடங்கினார் . அது கருத்து . 


சிறியகட் பெறினே எமக்கீயு மன்னே ( புறநா . 235 ) 


என்பது , அஃது இப்பொழுது 
வந்தது .1 


கழிந்ததெனக் 


கழிவின்கண் 


‘ பண்டு காடுமன் என்பது , ‘இனிக்கயல் பிறழும் 
யிற்று என ஆக்கத்தின் கண் வந்தது . 


வயலா 


கூரியதோர் வாள் மன் என்பது , 3 இனி , ‘ இற்று , என்னும் 
ஒரு சொல்லை ஒழிவுபட வந்தமையின் ஒழியிசை என்பது . 


குறிப்பு : - ஒழியிசை : 
இனி இற்று - இப்பொழுது இந்நீர்மைத்து என்று பொருள் . 


மயிலைநாதர் , இப்போது கோடிற்று என்றானும் , வாய் 
போயிற்று என்றானும் , இளநீர்த்தாயிற்று என்றானும் ஒரு 
சொல் ஒழிய நின்றமையின் , இஃது ஒழியிசை என்பர் . 


சு.வே ; 1 எனக் கழிவின் கண் வந்தது 

2 என்பது ( கா.ந.பதி.இல்லை ) 
3 என்பது ( கா . ந.பதி . இல்லை ) 


இடைச்சொல்லியல் 


நூற்பா - 248 , 249 


213 


248 . 


விழைவே காலம் ஒழியிசைக் கிளவியென் 
றம்மூன் றென்ப தில்லைச் சொல்லே . 


என் ( நுதலியதில்லை ) 


யரிவையைப் 


வார்ந்திலங்கு வையெயிற்றுச் சின்மொழி 

பெறுகதில் லம்ம யானே . ( குறுந் .14 ) 
இது விழைவின்கண் வந்தது . 


" பெற்றாங் கறிகதில் லம்மவிவ் வூரே (குறுந் . 14 ) 
இது காலம் பற்றி வந்தது . 


“ வருகதில் லம்மவெஞ் சேரி 1 சேர ( அகநா .279 ) 
என்பது , வந்தக்கால் இன்ன தொன்று 

செய்வல் , என்னுஞ் 
சொல் ஒழிந்து நின்றமையான் , ஒழியிசைக்கண் வந்தது . 

யாதானும் ஒரு சொல் ஒழிவுபடவரின் , அஃது ஒழியிசை 
எனப்படும் என்றவாறு . 


குறிப்பு : - " தில்லை , பருவம் விழைவு நயனில் ஒழியிசையும் 
நாட்டு ” 

( நேமி . சொல் 51 ) 


எடுத்துக்காட்டு : 

‘ பெற்றாங்கு அறிக தில் என்பதில் , பெற்றாங்கு - பெற்றபின் 
அறிகதில் - அறிக அக்காலத்தே என்று காலப்பொருள் தருகிறது . 

நச்சினார்க்கினியர் ‘ வருகதில் - வருக இக்காலத்தே என்று 
வேறு உதாரணம் காட்டுவர் . 


249. அச்சம் பயமிலி 2 காலம் பெருமையென் 

றப்பால் நான்கே கொன்னைச் சொல்லே . 


..... ன் ( நுதலியதில்லை ) 


சு.வே : 1 என்சேரி ( ஏடு ) 

2 பயனிலி ( ஏடு ) 


214 


தொல்காப்பியம் 


“ கொன்முனை யிரவூர் போலச் 

சிலவா குகநீ துஞ்சு நாளே ( குறுந் : 91 ) 
என்பது அச்சத்தின்கண் வந்தது . 


கொன்னே வந்து கொன்னே போயினார் என்பன 
மின்றி வந்தன .3 


வாடை 


கொன்வரல் 

நினதெனக் கொண்டேனோ 
என்று , நலியுங்காலை அறிந்து வந்த வாடை என்றவாறு . இது 
காலத்தின்கண் வந்தது . 


கொன்னூர் துஞ்சலு மியான் துஞ் சலனே 4 ( குறுந்.138 ) 
என்பது பெருமைக்கண் வந்தது . 


250. எச்சஞ் சிறப்பே ஐயம் எதிர்மறை 

முற்றே எண்ணே தெரிநிலை ஆக்கமென் 
றப்பா லெட்டே உம்மைச் சொல்லே . 


எ ... ன் ( நுதலியதில்லை ) 


சாத்தனும் வந்தான் என்றால் , அவனையன்றிப் பிறரை 
யும் வரவு விளக்குமாகலின் இஃது எச்சவும்மை . 


தேவரே தின்னினும் வேம்பு கைக்கும் , 6 ( நால.மெய்.உ ) என் 
பது சிறப்பும்மை . குறவரும் மருளுங் குன்றத்துப் 
( மலைபடு . 275) என்பதும் அது . 


படினே 


‘ பத்தானும் எட்டானும் கொடு என்பது ? ஒன்று துணி 
யாமை மேல் நின்றமையின் ஐயத்தின்கண் வந்தது . 


. 


சு.வே : 1 கொன்முனையினூர் போலச் ( துறைசை , புலிசை ) 

2 கொன்னே வந்தது ( கா.ந ) 
3 வந்தது ( கா.ந ) 
4 கொன்னூர் துஞ்சினு மியாந்துஞ் சலமே ( கா.ந ) 
5 அ ... து ( கா.ந ) 
6 கைக்குமாந் தேவரே தின்னினும் வேம்பு ( நாலடி . பா 
7 பத்தானும் எட்டானும் என்பது ( கா.ந ) 
8 ஒன்று என்பது ( கா.ந.பதி .இல்லை ) 


டைச்சொல்லியல் 


நூற்பா -251 


215 


‘கொற்றன் வருதற்கும் உரியன் எனின் வாராமை 1 செப்பி 
நிற்குமாகலின் எதிர்மறை உம்மையாயிற்று . 


தமிழ் நாட்டு மூவரும் வந்தார் என்பது முற்றும்மை . 


நிலனும் நீரும் தீயும் வளியும் என்பது எண்ணும்மை . 


நன்றும் அன்று தீதும் அன்று ; இடைநிகர்த்தாயிற்று என் 
பது தெரிநிலையும்மை . இடைநிகர்த்தானமை தெரிந்து ஒழிந் 
தனம் அவ்விரண்டும் ; அத்துணைத்து ஒழிய நின்றிலாமையின் . 


நெடியனும் வலியனும் என்பது ஆயினான் என்னும் ஆக்கத் 
துக்கண் வந்தது ஆக்கவும்மை . 


251 . 


பிரிநிலை வினாவே எதிர்மறை ஒழியிசை 
தெரிநிலைக் கிளவி சிறப்பொடு தொகைஇ 
இருமூன் றென்ப ஓகா ரம்மே . 


எ ... ன் ( நுதலியதில்லை ) 


“ பிரிநிலை ; அவனோ கொண்டான் என்பது . 
வினா ; அவனோ அலனோ என்பது . 
எதிர்மறை ; யானோ கொண்டேன் என்ப 

பது . 
ஒழியிசை ; கொளலோ 

கொளலோ கொண்டான் என்பது . 
கோடற்குத் தகுமாயினும் கொண்டுய்யப் போயினானல்லன் 
என ஒரு சொல் ஒழிவுபட வந்தமையின் ஒழியிசையாயிற்று . 


தெரிநிலை : நன்றோ அன்று , தீதோ அன்று இடை நிகர்த் 
தாயிற் றென்பது . 

சிறப்பு : ஓஒ பெரியன் என்பது . 


குறிப்பு : 
“ சிறப்பும் வினாவும் தெரிநிலையும் எண்ணும் 
உறப்பின் எதிர்மறையி னோடும் 

வெறுத்த 
ஒழியிசையும் ஈற்றசையும் ஓகாரம் ( சொல் .54 ) 


சு . வே ; 1 வாராமையும் ( கா.ந ) 


216 


தொல்காப்பியம் 


என்பது நேமிநாதம் . இதனுள் எண்ணும் ஈற்றசையும் தொல் 
காப்பியர் கூறாதன . 


" ஒழியிசை வினாச்சிறப் பெதிர்மறை தெரிநிலை 
கழிவசை நிலை பிரிப் பெனவெட் டோவே ( 422 ) 


என்பது நன்னூல் . இதனுள் 
காப்பியர் கூறாதன . 


கழிவும் 


அசைநிலையும் தொல் 


252. தேற்றம் வினாவே பிரிநிலை எண்ணே 

ஈற்றசை யிவ்வைந் தேகா ரம்மே . 


எ ... ன் ( நுதலியதில்லை ) . 


" தேற்றம் ; அவனேகொண்டான் என்பது . 
வினா ; நீயே கொண்டாய் என வினாவிச் 

சொல்லுவது . 
பிரிநிலை ; அவனே கொண்டான் என்பது ; 
பலருள் ஒருவனைப் பிரித்துச் சொல்லுவது . 


எண் ; நிலனே நீரே தீயே வளியே ஆகாயமே எனவரும் , 


ஈற்றசை ; கடல்போற் 

றோன்றல 

காடிறந் தோரே 
( அகநா .1 ) எனவரும் ஈற்றின்கண் என்றவாறு 


குறிப்பு : 

தேற்றம் வினா எண் எதிர்மறையும் தேமொழியாய் 
ஈற்றசையும் ஏகாரம் எண் . ( சொல் . 51 ) 


என்று கூறும் நேமிநா தம் . இது பிரிநிலையை நீக்கிவிட்டு எதிர் 
மறையைக் கூறுகிறது . உதாரணம் “ தூற்றாதே தூர விடல் 
(நாலடி . 8-5 ) தூற்று என்று பொருள் பட்டமையால் 

எதிர் 
மறை ஏகாரம் என்பர் அதன் உரையாசிரியர் . மேலும் அவர் , 
“ தேற்றேகாரத்துள்ளே அடங்குமாதலால் பிரிநிலை 

ஏகாரம் 
வேண்டிற்றிலர் என்றறிக என்பர் . 


நன்னூலார் இசைநிறை என்ற ஒன்றினைக் கூட்டி ஏகாரம் 
ஆறு பொருளில் வரும் என்பர் . 


இடைச்சொல்லியல் 


நூற்பா -253 


217 


பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் 
இசைநிறை எனவாறு ஏகா ரம்மே (421 ) 


என்பது அந்நூற்பா . 


( 1 ) களவியல் உரை ( நூற் -1 ) மேற்கோள் 

“ நாறும் தகைமையவே என்பது ஐந்து ஏகாரத்துள்ளும் 
இவ்வேகாரம் வினாவின்கண் வந்த ஏகாரம் 

எனக் 

கொள்க 
என்று கூறி “ தேற்றம் " என்ற நூற்பாவை எடுத்துக்காட்டுவர். 

( 2 ) யா . க . வி . பாயிரவுரையில் மேற்கோள் ( கழ . பக் . 14 ) 


253 . 


வினையே குறிப்பே இசையே பண்பே 
எண்ணே பெயரோ டவ்வறு கிளவியும் 
கண்ணிய நிலைத்தே எனவென் கிளவி , 


எ ... ன் ( நுதலியதில்லை ). 
“ வினை ; கொள்ளெனக் கொண்டான் என்பது . 
குறிப்பு : - விண்ணென விசைத்தது என்பது . 
துண்ணெனத் துடித்தது என்பதும் அது . 


இசை ; ஒல்லென ஒலித்தது என்பது . 
பண்பு ; வெள்ளென விளர்த்தது என்பது . 
எண் ; நிலனென 

வளியென வரும் . 
பெயர் ; ஊரெனப்படுவது உறையூர் எனவரும் . 
நாடெனப்படுவது சோணாடு என்பதும் அது . 


குறிப்பு : 

தொல்காப்பியர் கூறியுள்ள ‘ என இடை . 10) என்று . 
( இடை . 11 ) என்னும் இரண்டு எச்சங்களையும் நேமிநாதம் ஒரு 
நூற்பாவாக்கி , 


“ வினைபெயரும் எண்ணும் இசைகுறிப்பும் பண்பும் 

என , என்று இரண்டும் இயலும் ( சொல் , 53 ) 
என்று கூறும் . 


நன்னூல் ( 423 ) நூற்பாவும் இவ்வாறே கூறும் , 


2.18 


தொல்காப்பியம் 


254 . 


என்றென் கிளவியு மதனோ ரற்றே . 


எ 


ன் ( நுதலியதில்லை ) 


" வினை ; கொள்ளென்று கொண்டான் என்பது . 
குறிப்பு : - விண்ணென்று விசைத்தது என்பது . 

துண்ணென்று துடித்தது என்பதும் அது . 


சை : ஒல்லென்று ஒலிக்கும் ( ஐந்திணை ஐம் . 28 ) என்பது . 
பண்பு : வெள்ளென்று விளர்த்தது என்பது . 
எண் : நிலனென்று ....வளியென்று என வரும் . 
பெயர் : ஊரென்று சொல்லப்படுவது உறையூர் என்பது . 


255. விழைவின் தில்லை தன்னிடத் தியலும் . 


எ 


ன் ( நுதலியதில்லை ) 


மேல் தில் என்னும் இடைச்சொல் மூன்றன் பொருட் 
கும் 

உரித்தென்று போந்தான் ; அவற்றுள் விழைவின் 
தில்லை தன்மை யிடத்திற்கே ஆவது . 


உ - ம் : - “ பெறுக தில்ல யானே 2 (குறுந் . 14 ) 


என வரும் . என , 3 மற்றைய 
உரிய 


இரண்டும் எல்லாவிடத்திற்கும் 


குறிப்பு : - இந்நூற்பாவிற்கு உரை எழுதப்பட்டுள்ளது . 


உரையுள் போந்தான் என்பது கூறிப்போந்தான் என்னும் 
பொருட்டு . 


நேமிநாதஉரை ( சொல் . 52) ஆண்டறிகாலம் 

என்று 
மிகுத்துச் சொல்லியவ தனால் , தில்லை இடைச்சொல் விழை 
வின்கண் வரும்பொழுது தன்மையிலன்றி வாராது என்றறிக ” 


சு.வே : 1 போந்தார் ( கா.ந ) 

2 பெறுகதில் லம்ம யானே ( கா.ந ) 
3 எனவே 

( கா.ந ) 
4 உரிய என்றவாறாம் ( கா.ந ) 


நூற்பா -256 , 257 


இடைச்சொல்லியல் 


219 


என்று கூறி ‘விழைவின் தில்லை ( இடை .12 ) என்னும் இந்நூற் 
பாவை மேற்கோள் காட்டும் . 


256 , தெளிவின் ஏவும் 1 சிறப்பின் ஓவும் 

அளவின் 2 எடுத்த இசைய என்ப . 


எ ... ன் , மேற் கூறிப் போந்த ஏகார ஓகாரங்களில் வேறு 
பாடு கண்டு , ஈண்டு உணர்த்துதல் நுதலிற்று . 


உ ... ம் : - நீயேஎ கொண்டாய் . 


ஓஒ பெரியன் என வரும் . 


257 , மற்றென் கிளவி வினைமாற் றசைநிலை 

அப்பா லிரண்டென மொழிமனார் புலவர் . 


எ .... ன் , மேல் தத்தங் குறிப்பிற் பொருள் செய்குவென 
உணர்த்தினார் ; இனி மற்று என்பதோர் இடைச்சொல் வினை 
மாற்றும் அசைநிலையுமாய் வரும் 

உணர்த்துதல் 
நுதலிற்று . 

(உரையில்லை ) 


என்பது 


என 


உ ... ம் : - ‘ இஃது உண் என்றார்க்கு ; மற்று உண்பல் 
வினைமாற்றாயிற்று . 

யாவரோடாயினும் சொல்லாட நின்றுழி 4 மற்றோ 
மற்று என்னும் இடையே அஃது அசைநிலைக் கட்டுரை . 


ஒத்தநூற்பா 
1. வினைமாற் றசைநிலை பிறிதெனு மற்றே (நன் . 432) 
2 , மற்று ; வேறுபொருளிலும் வரும் போலும் . 


சு.வே : 1 ஏயும் ( கா.ந ) 

2 அளபின் ( கா.ந ) 
3 ஓகாரங்களின் ( கா.ந ) 

இந்நூற்பாவிற்குப் பொழிப்புரை இல்லை . 
4 சொல்லாடா நின்று ( கா.ந ) 
5 ஃது ( கா.ந ) 


2201 


தொல்காப்பியம் 


" மற்றென் கிளவியும் மன்றவென் கிளவியும் 
தெற்றென் கிளவியும் தேற்ற மாகும் ” ( திவாகரம் ) . 


258. எற்றென் கிளவி இறந்த பொருட்டே . 


எ ... ன் , இதுவும் தத்தங்குறிப்பிற் பொருள் செய்குவன 
வற்றின் மேல் உணர்த்துதல் நுதலிற்று . 

எற்று என்பது இறந்தபொருள் விளக்கி நிற்கும் ! என்ற 
வாறு " 


ம் : - 

“ எற்றென் னுடம்பின் எழில் நலம் எனவரும் , 
எற்றேற்ற மில்லாருள் யானேற்ற மில்லாதேன் என்பதும் அது . 
இஃது இரக்கப்பொருண் மேற்று . 

குறிப்பு : - இறந்த பொருட்டு - கழிந்த பொருட்டு எற்றென் 
னுடம்பின் எழின் நலம் என்பது என்னலம் இறந்ததென்னும் 
பொருள்பட நின்றது . எற்றேற்ற மில்லாருள் யானேற்ற . 
மில்லாதேன் என்பதூஉம் இது பொழுது துணிவில்லாருட் 
டுணிவில்லாதேன் யான் என்று துணிவிறந்த தென்பதுபட 
நின்றது என்பர் ( சேனா ) 


எற்று , என்பது இரங்குவார் கூற்றுமாம் . 
" எற்றென்றிரங்குவ செய்யற்க ( குறள் 655 ) 


259. மற்றைய தென்னுங் கிளவி தானே 

சுட்டுநிலை யொழிய இனங்குறித் தன்றே . 


எ ... ன் ( நுதலியதில்லை ) 

“ பல புத்தகங் 2 கிடந்தவழி , ஒருவன் , ஏவலாளனைப் 
பார்த்துப் புத்தகங் கொண்டுவா என்றால் , அவன் ஒரு 
புத்தகங் கொண்டு வந்தவிடத்துத் 

கருதிய புத்தகம் 
அன்றெனில் , ‘மற்றையது கொணா என்னும் ; என்றக்கால் , 
இக்கொணர்ந்ததனை ஒழிக்குஞ் சொல் இக்கொணர்ந்த 


தான் 


சு.வே : 1 விளங்கி நிற்கும் ( ஏடு) 

2 அச்சுப்பிரதியில் பொத்தகம் என்ற பாடம் 

உள்ளது . புலிசைஏட்டில் புத்தகம் என்றே உள்ளது . 


221 


இடைச்சொல்லியல் 


நூற்பா -260 , 261 


புத்தகம் சுட்டிற்றாகலான் , கொணர்ந்ததனை ஒழிக்குஞ் சுட்டு 
நிலை அதனை ஒழித்து ஒழிந்ததென்று அவ்வினத்தல்லது , பிறி 
தொன்று குறித்தது கொல்லோவெனிற் குறியா ; மற்று அப் 
புத்தகத்துள் ஒன்றே பின்னுங் குறித்தது எனப்படும் " . 

(உரையின் பிற்பகுதியில் தெளிவில்லை ) 


ஒத்த நூற்பா 

" மற்றைய தென்பது சுட்டிய தற்கினம் " நன் . 433 . 
இதற்கு மயிலைநாதர் " பல பொத்தகம் கிடந்துழி ஒருவன் , 
ஏவுவான் ஏவலாளனைப் பொத்தகங் கொடுவா என்றால் , அவன் 
ஒரு பொத்தகங் கொடுவந்த விடத்துத் தான் கருதியதன் 
றெனின் , அவன் மற்றையது கொணா என்னும் . என்றால் , 
கொணர்ந்த தன் இனமாயதனை அச்சொற் சுட்டிற்றாகலான் . 
கொணர்ந்ததனை ஒழித்து, அதற்கினமான பொத்தகம் 
காணருமென்பது என்று கூறும் உரை இளம்பூரணர் உரை 
யைத் தழுவியுள்ளது . 


260. மன்றவென் கிளவி தேற்றஞ் செய்யும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) . 


உ.ம் : 


" கார்மன்ற என்பவள் கண்ணுள்ளே காதலர் 

தேர்மன்றத் தோன்றிய 
என்றக்கால் , ( கார்காலமென்று ) தெளிந்தாள் அவள் என்ற 


வாறு . 


261. தஞ்சக் கிளவி எண்மைப் பொருட்டே . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) . 


உ ... ம் : 
" ஏனோரோ ! தஞ்சம் இருபிறப்பி னோர் வெகுளின் 
வானோர்க்கும் வாழ்த லரிது . ( நேமி . இடை .4 ) 


சு.வே : 1 ஏனோரே ( நேமி .உரை) 


222 


தொல்காப்பியம் 


குறிப்பு : - அச்சுப்பிரதியிலும் , ஏட்டிலும் , உதாரணப்பகுதி 
“ ஏனோரோ தஞ்சம் இருபிறப்பினோர்க்கும் வாழ்தலரிது 
என்றே உள்ளது . 

நேமிநாதஉரை “ முரசுகெழு தாயத் தரசேதஞ்சம் ” என்பது 
எளிமைக்கண் வந்தது . ஏனோரே தஞ்சம் இரு பிறப்பி னோர் 
வெகுளின் , வானோர்க்கும் வாழ்த லரிது என்பதும் அது 
என்றுள்ளது . 


262. அந்தில் ஆங்கு 1 அசைநிலைக் கிளவியென் 

றாயிரண் டாகு மியற்கைய வென்ப . 
எ ... ன் , இதுவும் தத்தங்குறிப்பிற் பொருள்செய்குவன 
வற்றையும் , அசைநிலையையும் உணர்த்துதல் நுதலிற்று . 


(உரையில்லை ) 


உ ... ம் : - இடஞ்சுட்டி வந்தது . ( ஆங்கு ) : 

வருமே 2 சேயிழை அந்திற் 
கொழுநற் காணிய அளியேன் யானே ” ( குறுந்.293 ) என 
வரும் , 


அசைநிலை : 


கழறுப என்பவன் பெண்டிர் அந்திற் 

கச்சினன் கழலினன் தேந்தார் மார்பினன் ” (அகநா .76 ) 
எனவரும் . 

நூற்பா பாட ஆய்வு : தொல் . அகத்திணையியல் 44 - ஆம் 
நூற்பாவுரையில் “ காவல் பாங்கின் ஆங்கு ஓர் பக்கமும் என்ப 
தன் உரையில் இளம்பூரணர் ‘ ஆங்கு என்பது இடங் குறித்து 
நின்றது . “ நின்னாங்கு வரூஉமென் நெஞ்சினை ” ( கலி .பாலை 
22 ) என்றாற் போலக் கொள்க என்பர் . 

அதனால் ஆங்கு 
என்றே பாடம் ஓதுக . ஆங்க என்பதாயின , அது உரையசை 
யாகும் . சேனாவரையரும் இந்நூற்பா உரையுள் ஆங்கு 
மென்றவாறாம் என்று உரைப்பர் . 


பா.வே. 1 
சு.வே ; 2 


ஆங்க என்பது பிழையான பாடம் ( கா.ந ) 
வருமோ ( ஏடு ) 


இடைச்சொல்லியல் 


நூற்பா -263 , 264 


223 


நூற்பாவிற்கு " அந்தில் என்னும் சொல் , ஆங்கு 

என்னும் 
இடப்பொருளும் அசைநிலையும் என இரண்டாம் ” என்று உரை 
கொள்க . 


ஆங்கு இடம் சுட்டி வருவதன்றி அசைநிலையாகவும் 
வரும் . “ நடைநவின்றொழுகும் ஆங்கென மொழிப் ( தொல் . 
செய் .131 ) என்னும் நூற்பாவில் ஆங்கு அசை என்றனர் . 
( இளம் ) 


263. கொல்லே ஐயம் . 


எ..ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) . 
உ ..ம் : - குற்றி கொல்லோ மகன் கொல்லோ ; 

நாய்கொல்லோ நரிகொல்லோ எனவரும் , 


264 . 


எல்லே விளக்கம் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ). 
உ ... ம் : - " எல்வளை ( புறநா . 24 ) எனவரும் . 


நூற்பா பாட ஆய்வு. 

இளம்பூரணம் தொல் - செய்யுளியல் 206 - ஆம் நூற்பா உரை 
யில் இந்நூற்பா ‘ எல்லே இயக்கம் , என்ற பாடத்துடன் உள்ளது . 


சேனாவரையர் , நச்சினார்க்கினியர் , தெய்வச்சிலையார் 
என்னும் இவரெல்லோரும் ‘ எல்லே இலக்கம் என்று பாடங் 
கொண்டனர் . 


விளக்கம் என்பதும் , இலக்கம் என்பதும் உரிச்சொற் 
பொருளாயிருத்தலின் , எல்லே விளிக்கும் என்று பாடம் இருக்க 
லாமோ என்று அறிஞர் கருதுகின்றனர் . 


குறிப்பு : - எல்லே விளக்கம் ( இடை .21 ) 


‘ கொல்லேயையம் ( இடை .20 ) 


என்னும் இவை , சொல்லைப் பொருளிற்கு வேறன்று என்றும் 
கூறினார் என்பர் . ( இல.கொ , பா , 6.உரை ) . 


224 


தொல்காப்பியம் 


265. இயற்பெயர் முன்னர் ஆரைக் கிளவி 

பலர்க்குரி எழுத்தின் வினையொடு முடிமே . 


எ ... ன் ஆர் என்னும் இடைச்சொல் பெயர்முன்னல்லது 
வாரா என்பது உணர்த்துதல் நுதலிற்று . 


(உரையில்லை ) . 


உ ... ம் : -அரசனார் வந்தார் ; பார்ப்பார் வந்தார் என வரும் . 


விலங்கின் மேலும் , யானையார் வந்தார் ; நரியார் வந்தார் 
எனவரும் . 


"“ பெயர்முன் ஆரைக்கிளவி பலர்க்குரி எழுத்தின் வினை 
யொடு முடிதல் இயல் பல எல்லாப் பெயரும் அடங்க மொழி 
மாற்றி உரைக்க . 


குறிப்பு : - இளம்பூரணர் , இயற்பெயர் என்பதில் இயல் 
என்னும் சொல்லையும் , பெயர் என்னும் சொல்லையும் தனித் 
தனியாகப் பிரித்துப் பெயர் முன் என்று தொடங்கி , ‘ இயல் 
என்பதை ஈற்றில் வைத்து முடிக்கின்றார் . இயற்பெயர் என்பதை 
இவ்வாறு பிரித்து , மொழிமாற்றி உரைக்கும் முறை புதிது . 
தாம் செய்து கொண்ட உரைக்கு இயைய உதாரணமும் 
எல்லாப் பெயர் மேலுமே காட்டப்படுகின்றது . இயற்பெயரில் 
உதாரணம் காட்டப்படவில்லை . 


சேனாவரையர் இயற்பெயர் முன்னர்வரும் ஆர் என்னும் 
இடைச் சொல் பலர் அறி சொல்லால் முடியும் என்று கூறி , 
ஈண்டு இயற்பெயரென்றது இருதிணைக்கும் அஃறிணை இரு 
பாற்கும் உரிய பெயரை என்பர் . 


266. அசைநிலைக் கிளவி யாகுவழி யறிதல் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) . 
உ ... ம் : - இது " செல்ல மன்னார் நெடுந்தகை எனவரும் . 
குறிப்பு : - மன்ஆர் என்பதில் ஆர் அசைநிலைக்கிளவி . 


சு.வே : 1 


யல்பல என ( கா.ந ) 


இடைச்சொல்லியல் 


நூற்பா -267 


225 


சேனாவரையர் "“ மேல் நூற்பாவிற் கூறிய ஆரைக்கிளவி 
அசைநிலையாமிடம் அறிக என உரை கூறுவர் . 


ஆரைக்கிளவி 


எரியார் எழில் அழிக்கும் என்பதற்கு எரியினது எழில் 
அழிக்கும் என்பார் . 

என்பார் , ஆரைக்கிளவிகொடுத்து இழித்துக் கூறி 
னார் எனினும் அமையும் . ( திருக்கோ .340 ) என்பதை நோக்கி 
னால் , அது இழித்தற் பொருளினும் வரும் என்பது புலனாம் . 


267. ஏஎவுங் குரையும் இசைநிலை அசைநிலை 

ஆயிரண் டாகு மியற்கைய வென்ப . 


எ ... ன் ( நுதலிய தில்லை ) 


அசைநிலை என , 


ஏஎ 

இசை நிறை ; குரை 
நிரனிறையாகக் கொள்க , 


உ ... ம் : - ஏஎ அம்பன் மொழிந்தனள் யாயே 2 


ஏஎ இசைநிறை யாயினவாறு . 


பல்குரைத் துன்பங்கள் சென்றுபடும் ” ( குறள் .1045 ) எனக் 
குரை அசைநிலை . 


குறிப்பு : - 1. இவ்வியலில் தேற்றம் வினாவே ( 9 ) என்னும் 
நூற்பாவில் ஏகார இடைச்சொல் கூறப்பட்டது . அடுத்து 
தெளிவின் ஏயும் ( 13 ) என்னும் நூற்பாவில் தெளிவுப் பொரு 
ளில் வரும் ஏகாரம் மட்டும் அளவின் - எடுத்த - இசையவாய் 
வரும் என்று கூறப்பட்டது . இந்நூற்பாவிற் சொல்லப்பட்டது 
ஏ ஆயின் மேற்குறிப்பிட்ட இரண்டு நூற்பாக்களில் இடம் 
பெற வேண்டும் ; 


தொல்காப்பியர் அவற்றின் வேறாகக் கொண்டு 
நூற்பாவைக் கூறுவதால் உதாரணத்திற் கண்டவாறு ஏஎ 
என்னும் வேறு சொல்லாகவே இது இருத்தல் வேண்டுமென்க . 


பா.வே : 1 ஏவுங் ( கா.ந ) 

ஏயுங் ( சேனா , நச் , 
2 ஏஎ அம்பன் மொழிந்தனம் யாமே ( கா.ந ) 


. 


வே : 


226 


தொல்காப்பியம் 


நன்னூலாசிரியர் இசை நிறைப் பொருளையும் சேர்த்துக் 
கொண்டு 


பிரிநிலை வினாவெண் ணீற்றசை தேற்றம் 
இசைநிறை யெனவா றேகா ரம்மே 


( இடை .3 ) 


என நூற்பா செய்துள்ளார் . இவர் இவ்வாறு சேர்த்தோதி 
யது பிழை என்க . இசைநிறையில் இது ஏஎ என்று செய்யுளில் 
மட்டும் வரும் என்க . 


திவாகரம் . 10 ஏயுங் குரையும் இசை நிறை யசைநிலை 
என இவ்வடியை மட்டும் எடுத்தமைத்துக் கொண்டது . 


2. இளம்பூரணர் எச்சவியலில் “ இசை நிறை அசை நிலை " 
( 15 ) என்னும் நூற்பாவுரையில் இசைநிறை எனவே அது 
செய்யுளிலக்கணமென்பது போந்தது என்று உரைத்து , 


" ஏஎ ஏஎ அம்பன் மொழிந்தனர் என உதாரணம் காட்டு 
வர் . மற்ற எச்சவியல் 27 - ஆம் நூற்பா உரையிலும் இளம்பூரணர் 
“ இசைநிறை எனவே , அது செய்யுட் கென்பது முடிந்தது 
என்பர் . 


திவாகரம் : - ‘ குரையே ஒலியும் இடைச்சொல்லு மாகும் ” 
என்றும் கூறும் . 


268. மாவென் கிளவி வியங்கோள் அசைச்சொல் . 


எ ..ன் (நுதலியதும் உரையும் இல்லை ) . 

உ ..ம் : - ‘ மாயக் கடவுட் குயர்கமா வலனே ” . உயர்க 
என்னும் வியங்கோட்கண் மா என்னுஞ் சொல் அசைநிலை 
யாய் வந்தது . 


269. மியாயிக மோமதி இகுஞ்சின் னென்னும் 

ஆவயின் ஆறும் முன்னிலை யசைச்சொல் , 


‘ மியாவிக ( திவாகரம் ) 


எ ... ன் ( நுதலியதில்லை) 


டைச்சொல்லியல் 


நூற்பா -270 


227 


அசைச்சொல்லாய் 


வருவன இவை 


“ முன்னிலை க்கண் 
என்றவாறு ”. 


உ ... ம் : 


மியா . - ‘ கேண்மியா 


தண்டுறை யூரயாங் கண்டிக 
மோ காமஞ் செப்பாது கண்டது மொழிமோ 

( குறுந் . 2 ) 
மதி சென்மதி பெரும 
இகும் 

‘ மெல்லம் புலம்ப கண்டிகும் 1 
சின் காப்பும் பூண்டிசின் கடையும் போகல் 2 ( அகநா , 7 ) 


-- 


என் வ்ரும் . 


திவாகரம் ஒலிபற்றிய ( 10 ) பெயர்த்தொகுதியில் இந்நூற்பா 
எடுத்தமைத்துக் கொள்ளப்பட்டது . 


குறிப்பு : - தண்டுறை யூர யாங் கண்டிக என்ப்து தன்மை 
போலும் . சேனாவரையரும் நச்சினார்க்கினியரும் கண்பனி 
யான் றிக என்றி தோழி என உதாரணம் காட்டுவர் . 


270. அவற்றுள் 

இகுமுஞ் சின்னும் ஏனை யிடத்தொடுந் 

தகுநிலை யுடைய வென்மனார் புலவர் .. -- 
எ ... ன் ( நுதலியதும் உரையுமில்லை ) 


உ ... ம் : 


இகும் தன்மைக்கண் வருமாறு : 


கண்டிகு மல்லமோ கொண்க ( ஐங்குறு - 121 ) 


என வரும் . 


சு.வே : 1 கண்டிகும் யாமே ( கா.ந ) 

2 போகலை ( கா.ந ) 
3 இஃது ( ஏடு ) 


228 


தால்காப்பியம் 


படர்க்கை : புகழ்ந்திகு மல்லளோ பெரிதே 
என வரும் . 


‘ சின் தன்மைக்கண் வருமாறு : 


( 


கண்ணும் படுமோ என்றிசின் யானே ( நற் . 61 ) 


படர்க்கைக்கண் 
என வரும் . 


வருமாறு : “ யாரஃ 


தறிந்திசினோரே 


271. அம்மகேட் பிக்கும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையுமில்லை) . 


உ ... ம் :-அம்ம வாழி தோழி என்ற 
வாழி தோழி என்றவாறாம் . 


வழி அது 

கேளாய் 


குறிப்பு : - தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்தே , 
அம்ம என்னும் உரைப்பொருட் கிளவியும் ( 211 ) 


என்னுமிடத்தே அம்ம என்பதற்கு உரைப்பொருட் கிளவி 
என்று பெயர் வைத்துள்ளார் . பின்னர் , “ உரைப்பொருட் கிளவி 
நீட்டமும் வரையார் ( 213 ) என்னும் நூற்பாவால் அது 
அம்மா என நீளும் என்றார் . 


சொல்லதிகாரத்தே விளிமரபில் ( 36 ) 


“ அம்ம வென்னும் அசைச்சொல் நீட்டம் 
அம்முறைப் பெயரொடு சிவணா தாயினும் 

விளியொடு கொள்ப தெளியு மோரே ” 
என்னும் நூற்பாவால் அம்ம இடைச்சொல்லாயினும் விளிப் 
பெயர் போல் விளிபெறும் என்றார் . 


திவாகரம் அம்ம கேட் பிக்கும் உரையசைச் சொல்லே 
( 10 ) என்று கூறும் . 


சு.வே : 1 அல்லரோ ( ஏடு ) 


இடைச்சொல்லியல் 


நூற்பா- 272 , 273 


229 


இலக்கணக் கொத்துரை பொருளிற்கு வேறாய் " அம்ம 
கேட்பிக்கும் என ஏவுதற் கருத்தாவாகக் கூறப்பட்டுள்ள 
தென்பர் . ( பாயி . 6.நூ. உரை ) 


272. ஆங்க உரையசை . 


எ ... ன் ( நுதலியதில்லை ) . 

“ ஆங்க என்னும் இடைச்சொல் அஃதோர் கட்டுரைத் 
தொடர்பினிடை 1 அசைப்பொருள்பட வரும் என்றவாறு ”. 


உ ... ம் : 


ஆங்கக் குயிலும் மயிலுங் காட்டிக் 

கேள்வனை விடுத்துப் போகி யோளே ” 3 
என வரும் . 

குறிப்பு : - ஆங்க 

ஆங்கவும் , ஆங்கும் தம்முள் வேறுபாடுடையன. ஆங்கு 
என்பது அவ்விடம் என்னும் பொருளில் வரும் , ‘ ஆங்க என்பது 
அசைச்சொல்லாக வரும் . 

இறையனார் களவியலில் " ஆங்கவ் விரண்டே " ( 3 ) " ஆங்கவ் 
வாறே ( 35 ) " ஆங்கவ் விரண்டும் ( 39 ) " ஆங்கப்பத்தே ( 56 ) 

இடங்களில் அதன் உரையாசிரியர் ஆங்க என்பது 
அசைச்சொல் என்றே எழுதுகிறார் . 

தொல்காப்பியர் " ஆங்க என்னும் உரையசைக் கிளவியும் 
( தொல்.எழு.உயிர் .2 ) என்றே கூறுகிறார் . 


என்ற 


273. ஒப்பில் போலியும் அப்பொருட் டாகும் . 


எ ... ன் மேல் , இடைச்சொல் எழுவகைய என்று நிறுத்தவற் 
றுள் , ஒப்பில் போலி என்னும் இடைச்சொல் உணர்த்துதல் 
நுதலிற்று . 


“ ஒப்பில் போலியாவது , ஒப்பில்லாதவழி ஒப்பித்த வாசகம் 
பட வருவ தென்பது . 


1 இடைச்சொல் கட்டுரைத் தொடர்பினிடை ( கா.ந ) 
2 கொள விவனை விடுத்தும் ( கா.ந ) , கேசவனை விடுத்து ( ஏடு ) 
3 போக்கியோள் ( க 

( கா.ந ) 


230 


தொல்காப்பியம் 


ம் :- “ மங்கலம் என்பதோர் ஊர் உண்டு போலும் மழ 
நாட்டுள் என , ஒப்பில்லாத வழிப் போலும் என்னும் இடைச் 
சொல் வந்தவாறு . 


குறிப்பு : - 1. இளம்பூரணர் அப்பொருட்டு என்பதற்கு 

விளக்கந் தரவில்லை . 


2. ஒப்பில் வழியாற் பொருள் செய்குநவும் 

ஒப்பில் போலியும் " 


தொல்காப்பியர் இடையியல் இரண்டாம் நூற்பாவில் ஏழு 
பகுப்பான இடைச்சொற்களைக் கூறியுள்ளார் . 


சொல்லைச் 


நன்னூலார் அவ்வேழுடன் குறிப்பிடைச் 
சேர்த்து இடைச்சொல் எண்பகுதி என்பர் . 


தொல்காப்பியர் கூறும் ஏழு பகுப்புள் ஒப்பில் வழியாற் 
பொருள் செய்யும் இடைச்சொல்லும் ஒன்றாகும் . இதனைச் 
சேனாவரையர் முதலியோர் 

உருபென்றே கூறுவர் . 
நன்னூலார் கூறும் எட்டுள் ஒப்புருபுகள் என்பதும் ஒன் 
றாகும் . இவை உவம உருபே யாகும் . 


உவம் 


சேனாவரையர் ஒப்பில் வழியாற் பொருள் செய்குந உவம 
உருபாதலால் அது வேறென்றும் , ஒப்பில் போலி அப்பொருட் 
டாகும் இடைச்சொல்லாதலால் இது வேறென்றும் கருதுகிறார் . 


ஆனால் இளம்பூரணர் அதுவும் இதுவும் ஒன்றென்றே கருது 
கிறார் . 


274 . 


யாகா 


பிறபிறக்கு அரோபோ மாதென வரூஉம் 
ஆயேழ் சொல்லும் அசைநிலைக் கிளவி . 


எ ... ன் , அசைக்கும் இடைச்சொற்களைத் 
உணர்த்துதல் நுதலிற்று . 


தொகுத்து 


(உரையில்லை ) . 


இடைச்சொல்லியல் 


நூற்பா - 275 


231 


உ.ம்: 


யா பன்னிருவர் உளர் போலும் மாணாக்கர் 

அகத்திய 
னார்க்கு 1 என யா வந்தவாறு.2 

கா - உதுகா என வரும் . 
பிற - அது பிற , இது பிற , உது பிற ஏனப்பிற வந்தவாறு . 
‘ அது பிறக்கு எனப் பிறக்கு வந்தவாறு . 
‘ கொடியுவணத்தவ ரரோ என அரோ வந்தவாறு . 

‘ பிரியேன் வாழேன் போதெய்ய எனப் போ வந்தவாறு . 
‘ நீ போ நேரிகை புகன் 3 என்பதும் அது . 


னெஞ்சம் 


‘விளிந்தன்று 

மாதவர்த் 4 தெளிந்தவென் 
(நற் . 178 ) என மாது வந்தவாறு . 


மேல் நூற்பா “ யாகா பிறபிறக்கரோ 

போமா தெனவரூஉம் 
ஆயேழ் சொல்லும் 

அசைநிலைக் கிளவி ” 
என்ற வடிவில் திவாகரப் பதிப்பில் 

( தாண்டவராய முதலி 
யார் . 1904 ) உள்ளது . 


275 . 


ஆக ஆகல் என்ப தென்னும் 5 
ஆவயின் மூன்றும் பிரிவில் அசைநிலை . 


எ ... ன் ( நுதலியதும் உரையுமில்லை ) . 

உ ... ம் : - ‘ நீ இன்னை , இனையை என்று ஒருவனை ஒருவன் 
ஒன்று சொல்லுமிடத்து , அமையும் அமையும் என்னுமிடத்து 
ஆக ஆக என்னும் அவ்விடத்து ஆக என்னும் இடைச்சொல் 
பிரிவின்றி இரட்டித்தவாறு கண்டு கொள்க . 


சு.வே : 1 மாணாக்கனாரகத்தியனார்க்கு ( ஏடு ) 

2 வந்தவாறு காண்க ( கா.ந ) 
3 நீர் போ நேரிகை புகன் ( கா.ந ) 
4 மாதவத் ( கா.ந ) 
5 என்ப வென்னும் 
-6 அமையும் அமையும் ஆக ஆக என்னும் ( கா.ந ) 


232 


தொல்காப்பியம் 


யான் உனக்கியாதும் ஆகேனோ என்றக்கால் ஆகல் ஆகல் 
என்பது ( என்னும் ) . அவ்விடத்து ஆகல் என்னும் 

இடைச் 
சொல் பிரிவின்றி வந்தவாறு காண்க . 


நின்றா 


ஒருவனை ஒருவன் ஒன்று சொன்னால் , கேட்டு 
னொருவன் என்பது என்பது என்னும் , அது புகழ்ச்சியிடத்துப் 
பயிற்சி உடைத்து . அறிந்து கொள்க . 


216 . 


ஈரள பிசைக்கும் இறுதியி லுயிரே 
ஆயியல் நிலையுங் காலத் தானும் 
அளபெடை நிலையுங் காலத் தானும் 
அளபெடை யின்றித் தான்வரு காலையும் 
உளவென மொழிப் பொருள்வேறு படுதல் 
குறிப்பின் இசையான் நெறிப்படத் தோன்றும் . 


எ.... ன் , ஔ என்னும் 

இடைச்சொல் 

மூன்றுவகையாற் 
பொருள்படும் என்பது உணர்த்துதல் நுதலிற்று . 


ஆயியல் நிலையுங் காலத்தால் , வருதலாவது மேற்கூறிய 
மூன்றும் போல் வருதல் ( இடை .32 ) ஒன்று 

உரைக்குங்கால் 
இரட்டித்து ஔ ஔ என வரும் . 


அளபெடை நிலையுங் காலத்தால் வந்தது பொருள் படுமாறு , 
ஔஉ என வரும் . 


யாதானும் ஒரு துன்புறவின்கண் அளபெடையின்றித் தான் 
வருமாறு , ஔ என ஒரு குறிப்புப் பொருட்கண் வருவது என்ற 


வாறு . 


இம்மூன்று பொருட்பகுதியும் குறிப்பினான் வேறுபடுத்தி 
அறிந்து கொள்க . 


277. நன்றீற் றேவும் அன்றீற் றேவும் 

அந்திற் றோவும் அன்னீற் றோவும் 
அன்ன பிறவுங் குறிப்பொடு கொள்ளும் . 


பா.வே 1 நன்றீற் றேயும் அன்றீற் றேயும் 


இடைச்சொல்லியல் 


நூற்பா -278 , 279 


233 


என், இதுவும் , சொல்லுதற் குறிப்பினால் பொருள் வேறு 
படும் இடைச் சொற்களை உணர்த்துதல் நுதலிற்று . 


(உரையில்லை ) . 


உ ... ம் : 


நன்றீற்றே ; நன்றே நன்றே என வரும் . 
அன்றீற்றே ; அன்றே அன்றே என வரும் . 
அந்தீற்றோ ; அந்தோ அந்தோ என வரும் . 
அன்னீற்றோ ; அன்னோ அன்னோ என வரும் . 


278 . 


எச்ச வும்மையும் எதிர்மறை யும்மையும் 
தத்தமுண் மயங்கும் உடனிலை யிலவே , 


எ .... ன் , ( நுதலியதில்லை ) . 


உ ... ம் : - சாத்தனும் வந்தான் , கொற்றனும் வரும் என் 
பது எச்சவும்மை ; அதனைச் , சாத்தனும் வந்தான் , கொற்றனும் 
வரலும் உரியன் 

எதிர்மறையும்மையொடு கூட்டிச் 
சொல்லப்படா தென்றவாறு . 


என , 


“ எச்சவும்மையும் எதிர்மறை யும்மையும் தத்தமுண் மயங் 
கும் உடனிலை இலவே என்பது தம்முண் மயங்கி உடனிற்குந் 
தன்மை இல என்றவாறு 


குறிப்பு : - ஏட்டில் உள்ளவாறு உரைதரப்பட்டது . 


279. எஞ்சுபொருட் கிளவி செஞ்சொ லாயிற் 

பிற்படக் கிளவார் முற்படக் கிளத்தல் . 


.... ன் , ( நுதலியதில்லை ) . 


“ எஞ்சு பொருட் கிளவி என்பது - எச்சவும்மை 

என்றவாறு . 
செஞ்சொல் ஆயின் என்பது - செவ்வெண்ணாயின் 

என்றவாறு . 
பிற்படக் கிளவார் முற்படக் கிளத்தல் என்பது - கால முன்னாகச் 
சொல்லார் இடமுன்னாகச் சொல்லுவர் என்றவாறு " 


234 


தொல்காப்பியம் 


உ.ம் : - 


‘ ‘ அடகுபுலால் பாகு பாளிதமும் உண்ணான் 
கடல்போலும் கல்வி யவன் . ( நன் . மயிலை 426 ) 


என்பதனுள் , அடகு புலால் பாகு என்று செவ்வெண்ணாலே 
எண்ணிப் பின்னைப் பாளிதமும் என்று எச்சவும்மையை இ 
முன்னாக்கி வைத்து எண்ணினவாறு கண்டு கொள்க . 


குறிப்பு : - செவ்வெண் ணீற்றதாம் எச்சவும்மை. நன் . 426 

பாளிதம் - புளிம்பாளிதம் ( நன் . மயிலை . 174 ) 


280. முற்றிய உம்மைத் தொகைச்சொன் மருங்கின் 

எச்சக் கிளவி யுரித்து மாகும் . 


ன் , ( நுதலியதும் உரையும் இல்லை ) . 


உ ... ம் : - பத்துங் கொடான் என்றக்கால் 


எல்லாங் கொடான் என்றுமாம் . ( அவற்றுட் சில கொடுப்பான் 
என்றுமாம் ) 


தொகைச்சொல் என்றதனான் , எல்லாம் கொண்டாம் , 
கொண்டார் என்னும் ; எல்லாரும் வாரார் என்றும் , வருவர் 
என்றும் ( தொகைச் சொல் அல்லாதவற்றினும் ) கொள்ளப் 
படும் . 


எச்சவும்மை ஒழிவுப் பொருளை உடைத்தானது போல , 
முற்றும்மையும் ஒழிவுப் பொருள்பட வரும் என்று கொள்க . 


குறிப்பு : - நூற்பாவில் தொகைச் சொல் , என்றது 


எண்ணின் தொகையை . 


ஒத்த நூற்பா: முற்றும்மை ஒரோவழி எச்சமுமாகும் ” 
( நன் . 425 ) இதற்கு மயிலைநாதர் . உரை ; பத்துங் கொடால் 
என்றார் , அனைத்துங் கொடால் என்றுமாம் . அவற்றுட் சில 
கொடு என்றுமாம் . 


‘ எல்லாரும் வந்திலர் என்றால் , அனைவரும் 
என்றுமாம் ; சிலர் வந்தார் என்றுமாம் , 


வந்திலர் 


டைச்சொல்லியல் 


நூற்பா -281, 232 , 283 


235 


281. ஈற்றுநின் றிசைக்கும் ஏயென் னிறுதி 

கூற்றுவயின் ஓரள பாகலு முரித்தே . 


எ ... ன் , ( நுதலியதில்லை) . 


“ மேற் சொல்லப்பட்ட ஐந்து ஏகாரத் துள்ளும் ஈற்றசை 
ஏகாரம் ( கூற்றின்கண் ) ஓரளபாம் என்றவாறு ". 

உ ...ம் : - கடல்போனிற்றல காடிறந் தோரே என வரும் . 


உம்மை எதிர்மறையாகலான் குறையாது நிற்றலே பெரும் 
பான்மை . 


குறிப்புரை : - நூற்பா ‘ கூற்றுவயின் என்றிருத்தலால் உலக 
வழக்கில் கூற்று நிகழ்த்தும் பொழுது ஈற்றிலே வரும் ஏகாரம் 
ஓரளபாய் வரும் என்று கொள்க . பேச்சுவழக்கில் இறுதி ஓசை 
குறைந்தே ஒலிக்குமாதலால் ஈற்றேகாரம் குறைந்து வரும் 
என்றார் . 


அதனால் , இதற்குச் செய்யுளிலிருந்து உதாரணம் காட்டு 
தல் பொருந்தாதென்க . 


282 . 


உம்மை எண்ணும் எனவென் எண்ணும் 
தம்வயிற் றொகுதி கடப்பா டிலவே . 


எ ... ன் , ( நுதலியதும் உரையும் இல்லை ) . 


உ ... ம் : - நிலனும் நீரும் தீயும் வளியும் வெளியும் நல்ல 
வெனினும் அமையும் ; தொகை கொடுத்தெண்ணினும் ஆம் . 


‘ என’வென் எண்ணிற்கும் தொகை கொடுத்தும் கொடாதும் 
சொல்லி உம்மை எண்போல ஒட்டிக்கொள்க . . 
283 . எண்ணே காரம் இடையிட்டுக் கொளினும் 

எண்ணுக்குறித் தியலும் என்மனார் புலவர் . 


எ ... ன் , ( நுதலியதில்லை ) . 


" எண்ணே காரம் இடைநின்று ஒழிந்த எண்ணால் வந்தன 
வற்றையும் ஏகார எண்ணால் எண்ணினவே என்றவாறு , 


சு.வே : 1 நிலனும் நீரும் தீயும் வளியும் நல்ல ( ஏடு ) 


236 


தொல்காப்பியம் 


ஏகாரம் எண்ணிடையே நின்றதெனினும் எண்ணிவருகின்ற 
எண்ணேயாம் என்றுமாம் எனக் கொள்க . 


உ ... ம் : 


தோற்றம் இசையே நாற்றம் சுவையே 

உறலோ டாங்கைம் புலனென மொழிப் 
( இதனுள் ) செவ்வெண் ஓடாநின்றே , ஏகாரம் எண்ணிடையே 
புகுந்தவாறு கண்டு கொள்க . 


குறிப்புரை : - நச்சினார்க்கினியர் எண் என்பதைத் தனியாகப் 
பிரித்து “ உம்மையும் ஏகாரமும் எனவும் என்றும் எனாவும் என் 
றாவும் 

செவ்வெண்ணுமாகிய எழுவகை எண்களுள் ஒன்று 
முதல் நின்று , ஏகாரம் இடையிட்டுக் கொளினும் என்று உரை 
கூறுவர் . 


284 . 


உம்மை தொக்க எனாவென் கிளவியும் 
ஆவீ றாகிய என்றென் கிளவியும் 
ஆயிரு கிளவியும் எண்ணுவழிப் பட்டன . 


எ ... ன் , ( நுதலியதும் உரையுமில்லை) . 


உ ... ம் : -- உம்மை தொக்க எனா 

கிளவி 

வருமாறு : 
நிலனெனா , நீரெனா , தீயெனா , காலெனா என வரும் . 


என் 


ஆவீறாகிய என்றென் கிளவி ( வருமாறு ) ; 


நிலனென்றா , நீரென்றா , தீயென்றா , வளியென்றா என வரும் . 
குறிப்பு : ஆ ஈறு ஆகிய என்று என் கிளவி 

முன்னர் 
எண்ணும்மை அடுக்கி நின்ற ஆகாரத்தை ஈறாகவுடைய என்று 
என்னும் இடைச்சொல் (நச் ) 


இந்நூற்பா ( யா.க. வி . கழ.பதி . 30 - இல் ) மேற்கோள் . 


285. அவற்றின் வரூஉம் எண்ணின் இறுதியும் 

பெயர்க்குரி மரபின் செவ்வெண் ணிறுதியும் 


சு.வே : } 


எகார வெண் இடையே ( கா.ந ) 


237 


இடைச்சொல்லியல் 


நூற்பா -286 , 287 


ஏயி னாகிய எண்ணின் இறுதியும் 
யாவயின் வரினுந் தொகையின் றியலா. 


எ ... ன் , ( நுதலியதும் ; உரையுமில்லை) . 
உ ... ம் : -எனா ; சாத்தனெனா, கொற்றனெனா , 

பூத 
னெனா அம்மூவரும் வந்தார் 

எனாவென்னும் எண் 
ணிறுதிக்கண் ‘ மூவரும் எனத் தொகை கொடுத்து எண்ணின 


என , 


வாறு . 


என்றா 


சாத்தன் என்றா , கொற்றன் என்றா , 

பூதன் 
மூவரும் வந்தார் , என வரும் என்றா எண் . 

சாத்தன் கொற்றன் பூதன் என மூவரும் வந்தார் 
வரும் செவ்வெண் . 


என 


சாத்தனே கொற்றனே பூதனே என மூவரும் வந்தார் என 
வரும் ஏகார எண் , 

( இவை ) தொகை பெற்று முடிந்தவாறு . 
குறிப்பு : - நன்னூலாசிரியர் இந்நூற்பாவினைக் கருதி , 
" பெயர்ச் செவ்வென் , ஏ , என்றா , எனா எண் 
நான்கும் தொகை பெறும் என்பர் . ( 427 ) 


286 . 


உம்மை யெண்ணின் உருபுதொகல் வரையார் . 


எ ... ன் , ( நுதலியதும் உரையும் இல்லை ) . 


உ ... ம் : - யானையுந் தேரும் ஆளும் எறிந்தார் என்பது , 
யானையையும் , தேரையும் , ஆளையும் எறிந்தார் என்றவாறு 
உம்மை யெண்ணின் கண் உருபு தொக்கவாறாயிற்று . 


287 . 


உம்உந் தாகும் இடனுமா ருண்டே , 


எ ... ன் . ( நுதலியதும் உரையும் இல்லை) . 


உ ... ம் : - நீர்க்கோழி கூய்ப்பெயர்க் குந்து 1 ( புறநா .395 ) 


என்பது . 


சு.வே : 


1 கூப்பெயர்க்குந்து ( ஏடு ) 


238 


தொல்காப்பியம் 


எட்டுவகைப்பட்ட உம்மையுள் ஓர் உம்மை எனப்படாது .. 
வினை செய் மருங்கிற் காலமொடு வந்தது . 


குறிப்பு :-இந்த உம் எட்டுவகைப்பட்ட உம்மையுள் ஒன் 
றன்று . பெயரெச்சத்தின் ஈற்றில் வரும் உம் என்க . அதனால் , 
தனை ‘வினைசெயல் மருங்கின் காலமொடு வருந என்றார் 


288 . 


வினையொடு நிலையினும் எண்ணுநிலை திரியா 
நினையல் வேண்டும் அவற்றவற் றியல்பே . 


எ ... ன் , மேலே , எண்ணுக்களைக் காட்டின வழியெல்லாம் 
பெயரொடு படுத்தேகாட்டினார் ; இனி வினையொடு அவ்வெண் 
களைக் காட்டுகின்றார் , 


உ ... ம் : -அறுத்துக் குறைத்துச் சுகிர்ந்து வகிர்ந்திட்டான் , 
எனச் செவ்வெண் வினையான் எண்ணினவாறு , 


அறுத்தும் குறைத்தும் சுகிர்ந்தும் வகிர்ந்தும் இட்டான் 
என , உம்மை எண் வினையொடு கூட்டி எண்ணினவாறு . 


பல எண் ணும் வினைக்கு வாரா ; வருமிடத்து இத்தொடக் 
கத்தனவே வருவன கொள்க . 


" மண்டில மழுங்க மலை நிலங் கிளர 
வண்டின மலர்பாய்ந் தூத மீமிசைக் 
கண்டற் கானற் குருகின மொலிப்ப " . ( அகநா . 290 ) 
வினையொடு கூடிச் செவ்வெண் வந்தவாறு . 
‘நினையல் வேண்டும் என்பது , அவ்வெண்ணுக்களெல் 
லாம் தொகை பெற்றே நடக்கும் என்றவாறு . 


என , 


சாத்தன் வந்தான் , கொற்றன் வந்தான் , வேடன் வந் 
தான் ; அம்மூவரும் வந்தார் , அம்மூவரும் வந்தமையால் கலியா 
ணம் பொலிந்தது எனத் தொகை பெற்று வந்தவாறு . 


289. என்றும் எனவும் ஒடுவுந் தோன்றி 

ஒன்றுவழி யுடைய எண்ணினுட் பிரிந்தே . 
எ ... ன் , (நுதலியதும் உரையுமில்லை ) . 


இடைச்சொல்லியல் 


இ 


நூற்பா -290 


239 


உ.ம் : 


“ உயர்திணைப் பெயரே அஃறிணைப் பெயரென் 
றாயிரண் டென்ப " ( தொல் . புணரி. 15 ) 


என்புழி , என்று என்பதனை முன்னுங் கூட்டி உரைக்க 


கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை 


( தொல் . நூன் . 7 ) என்புழி எனவென்பதனை முன்னுங் கூட்டி 
உரைக்க . 


நிலனே நீரே தீயே வளியே 

ஆகா யத்தொ டைந்தே பூதம் 
என்புழி ஒடுவினை எங்குங் கூட்டி உரைக்க . 


குறிப்பு : - ஒத்த நூற்பா 
என்னும் எனவும் ஒடுவும் ஒரோ வழி 
நின்றும் பிரிந்தெண் பொருடொறு நேரும் 


2 


( நன் . 428 ) மயிலைநாதர் உரை ; “ இம்மூன்றிடைச் சொல்லும் 
எண்ணின்கண் ஓரிடத்தே நின்றனவேனும் எண்ணும் பொருள் 
தொறும் பிரிந்து செல்லும் . 


290 . 


அவ்வச் சொல்லிற் கவையவை பொருளென 
மெய்பெறக் கிளந்த இயல வாயினும் 
வினையொடும் பெயரொடும் நினையத் தோன்றித் 
திரிந்து வேறு வரினுந் தெரிந்தனர் கொளலே . 


எ ... ன் , ( நுதலியதில்லை ) . 


" மேல் ஓதப்பட்ட சொற்கள் கூறப்பட்ட இலக்கணத்த 
வன்றிப் பிறபொருள்பட்டு வருப உளவேனும் 

கொள்க . 


உ ... ம் : -- 


" சென்றீ பெரும நிற் றகைக்குநர் யாரோ 
( அகநா .46 ) என்புழி ஓகாரம் ஈற்றசையும் ஆயிற்று . 


240 


தொல்காப்பியம் 


கலங்கொண்டன கள்ளென்கோ 
காழ்கோத்தன சூட்டென்கோ 
நெய்யணிந்த வறையென் கோ 

குய் கொண்ட துவையென்கோ 
என ஓகாரம் எண்ணோகாரம் ஆயிற்று . 


( யா.வி. கழ . பக் . 368 ) 


" ஓர்கமா தோழியவர் தேர்மணிக் குரலே (நற் 145 ) 
மா முன்னிலை அசைச்சொல் ஆயிற்று ( இது) வியங்கோட்கு 
ஓதிய அசைச் சொல் (இடை .25 ) 


. 


அதுமற் கொண்கன் தேரே ” 
என்புழி மன் , அசைச் சொல் ஆயிற்று 
291. கிளந்த வல்ல வேறுபிற தோன்றினும் 

கிளந்தவற் றியலான் உணர்ந்தனர் கொளலே . 
எ .. ன் , இவ்வோத்திற் கெல்லாம் புறனடை உணர்த்துதல் 
நுதலிற்று . 
( இது ) மேற் சொல்லப்பட்டனவன்றி 

வரும் இடைச் 
சொல்லும் கொள்ளப்படும் என்றவாறு . 

அவை , காரம் கரம் கான் ஆனம் ஏனம் ஓனம் எனவும் 
வரும் . 


மான , மன் , ஆர் , தெய்ய , தொய்யல் எனவும் வரும் . 

புறனடை என்பது நூலுள் எடுத்தோதாதவற்றைப் பாது 
காத்து நூற்குமுட்டாகாமை உணர்தற் பொருட்டாக வைத்து 
உரைப்பது . 
குறிப்பு : - வேற்றுமை மயங்கியலின் 

புறடை நூற்பாவும் 
இதுவும் ஒன்றே . 

மேற்கோள் : - பொதியிலாயினும் , இமயமாயினும் புகாரே 
யாயினும் என்ற தொடரில் ஆயினும் என்பது ஓர் எண் 
ணிடைச் சொல் “ கிளந்தவல்ல ” என்னும் புறனடையாற் 
கொள்க என்பர் . ( சிலப்.மங் .14 , 16 ) அடியார்க்கு நல்லார் . 

இடைச்சொல்லியல் முற்றும் . 


சு.வே : 1 


நூலுள்ளே தொகாதவற்றை ( கா.ந ) 


8. உரிச்சொல்லியல் 


292. உரிச்சொற் கிளவி விரிக்குங் காலை 

இசையினுங் குறிப்பினும் பண்பினுந் தோன்றிப் 
பெயரினும் வினையினும் மெய்தடு மாறி 
ஒருசொற் பலபொருட் ? குரிமை தோன்றினும் 
பலசொ லொருபொருட் குரிமை தோன்றினும் 
பயிலாத வற்றைப் பயின்றவை சார்த்தித் 
தத்த மரபிற் சென்று நிலை மருங்கின் 
எச்சொ லாயினும் பொருள் வேறு கிளத்தல் . 


எ ... ன் , இவ்வோத்து என்ன பெயர்த்தோவெனின் , உரிச் 
சொல் உணர்த்தினமையின் உரிச்சொல் ஓத்து 

என்னும் 
பெயர்த்து . 


இத்தலைச் சூத்திரம் என் நுதலிற்றோவெனின் , உரிச் 
சொற்கெல்லாம் பொதுவாயதோர் இலக்கணம் உணர்த்துதல் 
நுதலிற்று . 


உரிச்சொற்கள் தோன்றுமிடத்து இசையுங் குறிப்பும் 
பண்பும் பற்றிப் பெயர்க்கண்ணும் வினைக்கண்ணும் சென்று , 
பொருள்களை விளக்கும் என்றவாறு . 


மெய் என்பது பொருள் . 


தடுமாறுதல் என்பது பெயர் பற்றியும் வினைபற்றியும் 
வரும் வரவினை நோக்கி ; 

அவ்வாறு 

தடுமாறுங்கால் , 
ஒரு 

சொல் பல பொருட்கு 4 உரிமைப் பட்டுத் தடுமாறு 
தலும் , பல சொல் ஒரு பொருட்கு உரிமைப் பட்டுத் தடுமாறு 
தலும் உடைய அவை ; அவ்வாறு தடுமாறித் தோன்றுதல் அவற் 
றிற்கு லக்கணம் ; அவ்வாறு தோன்றுங்கால் பயிலாத உரிச் 


சு.வே : 1 மெய்தடு மாற ( ஏடு ) 

2 பல்பொருட் ( கா.ந ) 
3 விளைக்கும் ( துறைசை ) 
4 பல்பொருட்கு ( கா.ந ) 


242 


தொல்காப்பியம் . 


சொற்களைப் பயின்ற உரிச்சொல்லொடு சார்த்தி உணரப் 
படும் ; அவ்வாறு சார்த்திச் சொல்லவே எவ்வகைப்பட்ட 
சொல்லாயினும் பொருள் விளங்கும் . 


“ உறுகால் ( நற் .300 ) என்றக்கால் உறு என்பதனை 
வழக்கினுள்ளார் பயிலாமையின் மிகுகால் என்று சொல்லுப . 
மிகு 1 என்பதூஉம் உரிச்சொல் , அதனை நடையுள்ளார் பயின்றா 
ராதலான் , அந்நிகரானவற்றாற் பொருத்திச் சொல்ல அவை 
விளங்கித் தோன்றும் என்பது . 


இசைபற்றி நிற்பனவற்றிற்கு , இசை சென்று நிலை மருங்கு 
எனவும் , குறிப்புப்பற்றித் தோன்றுவனவற்றிற்குத் தத்தங் 
குறிப்புச் சென்றுநிலை மருங்கு எனவும் , பண்பு பற்றித் 
தோன்றுவனவற்றிற்குப் பண்பு சென்று நிலை மருங்கு என 
வும் 2 படும் என்பது . 


இசை பற்றித் தோன்றின : “ துவைத்தலும் சிலைத்தலும் 
( தொல் . உரி . 61 ) என்னுந் தொடக்கத்தன . 


குறிப்புப் பற்றி வந்தன : “ கறுப்புஞ் சிவப்பும் ” ( தொல் . 
உரி . 75 ) என்னுந் தொடக்கத்தன . 


( 4 


‘ நிறத்துரு வுரைத்தற்கு 3 முரிய ” ( தொல்.உரி.75 ) என்றா 
ராகலின் , ஆண்டுப் பண்பெனவும் வரும் . 


ஒரு சொல்லாகப் பல பொருட்குரியன : கடியென் கிளவி 
( தொல் . உரி .86 ) என்னுந் தொடக்கத்தன . 


21 


சொல் ஒரு பொருட் 
( தொல்.உரி.3 ) என்னுந் தொடக்கத்தன . 


குரியன : 


உறுதவ நனி 


முன் , “ இடைச்சொற் கிளவியும் உரிச்சொற் கிளவியும் 

அவற்றுவழி மருங்கிற் றோன்று மென்ப . 


சு.வே : 


1 மிகுவன ( ஏடு ) 
2 கீழ் பண்பு வருதலின் இத்தொடர் இருத்தல் வேண்டும் 
3 நிறத் துரு வுணர்த்தற்கும் ( வழக்கமான பாடம் ) 


உரிச்சொல்லியல் 


நூற்பா - 293 


243 


( பெயரியல் .5 ) என்புழி நிரனிறைவாய்ப் பட்டதாகலான் , அது 
நீக்கு தற்குப் “ பெயரினும் வினையினும் மெய்தடு 

மாறி 
என்றார் என்பது . 

குறிப்பு : - குறைச்சொல் 

தொல்காப்பியர் உரிச்சொல்லை " உயிரும் புள்ளியும் 
இறுதியாகிக் குறிப்பினும் பண்பினும் இசையினும் தோன்றி 
நெறிப்படவாராக் குறைச்சொற் கிளவி ( தொல் . எழுத் 
குற்றி .76 ) என்பர் . பெயர்ச் சொல்லும் வினைச் சொல்லும் 
திணை பால் எண் இடம் விளக்கும் இறுதி எழுத்தைப் ( விகுதி ) 
பெற்று நடத்தலைப் போல உரிச்சொல் நடவாதாதலால் பின் 
னர் “ எழுத்துப் பிரிந்திசைத்தல் இவணியல் பின்றே ( உரி.68 ) 
என்றுங் கூறியுள்ளார் . 
ஒத்த நூற்பா : 
“ மருவிய சொல்லொடு மருவாச் சொற் கொணர்ந்து 
உரிமையொ டியற்றுவது உரிச்சொல் லாகும் 

( வாய்ப்பியம் ) யா.க.கழ .578 . 
உரிச்சொல்லியல்பு : 

“ உரிச்சொல் பெயராமெனினும் , பொருளை விளக்கலும் 
பெரும்பான்மையும் உருபேற்றலுமின்றிப் பொருட்குணத் 
தையே விளக்குதலானும் , சில வினைபோல் வருதலானும் , 
என்பர் மயிலைநாதர் ( நன் .130 ) . 
293. வெளிப்படு சொல்லே ? கிளத்தல் வேண்டா 

வெளிப்பட வாரா உரிச்சொன் மேன . 


எ ... ன் , இருவகைய உரிச்சொல் வெளிப்படுவனவும் வெளிப் 
படாதனவு மென ; அவற்றுள் வெளிப்பட்ட உரிச்சொற்களது 
பொருள் சொல்ல வேண்டா 4 அறிந்த பொருட்பெற்றியான் 


சு.வே : 


1 நிரனிறைவாய் பட்டதாகலான் ( கா.ந ) 

நிரனிறை வாய்பாட்டதாகலான் ( ஏடு ) 
2 சொல்லோ ( ஏடு ) 


3 


இருவடை 


க 


4 


வெளிப்பட்ட உரிச்சொல் கிளந்து 
பொருள் சொல்லுதல் வேண்டா ( துறைசை ) 


244 


தொல்காப்பியம் 


பொருட் செல்லுதல் 

செல்லுதல் என்பது உணர்த்தியவாறு ; அவ்வாறு 
வெளிப்பட்ட உரிச்சொற்களாவன கலித்தது , குழைத்தது 
என்னுந் தொடக்கத்தன ; இனி வெளிப்பட வாராதனவற்றை 
விரிக்கின்றார் .1 


குறிப்பு : - நூ . ‘ மேல என்பது மேன என் நின்றது ( சேனா ) . 


294. அவைதாம் 

உறு தவ நனியென வரூஉ மூன்று 
மிகுதி செய்யும் பொருள வென்ப . 


எ .. 


ன் , குறிப்புப் பற்றித் தோன்றும் உரிச்சொற்கள் பல 
வாகலான் அவற்றுப் பகுதி முற்கூறிய தொடங்கினார் 2 . 


உரிச்சொல்லும் 
பொருண்மையை விளக்கும் என்றவாறு . 


கூறப்பட்ட 


மூன்று 


மிகு திப் 


“ உ.றுகா லொற்ற வொல்கி ( நற் .300 ) என்பது , மிகுகால் 
ஒற்ற ஒல்கி யென்பதாம் . 


தவச்சேய் நாட்டா ராயினும் 4 ( நற் . 115 ) என்பது மிகச் 
சேய நாட்டார் என்பதாம் . 


“ நனிசேய்த் தன்றவன் பழவிறன் மூதூர் (மலைபடு .487 ) 
என்பது மிகச் சேய்த்தன்றவன் பழவிறன்மூதூர் என்பதாம் . 


குறிப்பு : 
1. இளம்பூரணர் நூற்பாவுள் அவைதாம் என்பதற்கு 

எழுதவில்லை . சேனாவரையர் அவைதாம் என்றது 
வெளிப்படவாரா உரிச்சொற்றாம் என்பர் . 


உரை 


2. " நனியென் 
கழ.உ ) 


கிளவி மிகுதிப் பொருட்டே 


( யா . க . வி . 


சு.வே : 


1 விரிக்கின்றாம் ( ஏடு ) 
2 

துடங்கினார் ( துறைசை ) 
3 மிகுப் 
4 நட்டாராயினும் ( துறைசை ) 


உரிச்சொல்லியல் 


நூற்பா -295 , 296,297 


245 


295. உருவுட் காகும் புரையுயர் 1 பாகும் . 


எ ... ன் , இதுவுங் குறிப்பு. 


“ உருவக் குதிரை ” ( அகநா .1 ) என்றக்கால் உட்கத் தக்க 
குதிரை என்பதாம் . 




“ புரைய மன்ற புரையோர் கேண்மை ( நற் .1 ) என்பது 
உயர்ந்துயர்ந்தோர் கேண்மை என்பதாகும் . 


குறிப்பு : - இளம்பூரணர் புரை என்பது பிளவுப் பொருளி 
லும் வரும் என்பர் . (உரி.92 ) 


திவாகரம் 


" உயர்வும் குற்றமும் உவமச் சொல்லும் 

புரையென் கிளவிப் பொருளொடு புணரும் 
என்று கூறும் . 


296. குருவுங் கெழுவு நிறனா கும்மே 


எ .... ன் , ( நுதலியதும் உரையும் இல்லை ) 
உ ... ம் : - “ குருத்துளி பொழிந்தது ” 


கேழ்கிள ரகலத்து " 2 (மதுரைக்காஞ்சி . 493 ) என்றக்கால் 
அவை இரண்டினும் நிறஞ் சொன்னவாறு . 


தெய்வச் 


குறிப்பு : - கெழு என்பது கேழ் எனவும் வரும் 
சிலையார் . 


297. செல்லல் இன்னல் இன்னா மையே . 


எ ... ன் , இதுவுங் குறிப்பு . 


நோய்ப் பொருண் மைய 


வாகும் 


இவை இரண்டும் 
என்றவாறு ". 


1 உயர்வாகும் ( நச் ) 
பா.வே : 2 கேழ் கிள ரகலம் ( துறைசை ) 


246 


தொல்காப்பியம் 


உ ... ம் : மணங்கமழ் வியன்மார் பணங்கிய செல்லல் 
( அகநா . 22 ) என்புழி நோய் என்பதாம் . 


வெயிற் புறந் தரூஉம் இன்னல் இயக்கத்து 
( மலைபடு . 374 ) என்றவிடத்தும் அதுவாம் 2 . 


298 . 


மல்லல் வளனே ஏபெற் றாகும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையுமில்லை ) 


உ ... ம் : 

“ மல்லன் மாமலை என்றக்கால் 
மாமலை என்பதாம் . 


வளனுடைய 


ஏகல் லடுக்கம் ( அகநா . 52 , நற் 116 ) என்றக்கால் அப் 
பெற்றிய கல்லடுக்கம் என்பதாம் . 
குறிப்பு : 

நேமிநாதம் ஏ ஏற்றம் ( சொல் , உரி . 4) என்று கூறுகிறது . 

சேனாவரையர் ஏ என்பது பெற்று என்னும் குறிப்புணர்த்து 
மென்று கூறி, பெற்று பெருக்கம் என்பர் . 


நச்சினார்க்கினியர் ஏ என்பது பெருக்கம் என்னும் குறிப் 
பினையுணர்த்தும் என்று கூறி , பெற்று அடுக்குதலுமாம் என்பர் . 

நேமிநாதம் ‘ ஏயேற்றம் என்று கூறுவதால் இந்நூற்பா 
" மல்லல் , வளனே ஏயேற் றாகும் என்றும் இருந்திருக்கலாம் . 


சேனாவரையரும் 

“ பெற்று 

என்பது பெருக்கம் என்ற 
பொருளில் அக்காலத்துப் பயின்றது போலும் என்று ஐயமாக 
எழுதுவதையும் அறிஞர் கருதுக . 


“ அப் பெற்றிய கல்லடுக்கம் என்பது அவ்வளவு 
கல்லடுக்கம் என்று பொருள்படும் . 


உயர்ந்த 


பா.வே : 1 இயக்கம் ( கா.ந ) 
சு.வே : 2 என்பதாம் ( ஏடு ) 

3 பெற்றிய ( கா.ந ) 
அப்பெற்றிய கல்லடுக்கம் ஏட்டில் உள்ள பாடம் . 


உரிச்சொல்லியல் 


நூற்பா - 299-303 


247 


299 . 


உகப்பே உயர்தல் உவப்பே உவகை . 


எ ... ன் , ( நுதலியதும் உரையுமில்லை ) 


காண 


உ ... ம் : - “ நாடு 

மேன்மே லுகமின் என்பது நாடு 
காணக் கன்மேல் ஏறினான் , மேன் மேல் உயர்மின் என்பதாம் . 


" உவக்குந ளாயினும் ஊடின ளாயினும் ” 1 ( அகம் . 203 ) 
என்புழி உவந்தனவாயினும் என்பதாம் . 


300. பயப்பே பயனாம் . 


எ ... ன் , இவை யெல்லாங் குறிப்பு (உரையில்லை ) . 


60 


உ ... ம் : 


- 


‘ ஆன பயமுந் தூக்கின் ” 2 என்புழிப் பயன் கூறிய 


வாறு . 


301. பசப்பு நிறனாகும் . 


எ .... ன் , இது பண்புபற்றி வந்தது ( உரையில்லை ) . 
உ ... ம் : - “ பசப்பித்துச் சென்றார் ” என்புழி நிறம் கூறிய 


வாறு , 


302 . 


இயைபே புணர்ச்சி , 


எ ... ன் , இதுவுங் குறிப்பு (உரை இல்லை ) . 

உ ... ம் : - “ இயைந் தொழுகும் ” என்றக்கால் பொருந்தி 
யொழுகும் என்பதாம் . 


303. இசைப்பிசை யாகும் . 


எ ... ன் , இஃது இசைபற்றி வந்தது (உரையில்லை ) . 


சு.வே : 1 உடலுநளாயினும் 

2 தூக்கினென் ( துறைசை ) 
3 இதுவும் ( ஏடு ) 


248 


தொல்காப்பியம் 


உ ... ம் : - “ இசைந் தொழுகும் 
சைந் தொழுகும் என்றக்கால் , 

என்றக்கால் , இசையத் 
தோன்றி விடுமின் என்பதாம் . 


குறிப்பு : - திவாகரத்தில் ( 9 ) “ இயைவே புணர்ச்சி இயைப் 
பிசை வாகும் என்றும் பாடம் உள்ளது . 


புணர்ச்சி 


இசைப் 


பிசை 


ஆனால் பிங்கலம் “ இயைபே 
யாகும் என்றே பாடம் 

பாடம் ஓதுகிறது . 


304. அலமரல் தெருமரல் ஆயிரண்டுஞ் சுழற்சி . 


எ..ன் , இதுவுங் குறிப்பு (உரையில்லை ). 


“ அலமர 


உ ... ம் : 

லாயம் ( ஐங்குறு. 64 ) 
என்றக்கால் ‘ சுழன்றுவரல் ஆயம் என்பதாம் 


“ தெருமரல் உள்ளம் ” 
என்பதாம் . 


என்பது சுழன்றுவரும் 


உள்ளம் 


305 . மழவுங் குழவு மிளமைப் பொருள். 
எ ... ன் , இதுவுங் குறிப்பு (உரையில்லை ) . 


உ ... ம் : -குழக்கன்று கடிதியாத்தாள் 
கன்று கடிதியாத்தாள் என்பதாம் . 


என்றக்கால் , இளங் 


மழகளிறு ( புறநா . 103 ) என் றக்கால் , இளங்களிறு என்ற 
வாறாம் . 


306 , சீர்த்தி மிகுபுகழ் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையுமில்லை ) 


உ ... ம் : - “ வயக்கஞ்சால் சீர்த்தி ” என்றக்கால் மிக்க புகழ் 
என்ற தாம் , 


குறிப்பு : - சேனாவரையரும் நச்சினார்க்கினியரும் சீர்த்தி 
என்னும் உரிச்சொல்லைக் குறிப்புப் பொருளில் வந்தது என்பர் . 
ஆனால் , பேராசிரியர் மரபியலுள் ( 110 ) 


சு.வே ; 1 தோன்றி விடும் ( கா.ந ) 


உரிச்சொல்லியல் 


நூற்பா -307 , 308 


2.19 


" அன்ன பிறவும் கிளந்த வல்ல 
பன்முறை யானும் பரந்தன வரூஉம் 
உரிச்சொல் 


என்பது இறந்தது காத்தலாம் ; என்னை , இசையும் குறிப்பும் 
பண்புமேயன்றிச் சீர்த்தியும் , புனிறும் போல்வன வேறும் உள 
எடுத்தோதப்பட்டன எனவும் என்று எழுதுவதை 

நோக்கி 
னால் சீர்த்தியும் புனிறும் என்பன இசையும் - குறிப்புப் பண்பும் 
அல்லாத உரிச்சொல் என்று அவர் கருதுவது புலனாம் . 


307 . 


மாலை யியல்பே . 


எ ... ன் , ( நுதலியதும் உரையும் இல்லை ) 

உ ... ம் : - “ இரவரன் மாலையன் ” 1 (குறிஞ்சிப்பாட்டு . 239 ) 
என்றக்கால் 2 இரவின் வரும் இயல்பினன் என்பதாம் . 3 


308. கூர்ப்புங் கழிவும் உள்ளது சிறக்கும் . 


எ .... ன் , (நுதலியதும் உரையுமில்லை ) 


உ ... ம் : - உப்புக் கூர்ந்தது " உப்புக் கழிந்தது என்பன 
சிறப்புச் சொல்லாயவாறாம் . 

குறிப்பு : 

( 1 ) தொல்காப்பியர் உரிச்சொற்களில் உறு , தவ , . நனி 
என்னும் மூன்றும் மிகுதிப் பொருளில் வரும் என்றும் ( உரி .3 ) 
கூர்ப்பு , கழிவு என்னும் இரண்டும் 

உள்ளது 

சிறத்தல் என் 
னும் பொருளில் வரும் என்றும் வேறுபாடு தோன்றப் பிரித்துக் 
கூறுகிறார் . 

நன்னூலார் இத்தகைய வேறுபாட்டினைக் கருதாமல் " சால 
உறுதவ நனி கூர் கழி மிகல் (455) என்பர் . 


( 2 ) " கூர்ப்புங் கழிவும் உள்ளது சிறத்தல் என்று திவாகர 
மும் பிங்கலமும் கூறும் . 


சு.வே : 1 இரவின் வரன்மாலையன் 

2 என்ற வழி 
3 என்றதாம் 


250 


தொல்காப்பியம் 


309 , கதழ்வும் துனைவும் ! விரைவின் பொருள . 


எ..ன் , ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : - அண்டர் கரிய எருத்திற் கதழுந் துறைவன் " 
( குறுந் . 117 ) என்றக்கால் விரையுந்துறைவன் என்பதாம் . 


துனைபறை நிவக்கும் புள்ளின மான ” 
விரைந்து பறக்கும் என்பதாம் . 


என்றக்கால் 


குறிப்பு : - இளம்பூரணர் கதழ்வு என்பது விரைவே யன்றிச் 
சிறப்பு என்ற பொருளிலும் வரும் என்பர் . ( உரி . 92 ) 


உ ... ம் : - கரிய எருத்தில் , என்பது புலிசை ஏட்டின் பாடம் 
கரிய -சினந்த , 


310. அதிர்வும் விதிர்ப்பும் நடுக்கஞ் செய்யும் . 


எ ... ன், இவை யெல்லாங் குறிப்பு ( உரை இல்லை ) . 


. 


உ ... ம் : அதிர்கண் முரசம் " 
முரசம் என்பதாம் . 


என்றக்கால் நடுங்குகண் 


விதிர்ப்புற்றுக் கண்ணிமையார் என்றக்கால் நடுங்குற்று 


என்பதாம் , 


குறிப்பு :- அதிர்வு முதலான சொல்லை ஆசிரியர் பொரு 
ளிற்கு வேறாய் இயற்றுதற் கருத்தாவாகக் கூறியுள்ளார் என்பர் 
( இலக் . கொத் . பாயி 1. உரை ) 


பா.வே : 1 துனையும் 
சு.வே : 2 கயிறரி யெருத்திற் ( கா.ந ) 

கயிறிரி யெருத்திற் ( ஏடு ) 
3 துனை பொறை ( துறைசை) 

துனை பரி ( கா.ந ) 
4 நடுக்கும் 
5 நடுக்குற்று ( கா , ந ) 


உரிச்சொல்லியல் 


251 


நூற்பா - 311-313 


311. வார்தல் போகல் ஒழுகல் மூன்றும் 

நேர்பும் நெடுமையுஞ் செய்யும் பொருள் . 


எ ... ன் , இது பண்புபற்றி வந்தது (உரை இல்லை ) . 


உ ... ம் : - வார்கயிற் றொழுகை என்றக்கால் 
நேர்கயிற்றொழுகை 

என்பதூஉம் , நெடுங்கயிற்றொழுகை 
என்பதூஉம் ஆம் . 


என்புழியும் அவ்விரு 


“ போகு கொடி ஒழுகு கொடி " 
பொருளும் படும் . 


312. தீர்தலும் தீர்த்தலும் விடற்பொருட் டாகும் . 


எ ... ன் , இதுவுங் குறிப்பு (உரை இல்லை ) . 


ஊரிற் பற்று 


உ ... ம் : - “ ஊரிற் றீர்ந்தான் என்றக்கால் 
விட்டான் என்பதாம் . 


“ பேய் தீர்த்தான் ” என்றக்கால் பேய் விடுவித்தான் என்ப 
தாம் , 


313. கெடவரல் பண்ணை ஆயிரண்டும் விளையாட்டு , 


எ ... ன் , ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : - கெடவர லாயம் என்றக்கால் விளையாட்டாயம் 
என்பதாம் . 


பண்ணைத் தோன்றிய வெண்ணான்கு பொருளும் 


( தொல் . மெய்ப்பா .1 ) என்றக்கால் விளையாட்டுட் டோன்றிய 
பொருள் என்பதாம் . 


குறிப்பு : - பண்ணைத் தோன்றிய என்பது விளையாட் 
டாயத்தின்கண் தோன்றிய என்றவாறு ; பண்ணை உடையது 
பண்ணை என்றாயிற்று என்பர் இளம் . ( தொல் . மெய்ப் . 1 ) 


252 


தொல்காப்பியம் 


314. தடவுங் கயவும் நளியும் பெருமை . 


எ.ன் , ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


12 


பள்ளருவி 


( அக . 35 ) 


உ ... ம் : - " தடந்தோள் கய 
நளிமலை நாடன் ( புறநா . 150 ) 


315. அவற்றுள் 

தடவென் கிளவி கோட்டமுஞ் செய்யும் . 


எ ... ன் ( நுதலியதில்லை ) 

“ தட என்பது பெருமையே யன்றிக் கோட்டப் பொருளி 
னையும் விளைக்கும் . என்றவாறு 


உ ... ம் : - தடமருப் பெருமை ( நற் . 120 ) 


316 . 


கயவென் கிளவி மென்மையுஞ் செய்யும் .! 


எ ... ன் ( நுதலியதில்லை ) 


‘ கய வென்னுஞ் சொல் பெருமையே யன்றி மென்மைப் 
பொருளும் படும் 


உ ... ம் : - “ கயந்தலை மடப்பிடி ” ( நற் .137) 
என வரும் . 
குறிப்பு : - “ கயவே பெருமையும் மென்மையுங் காட்டும் ” 

( திவா . ) 


317 . 


நளியென் கிளவி செறிவும் ஆகும் . 


எ ... ன் ( நுதலிய தில்லை ) 

“ நளி என்னுஞ் சொல் பெருமையே 
பொருளும் படும் என்றவாறு ”. 


யன்றிச் செறிவுப் 


ப.வே : 


1 மென்மையு மாகும் ( சேனா ) 
2 ஏட்டிலும் , 

கா . ந . பதிப்பிலும் இவ்வுரைப்பகுதி இல்லை . 
கழகப் பதிப்பில் மட்டும் உள்ளது . 


உரிச்சொல்லியல் 


நூற்பா -318 , 319 


253 


உ ... ம் . நளியிருள் என்றக்கால் செறியிருள் என்பதாம் . 
மூன்றிடத்தும்மையும் இறந்தது தழீஇயின . 


என்றது , 


குறிப்பு : மூன்றிடத்து உம்மை 

இவ்வியல் 
24,25 , 26 என்னும் எண்ணுள்ள நூற்பாக்களில் முறையே 
கோட்டமும் , மென்மையும் , செறிவும் என்னுமிடங்களிலுள்ள 
உம்மைகளை . 


இம்மூன்றுள் கோட்டம் , மென்மைப் பண்பு , செறிவு , குறிப்பு . 


318. பழுதுபயம் ! இன்றே . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


என் றக்கால் பயமின்றியே 


உ ... ம் : - “ பழுதே வந்தார் 
வந்தார் . 


குறிப்பு : - பயமின்மை குறிப்புப் பொருள் . 


உரியியல் எட்டாவது நூற்பா பயப்பே பயனாம் என்பது . 
அங்குக் குறிப்பிட்ட பயப்பு செய்யுள் நடை ; பயன் 

என்பது 
உலகநடை . அவ்விரண்டின் எதிர்மறை பழுது என்பதாம் . 
தொன்றுதொட்டு வரும் பயப்பு , பயன் என்னும் சொற்களின் 
இயல்பை மறந்த பிற்காலத்தார் , ‘ பிரயோசனம் என்னும் 
வடசொல் இவ்வாறு திரிந்ததென்பர் . 


319 . 


சாயன் மென்மை . 


எ ..ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


" சார 


உ ... ம் : 

னாடன் 

சாயன் மார்பு ( பதிற்று . 16 ) 
என்றக்கால் மெல்லிய மார்பு என்ற தாம் . 


குறிப்பு : - மென்மைப் பண்பு , 


" கயவு சாயல் சால்பு மேம்பாடென் , 
றுயர்வி னான்கும் மேன்மை யாகும் 


சு . வே : 1 


பயன் ( ஏடு ) 


254 


தொல்காப்பியம் 


( திவாகரம் - பண்பு) என்னும் நூற்பாவை நோக்கினால் 
மேல் நூற்பா சாயன் மேன்மை என்றும் 

இருக்கலாம் 
போலும் . 


தொன்னூல் விளக்கம் “ சாயன் மேன்மை ” என்றே கூறு 


கிறது . 


ஆனால் , உரையாசிரியரெல்லோரும் 

சாயன் 

மென்மை 
என்றே பாடங்கொண்டனர் . நச்சினார்க்கினியர் சிந்தாமணி 
உரையில் ( செய் . 8 ) அமிர்தன்ன சாயல் என்ற பகுதிக்கு உரை 
எழுதும் பொழுது , “ சாயல் மென்மை என்று பொதுப்படச் 
சூத்திரஞ் செய்தது ஐம்பொறியாலும் நுகரும் மென்மையெல் 
லாம் அடங்குதற்கு என்பர் . 


320. முழுதென் கிளவி யெஞ்சாப் பொருட்டே . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 

உ ... ம் : - " முழுக்கறை ! பெய்தான் என்றக்கால் எஞ்சாமை 
பெய்தான் என்பதாம் . 


321 . 


வம்பு நிலையின்மை . 


... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 
உ ... ம் : - “ வம்ப வடுகர் ” ( அகநா . 375 ) 


“ வம்ப நாரை ( அகநா . 190 ) என்றக்கால் நிலையில்லாமை 
கூறியவாறாம் . 


குறிப்பு : -- இது குறிப்புப் பொருள் . 


322 , மாதர் காதல் . 
எ ... ன் (நுதலியதும் உரையும் இல்லை ) 


1 கறை என்பது பல பொருள் ஒரு சொல் 
“ உதிரமும் மாசும் உரலும் நிறமும் 
கடுவும் இறையும் கருமையும் கறையே ” ( பிங்க .10.33 ) 
என்னும் இவற்றுள் ஏற்றது கொள்க 


உரிச்சொல்லியல் 


நூற்பா -323, 324 


255 


உ ... ம் : - “ மாதர் வண்டொடு சுரும்பி சைத்தது 
என்றக்கால் காதல் வண்டு என்பதாம் , 


323. நம்பு மேவு நசையா கும்மே . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : - " நயந்து நாம் விட்ட நன்மொழி நம் பி 
( அகநா .198 ) என்றக்கால் நச்சி என்பதாம் . 


" பேரிசை நவிரம் மேஎ யுறையும் (மலைபடு . 82 ) 
என்றக்கால் நயந்து உறையும் என்பதாம் . 


324. ஓய்தல் ஆய்தல் நிழத்தல் 1 சாஅய் 

ஆவயின் நான்கும் உள்ளதன் ? நுணுக்கம் . 


எ .... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) . 


உ ... ம் : - " ஓய்கலை யொருத்தல் 
என்றக்கால் நுணுகிய கலை யொருத்தல் என்பதாம் . 


கையும் மெய்யும் ஆய்ந்திருந்தார் 
என்றக்கால் சுருங்கியிருந்தார் என்பதாம் . 


" நிழத்த யானை மேய்புலம் படர " (மதுரை.303 ) 
என்றக்கால் மெலிந்து நுணுகிய என்பதாம் . 


“ கயலற லெதிர கடும்புனற் சாஅய் ( நெடு . 18 ) 
என்றக்கால் சுருங்கி என்பதாம் . 


குறிப்பு : 
1. இவ்வியல் 17 - ஆம் நூற்பா உள்ளது 

இது உள்ள தன் நுணுக்கம் . 


சிறத்தல் 


சு . வே : 1 நிழற்றல் ( ஏடு ) 

2 உள்ளத்தின் ( ஏடு ) 
3 நிழற்ற யானை 


256 


தொல்காப்பியம் 


2. ஆய்தல் 

திவாகரம் செயல்பற்றிய தொகுதியில் 


" தேர்தல் தூக்கல் ஆய்தல் தெரிதல் 
ஓர்தல் தெளிதல் ஆய்வா ராய்தல் 


என வருதலின் , உள்ளதன் நுணுக்கப் பொருளில் வரின் உரிச் 
சொல்லென்றும் , ஆராய்தல் என்ற பொருளில் வரின் வினைச் 
சொல்லென்றும் ஆய்தலுக்கு வேறுபாடறிக . 


சிவஞான முனிவர் ஆயிழையாய் ஆன்மா (சி.போ.சூ .7 ; 
அதி .3 ) என்பதற்கு நுணுகிய நூல்களை ஆராயும் ஆன்மாவே 
என்று உரை கூறிப்பின் இழை நூலாகலான் ஈண்டுச் சாத்தி 
ரத்தை உணர்த்திற்று . ஆய்தல் --நுணுகுதல் ; “ ஒய் தல் 
நுணுக்கம் (உரி. 33 ) என்றார் தொல்காப்பியனாரும் என்பர் . 


. 


325. புலம்பே தனிமை . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 

உ ... ம் : - " புலம்புவிட் டிருந்தார் ( மலைபடு . 49 ) 
என்றக்கால் தனிமை துறந்திருந்தார் என்பதாம் . 


325. துவன்று நிறைவாகும் .. 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 

உ ... ம் : ஆரியர் துவன்றிய பேரிசை மூதூர் ” ( நச்சி -170 ) 
என்றக்கால் நிறைந்த மூதூர் என்பதாம் . 


327. முரஞ்சன் முதிர்வே ,. 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


சு.வே : 1 


பேரிசை யிமயம் ( கா.ந ) 
பேரிசை முள்ளூர் ( நற் .170 ) 
உரையுள் நிறைந்த மூதூர் என்று வருவதால் " ஆரியர் 
துவன்றிய பேரிசை மூதூர் (புலிசை ) என்ற பாடம் தக்கது 


உரிச்சொல்லியல் 


257 


நூற்பா -328 , 329 


உ ... ம் : - " கோடுபல முரஞ்சிய கோளி யாலம் 


( மலைபடு , 268 ) என்றக்கால் முதிர்ந்த ஆலம் என்பதாம் . 


328. வெம்மை வேண்டல் . 


எ . ன் , ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


என்றக்கால் 


வேண்டப் 


உ ... ம் : - “ நீ வெம்மையள் 
படுவாள் என்பதாம் . 


329. பொற்பே பொலிவு 


எ..ன் ( நுதலியதும் உரையும் இல்லை) 


உ.ம் : - அணிகலம் பொற்ப " என்றக்கால் பொலிய என் 
பதாம் . 


குறிப்பு : - 1. “ துப்புக் கலித்தல் பம்பல் துவன்றல் 

பொற்புக் கஞறல் உவப்பே அமரல் 
அதிகம் மங்கலம் மலர்ச்சி என்றிவை , 
பொலிவின் பெயரென புகன்றனர் புலவர் 

திவாகரம் - பண்பு 


1 , 


2. “ பொலிவும் அழகும் 


ஒப்பனையும் 

பொற் 
பெனல் ” 
பிங்கலம் . 10 


3. தொல்காப்பியர் பொற்பையும் பொலிவையும் 

ஒன்றாகக் கருதிப் பொற்பே பொலிவு எனக் 
கூறினாலும் ; கம்பன் வேறாகக் கருதி 


" பொற்பில் நின்றன பொலிவு ( பால . 90 ) 


என்று கூறுகிறான் . 


சு , வே : 1 கொடும்பல முரஞ்சிய ( ஏடு ) 

2 நீ வேண்டப்படுவாளொடு ( துறைசை ) 


258 


தொல்காப்பியம் 


330. வறிது சிறிதாகும் . 


ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் ; - " வறிது நெறியொரீஇ என்றக்கால் 
சிறிது நெறியொரீஇ என்பதாம் . 


குறிப்பு : - சிறுமை பயனில் சொல் அறியாமை வறிதே " 

( பிங்கலம் .10 ) 


331. எற்றம் நினைவும் துணிவு மாகும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : - எற்றத்திருந்தார் 4 என்றக்கால் நினைத்திருந் 
தார் என்பதூஉம் ; துணிந்திருந்தார் என்பதூஉம் ஆம் . 


குறிப்பு : - கானலம் சேர்ப்பன் கொடுமை எற்றி 
( குறுந்.145 ) என்பதை நோக்கினால் ‘ எற்றம் என்ற பாடமே 
நன்று . நச்சினார்க்கினியர் பாடமும் அது . சேனாவரையர் , 
தெய்வச் சிலையார் உரைகளில் ஏற்றம் என்ற பாடம் உள்ளது . 
பிரயோகவிவேக நூலார் சமாசப் படலத்தில் 

முன்மொழி 
யெண்ணக் கருமதாரயனைக் கூறும்பொழுது 

கூறும் பொழுது திருவள்ளுவரும் 
தொல்காப்பியனாரும் “ எண்ணித் துணிக கருமம் ” எனவும் , 
“ ஏற்றம் நினைவுந் துணிவு மாகும் எனவும் கூறினாராகலின் 
ஒரு பொருளை எண்ணும் பொழுது ஒன்றாகவும் , துணியும் 
பொழுது வேறொன்றாகவும் கொள்க 

கூறுமிடத்து 
ஏற்றம் என்றே பாடங்கொண்டு நினைவும் துணிவும் 
வெவ்வேறு என்று கூறுகின்றார் . 

332. பிணையும் பேணும் பெட்பின் பொருள . 
எ ... ன் ( நுதலியதில்லை ) 


என்று 


சு.வே : 1 வறிது வறிது நெறியொரீஇ ( ஏடு ) 

2 சிறிது ஒரீஇ ( ஏடு) 
3 ஏற்றம் ( கா.ந ) 


4 


ஏற்றத் 


உரிச்சொல்லியல் 


நூற்பா -333 , 334 


259 


“ பெட்டல் என்பது புறந்தருதல் என்றவாறு ” 


உ ... ம் : - " அரும்பிணை பயக்கற்ற வேட்ட ஞான்று " என்றக் 
கால் , அரும்புறந்தரு வரவிற்றாகி வேட்ட போழ்து என்பதாம் . 

" பேணி என னல்லனோ மகிழ்ந் " ( அகநா . 16 ) என்றக் 
கால் , பெட்டேன் அல்லனோ மகிழ்ந என்பதாம் . 


குறிப்பு : - பிணை 
‘ விருப்பம் மான்விலங்கின் பெண்டொடர்பும் பிணை 

( பிங்கலம் , 10 ) 


333. பணையே பிழைத்தல் பெருப்பும் ஆகும் . 


எ ... ன் , இவை யெல்லாம் குறிப்புச் சொல் . 

( உரை இல்லை ) 


உ ... ம் : - “ பணைத்துப்போய் வீழ்ந்தது என்றக்கால் பிழைத் 
துப்போய் வீழ்ந்தது என்பதாம் . 

" பணைத்தோள் (அகநா . 1 ) என்றக்கால் பெருந்தோள் 
என்பதாம் . 


குறிப்பு : - ஏட்டில் எழுதிவரும் பொழுது பிழையாக எழுதி 
விட்டால் அதனைக் குறிக்க 

மேலே புள்ளிவைப்பதுண்டு. 
துறைசை ஏட்டில் நூற்பாவை எழுதிவரும்பொழுது 
" பொருப்பும் என்று பிழையாக எழுதிவிட்டுப் பிழையைக் 
குறிக்க " பெர்ருப்பும் என்று புள்ளி வைத்துள்ளமையை அறிக 


334. படரே உள்ளல் செலவு மாகும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


மலி 


உ ... ம் : - “ படர்மலி வெற்பர் என்றக்கால் உள்ளல் 
வெற்பர் என்பதாம் . 


“ அவ்வாறு படர்ந்தார் என்றக்கால் , சென்றார் என்பதாம் . 


வே : 

1 ஆறுபடர்ந்தார் ( கா.ந ) 


260 


தொல்காப்பியம் 


335. பையுளுஞ் சிறுமையும் நோயின் பொருள் 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : - " பையுள் நல்யாழ் என்பதாம் . 

“ சிறுமை யுறுப செய்பறி யலர் ” ( நற்றி .1 ) என்றக்கால் 
நோய் உறுப செய்யார் என்பதாம் . 

குறிப்பு :-இதுவரை நற்றிணை முதற்பாட்டின் ஈற்றடியைச் 
சிறுமையுறுபவோ செய்பறியலர் எனப் பாடம் ஓதி செய்வ 
தறியாராய்த் தடுமாற்றம் அடைவரோ ? அங்ஙனம் செய்யார் 
காண் என்று உரை எழுதியுள்ளார் ( பின் நாரா . ) ஆனால் , 


இளம்பூரணர் “ சிறுமை உறுப செய்பறியலர் எனப்பாடம் 
ஓதி , 

நோய் உறுப செய்யார் என்று சுருக்கமாகவும் தெளி 
வாகவும் உரை தந்துள்ளார் ( புலிசை , துறைசை ஏடுகள் ) , 


336 , எய்யாமை அறியாமை ?. 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 

உ ... ம் எய்யா மையலை ( குறிஞ் . 8 ) என்றக்கால் அறியா 
மையலை என்றவாறாம் . 


. 


குறிப்பு : -சேனாவரையர் முதலியோரெல்லாம் இந்நூற்பா 
வினை ‘ எய்யா மையே அறியா மையே என்று அளவடியாகப் 
பாடம் ஓதுவர் . ஆனால் , திவாகரம் எய்யாமை அறியாமை 
ஆகு மென்ப என்று கூறுவதையும் பிங்கலமும் அவ்வாறு கூறு 
வடைதையும் கருதினால் இளம்பூரணர் 

பாடமே 

பழைய 
மாகும் . 


UITL 


337. நன்று பெரிதாகும் . 


338. தெவுக் கொளற் பொருட்டே . 
‘ இரண்டு சூத்திரமும் (புலிசை ) 


பா.வே : 1 சிறுமை யுறுபவோ ( கா.ந ) 

2 எய்யா மையே அறியா மையே சேனா , நச் , தெய் 


உரிச்சொல்லியல் 


நூற்பா- 339 


261 


இவ் விரண்டு சூத்திர மும் ( துறைசை ) 
இரண்டு சூத்திரமும் உரை நோக்கி ஒன்றாயெழுதப்பட்டது . 

( கா.ந.பதிப்பு ) 


எ..... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : - “ நன்றும் அரிதுற்றனையாற் பெரும் ” ( அகநா .10 ) 
என்றக்கால் பெரிதுற்றனையால் என்பதாம் . 

“ நீர்த்தெவு நிரைத்தொழுவர் ” ( மது.காஞ். 89 ) - 
என்றக்கால் நீர் கொள்ளும் நிரைத் தொழுவர் என்பதாம் . 


குறிப்பு : -சேனாவரையரும் நச்சினார்க்கினியரும் 

தெய்வச்சிலையாரும் 


கீழ்வருவனவற்றை முறையே , 

" நன்று பெரிதாகும் 
“ தாவே வலியும் வருத்தமு மாகும் 
தெவு கொளற் பொருட்டே 


என்று மூன்று நூற்பாவாக , அமைத்துக் கொள்ளுகின்றனர் . 


புலிசை , துறைசை ஏடுகளில் 


என்று 


நன்று பெரிதாகும் தெவுக்கொளற் பொருட்டே " 
ஒரே நூற்பாவாக எழுதப்பட்டுள்ளது . நூற்பாவின் கீழ் இரண்டு 
சூத்திரமும் என்று குறிப்பு இருக்கிறது . ஆனால் , ஒரு நூற்பா 
வாகக் கருதி 46 என்று எண் கொடுக்கப்பட்டுள்ளது . 


339. தாவே வலியும் வருத்தமு மாகும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : - " தருங்கட் டாக்கலை ” 1 ( குறுந் .69 ) 
என்றவழி , வருந்திய கலை என்பதாம் . 


சு . வே : 1 கருங்கட் டாக்கலை ( கா.ந ) 


262 


தொல்காப்பியம் 


" தாவின் நன்பொன் ( அகநா . 211 ) என்றக்கால் வலியின் 
நன்பொன் என்பதாம் . பொன்னுக்குப் போக்குடைமை 


வலியது . 


பின்னாக மாறி 


உள்ளது , 


குறிப்பு : - உதாரணம் முன் 
ஏட்டில் , 


340. தெவ்வுப் பகையாகும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 

உ ... ம் : - “ தெவ்வுத் தேயத்து 1 ” 
என்றக்கால் பகைத் தேயத்து . என்பதாம் . 

குறிப்பு : 

( 1 ) வகரக் கிளவி நான்மொழி யீற்றது 
( தொல்.எழு . 81 ) நூற்பாவில் குறிக்கப்பட்ட தெவ் 

என்பது 
பெயர்ச்சொல் , 


என்ற 


இங்கே தெவ்வு என்பது , பகை என்னும் குறிப்பினை 
உணர்த்தும் உரிச்சொல் என்க . 


( 2 ) கா.ந 

பதிப்பிலும் கழகப்பதிப்பிலும் தெவ்வர் 
தேயத்து என்று உதாரணம் காட்டப்பட்டுள்ளது . ஆனால் , 
சேனாவரையரும் நச்சரும் தெவ்வுப்புலம் என்றே காட்டு 
கின் றனர் . 


341. விறப்பும் உறப்பும் வெறுப்புஞ் செறிவே . 
எ ... ன் , இவையெல்லாம் குறிப்பு . 


( உரை இல்லை ) . 


உ ... ம் : - “ விறந்த 
காப்பொடு என்பதாம் . 


காப்பொடு என்றக்கால் 

செறிந்த 


சு.வே : 1 தெவ்வர் தேயத்து ( கா.ந ) 

2 பகைவர் தேயத்து ( கா.ந ) 
3 வெறிப்பும் ( தொன்னூல் ) 


உரிச்சொல்லியல் 


நூற்பா - 342 - 344 


263 


“ உறந்த விஞ்சி யுயர்நிலை மாடம் ” என்புழி செறிந்த 
இஞ்சி என்பதாம் . 


14 


வெறுத்தார் என்றக்கால் செறிந்தார் என்பதாம் . 


342. அவற்றுள் 

விறப்பே வெரூஉப் பொருட்டு மாகும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ.ம் : - கோடுமுற்றி யளந்த காரொடு விறந்தே 
என்றக்கால் , வெரீஇ என்பதாம் . 


343 . 


கம்பலை சும்மை கலியே அழுங்கல் 
என்றிவை நான்கும் அரவப் பொருள . 


எ ... ன் , இவை இசைபற்றி வந்தன. 


(உரையில்லை ) 


உ ... ம் : - " ஊர் கம்பலை யுடைத்து என்றக்கால் அரவ 
முடைத்து என்பதாம் . 


ஊர் சும்மையுடைத்து என்பதும் 2 
கலிகெழு மூதூர் “ அழுங்கன் மூதூர் என்பனவும் ஒக்கும் . 


குறிப்பு : - திவாகரம் “ கலித்தல் சும்மை கம்பலை அழுங்கல் ” 
என்ற நான்கையும் முன்னே கூறி , இவற்றுடன் 

சிலைத்தல் 
துவைத்தல் சிலம்பல் இரங்கல் இமிழ்த்தல் விம்மல் இரட்டல் 
ஏங்கல் கனைத்தல் தழங்கல் கறங்கல் அரற்றல் இசைத்தல் 
என்றிவை ஒலித்தலை இசைக்கும் என்று பல 

சொற்களையும் 
கூட்டிக் கூறும் . 


344. அவற்றுள் 

அழுங்கல் இரக்கமும் கேடும் ஆகும் . 


சு.வே : 1 விறந்ததே ( ஏடு ) 

2 என்பதும் அது ( கா.ந } 


264 


தொல்காப்பியம் 


* 


எ ... ன் (நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : -- “ மனையிழந்தழுங்கினார் 1 என்றக்கால் 
கினார் என்பதாம் . 


இரங் 


" செலவழுங்கினார் என்றக்கால் செலவு கெடுத்தார் என்ப 
தாம் . இப்பொழுது ? இவை குறிப்புப்பற்றி வந்தன . 


345 . 


கழுமென் கிளவி மயக்கஞ் செய்யும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : “ கழுமிய ஞாட்பினுள் மைந்திழந் 
தாரிட்ட ( களவழி . 11 ) என்றக்கால் மயங்கிய ஞாட்பு என்ப 
தாம் . 


346 . 


செழுமை வளனுங் கொழுப்பு மாகும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : - " செழுஞ் செந்நெல் என்றக்கால் வளஞ் 
செந்நெல் என்பதாம் . 


செழுந்தடி தின்ற செந்நா யேற்றை என்பது கொழுந் 
தடி தின்ற என்பதாம் . 


வளம் என்பது ஆக்கம் . கொழுப்பென்பது ஊன்பற்றிய 
ணம் . 


குறிப்பு : - 1. உரையில் கொழுப்பென்பது ஊன்பற்றிய நிணம் 
என்று குறிக்கப்பட்டுள்ளது . சேனாவரையர் பண்பு என்பர் . 
நச்சினார்க்கினியர் உரையில் “ வளத்தொடு கொழுப்பிடை 
வேற்றுமை என்னையெனின் 

ஆக்கம் , 
கொழுப்பு என்பது ஊன் தொடக்கத்தனவற்றது நிணங்கோட 
லிழுதிருப்பு ” என்றுள்ளது . 


வளம் 


என்பது 


சு.வே : 1 மகனை ( கா.ந ) 

2 இப்பொழுது என்னும் சொல் 

அச்சுப்பிரதியில் இல்லை ; ஏட்டில் உள்ளது . 
கழுமிய ஞாட்பு ! யங்கிய ஞாட்பு என்பதாம் ( ஏடு ) 


உரிச்சொல்லியல் 


நூற்பா -347 - 349 


265 


பிங்கலம் 


“ கொழுமையும் செழுமையும் வளமையுங் கொழுப்பே " 
என்று பண்பாகவே ஓதுகிறது . 


347. விழுமஞ் சீர்மையும் இடும்பையும் செய்யும் 1. 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 
உ ... ம் : - விழுமியர் ” என்றக்கால் சீரியர் என்பதாம் . 

விழும முற்றிருந்தார் என்றக்கால் , இடும்பை யுற்றிருந் 
தார் என்பதாம் . 


348. கருவி தொகுதி . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 

உ ... ம் : - “ கருவி தந்து கதழுறை சிதறி ” ( அகநா .4 ) 
என்றக்கால் , ஈண்டு 

மின்னும் 

முழக்குங் காற்றும் 
இத்தொடக்கத்தன வாயின . 


என 


குறிப்பு : - 1. “ தொகுதியும் மொய்யும் தோடும் குழுமலும் 
கருவியும் தொகுதிப் பெயர்க்கட்டுரைக்கும் ”. 

( திவா.பண்பு ) 


349 . 


கமம் நிறைந்தியலும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : - “ கமஞ்சூன் மாமழை யிசைக்கும் என்றக் 
கால் நிறைந்த சூன் மா மழை என்பதாம் . 
குறிப்பு : - கமம் நிறைந்தியலும் ( உரி .57 ) 

‘உருவுட்காகும் ( உரி.4 ) 


பா.வே : 1 விழுமஞ், சீர்மையும் சிறப்பும் இடும்பையும் ” ( சேனா.நச் ) 

" விழுமஞ்சீர்மையும் சிறப்பும் இடும்பையும் செய்யும் " ( தெய் ) 
2 கா.ந. பதிப்பில் கமஞ்சூன் மாமழை ’ ’ என்றே உள்ளது . 
இத்தொடர் திருமுருகாற்றுப்படை 7 , அகநா.43 , குறுந் . 158 , 
பதிற்று .24 என்னும் இவற்றில் வந்துள்ளது . 


266 


தொல்காப்பியம் 


செல்லில் இன்னல் இன்னா மையே (உரி. 6 ) 

என்னும் 
வை சொல்லினைப் பொருளிற்கு வேறன்று என்றும் கூறினார் 
என்பர் . ( இல.கொ.பாயி . 6 உரை ) 


350. அரியே ஐமை 1. 


எ .... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : - அரிமயிர்த் திரண் முன்கை ( புறநா . 11 ) 
கால் ஐம்மயிர்த் திரண் முன்கை என்றவாறாம் , 


என்றக் 


தெய்வச் சிலையார் ஐம்மை 

என்றதற்கு 

ஐது என்று 
பொருள் கூறுவர் . நேமிநாத உரையாசிரியர் அரி என்பதற்கு 
அழகு என்று பொருளுரைப்பர் . பிங்கலம் ‘ ஐ ’ என்பதை அழகுக் 
கொரு பெயராகக் கூறும் . அது அரியும் தகடும் அயரும் 
ஐம்மை என்றும் கூறும் . 


351 . 


கவவகத் திடுமே . 


எ ... ன் , இவையெல்லாம் குறிப்பு . 
( உரை இல்லை ) 


உ ... ம் : - “ கொடும்பூண் கவைஇய கோல மார்பு ” என் றக் 
கால் கொடும்பூண் அகத்திட்ட கோல மார்பு என்பதாம் . 


குறிப்பு : - கவவு என்ற சொல் கவை என்றும் 
என்றும் திரிந்து வரும் . 


கவை இய 


352. துவைத்தலும் சிலைத்தலும் இயம்பலும் இரங்கலும் 

சைப்பொருள் கிளவி யென்மனார் புலவர் . 


எ ... ன் , இவை நான்கும் 
உரை இல்லை . 


இசைபற்றி 


வந்தன ( என்றல் ) 


உ ... ம் : - வரிவளை துவைப்ப ( புறநா . 158 ) என்றக்கால் , 


பா.வே : 1 அரியே யைம்மை ( சேனா , நச் ) 
சு.வே ; 2 கவைஇ ( ஏடு ) 

3 வால்வளை ( ஏடு ) 


உரிச்சொல்லியல் 


நூற்பா -353 , 354 


267 


சங்கிசைப்ப என்பதாம் . " கலையி னிரலை சிலைப்ப " என்றக் 
கால் அதனது 

குரலிசையைச் சொல்லிற்றாம் . ஏறு சிலைக் 
கும் என்பதும் அது . “ இயமரம் இயம்பும் எனவே ஒலிக்கும் 
என்பதாம் . 
முரசிரங்கு முற்றம் என்றக்கால் இசைக்கும் என்பதாம் . 


குறிப்பு : - உரியியல் 52 - ஆம் நூற்பாவை நோக்குக . 


353. அவற்றுள் இரங்கல் கழிந்த பொருட்டு மாகும் . 


ன் ( நுதலியதும் உரையும் இல்லை 

லை ) 
உம்மை இறந்தது தழீஇயிற்று . 


உ ... ம் : - “ உடைய திழந்து உயிரிரங்கி இருந்தார் என்றக் 
கால் கழிவினை விளக்கும் ; ஈண்டு இரக்கம் . 


354 . 


இலம்பா டொற்கம் ஆயிரண்டும் வறுமை . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : - “ இலம்பாடு 2 புலவர் ( மலைபடு . 57 ) 
என்றக்கால் வறுமைப்படும் புலவர் என்பதாம் . 


தீர்க்கும் " 


என்றக்கால் 


வறுமை 


ஊரை யொற்கந் 
தீர்க்கும் என்பதாம் . 


குறிப்பு : - இலம்பாடு 
இளம்பூரணர் உரை 

முதலான 

எல்லோருடைய உரை 
களிலும் ‘ இலம்பாடு என்ற பாடமே உள்ளது . துறைசை ஏட்டில் 
“ இலம்பாடு புலவர் என்றக்கால் வறுமைப்படும் புலவர் என்ப 
தாம் என்று உதாரணமும் எழுதப்பட்டுள்ளது . 


சேனாவரையர் ‘ இலம் என்னும் உரிச்சொல் பாடு 
என்னும் தொழிற்பற்றியல்லது வாராமையின் இலம்பாடு 
என்றார் என்று சிறப்புரையும் எழுதியுள்ளார் . 


சு.வே : 1 இருந்தால் ( துறைசை ஏடு ) 

2 இலம்படு ( கா.ந ) 
3 உரை யொற்கம் ( துறைசை ) 


268 


தொல்காப்பியம் 


ஆனால் , தொல்காப்பிய நூற்பா " இலம் என்கிளவிக்குப் படு 
வருகாலை ” ( எழுத் .317 ) 

என்றே கூறுகின்றது . இந்நூற்பா 
வினைக் கருதினால் 


இலம்படு ஒற்கம் என்றே இந்நூற்பா இருக்க வேண்டும் 
போலும் . 


355 . 


ஞெமிர்தலும் பாய்தலும் பரத்தற் பொருள . 


எ 


.ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 
உ . ம் : - “ தண்பெரும் பந்தர்த் தருமணன் , 


ஞெமிரிய ( நற் . 143 ) என்றக்கால் 


பரப்பிய என்பதாம் , 


111 


“ புண்ணுமிழ் குருதிப் 
பரந்து என்பதாம் . 


புனல் பாய்ந்து 


என்றக்கால் , 


குறிப்பு : - நற்றிணையில் 
" ஐதே காமம் யானே ஒய்யெனத் 
தருமணன் ஞெமிரிய திருநகர் முற்றத்து ( 143 ) 


என்றே பாடம் உள்ளது . மேற்காட்டிய 
இலக்கியத்திலும் இருக்கலாம் . 


உ.தாரணம் வேறு 


வரிமணன் ஞெமர , ( புறநா. 90 ) என்றதை நோக்கினால் 
ஞெமர் தல் என்றும் இச்சொல் இருக்கலாம் . 


356. கவர்வு விருப்பாகும் . 
எ ... ன் (நுதலியதும் உரையும் இல்லை ) 

உ ... ம் : - கொள்ளை மாந்தரி னானது கவரும் ” ( அகநா .2 ) 
என்றக்கால் , விரும்பும் என்பதாம் , 


சு.வே : 1 புண்ணுமிழ் குருதி முகம்பாய்ந் திழிதர ( குறிஞ்சி அச்சுப்பிரதி ) 

2 ஞெமரிய ( ஏடு ) 
3 கவர்பு ( தெய் ) 
4 விரும்பிய ( எடு ) 


உரிச்சொல்லியல் 


நூற்பா-357 - 359 


269 


357. சேரே திரட்சி . 


ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உம்: - சேர்ந்து செறி குறங்கு ( நற் . 170 ) என்றக்கால் , 
திரண்டு செறி குறங்கு என்பதாம் . 


} 


358 . 


வியலென் கிளவி அகலப் பொருட்டே . 


எ - ன் ( நுதலியதும் , உரையும் இல்லை ) 


உ ... ம் : - “ வியலிரு வானம் என்றக்கால் அகலிரு வானம் 
என்பதாம் . 


359. பேநாம் ! உரும் என வரூஉங் கிளவி 

ஆமுறை மூன்றும் அச்சப் பொருள . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


ம் : - " மன்ற மராத்த பேமுதிர் ? கடவுள் ( குறுந். 87 ) 
என்பது அச்சமுதிர் கடவுள் என்பதாம் . 

“ நாம் வருந்துறை சேர்ந்து என்பது அச்சமுடைய துறை 
சேர்ந்து என்பதாம் . 


“ உருமில் சுற்றும் என்பது அச்சமில் சுற்றம் என்பதாம் . 
இவையெல்லாங் குறிப்பு . 


குறிப்பு : - மேலே உள்ள நூற்பா பேஎ 

நாமுருமென 
என்று அளபெடையுடன் இதே வடிவத்தில் திவாகரத்தில் 
( பண்பு ) வந்துள்ளது . இப்பெயர் மூன்றும் பேம் , நாம் , உரும் , 
என மகர ஈறாகவே கொள்ளப்படுகின்றன . ( நச் ) 


சேனாவரையர் “ பே முதலாகிய மூன்று என்பர் . 


பா.வே : 1 பேம் நாம் ( நச் ) 

பேஎ நாம் ( தெய் ) - 
சு . வே : 2 பேஎமுதிர் ( கா.ந ) 

3 போந்து ( ஏடு ) 


270 


தொல்காப்பியம் 


நாம் 


தெய்வச்சிலையார் உரையுள் ஓர் 
என்றும் மற்றொரு ஏட்டில் பேஎம் 
பெற்றுள்ளது . 


ஏட்டில் பேஎ 
நாம் 


என்றும் எழுதப் 


பிங்கலம் (பண்பு ) பேமும் நாமும் உருமும் ” என்று எல்லா 
வற்றையும் மகர ஈறாகவே கூறுகின்றது . 


360 . 


வயம் வலியாகும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : - வாள்வரி வேங்கை வயப்புலி 


என்பது வன்புலி 2 என்பதாம் . 


குறிப்பு : - புலிசை ஏட்டில் வயம் வலி யாகும் என்ற பாடமே 
உள்ளது . நேமிநாதம் “ வயம் வலியாம் வந்து ( உரி .4 ) என்று 
கூறுகின்றது . 


பிங்கலம் “ வலியும் நீரும் புள்ளும் வயம் எனல் ” என்றும் , 
திவாகரம் “ முரண் வயம் பாழி ......வலி ” ( பண்பு ) என்றும் 
மகர வீறாகவே கூறுகின்றன . 


361. வாளொளி யாகும் . 


எ ... ன் (நுதலியதும் உரையும் இல்லை ) 
உ.ம் : - கண்ணே நோக்கி வாளிழந் தனவே ( குறுந் .44 ) 


என்பது ஒளியிழந்தன என்பதாம் . 


1 . குறுந்தொகையில் இப்பாட்டு 
“ காலே பரிதப் பினவே கண்ணே 

நோக்கி நோக்கி வாளிழந் தனவே ” 
என்ற பாடத்தில் உள்ளது . ஏட்டில் உள்ளவாறு நோக்கினால் 


பா . வே : 


1 வய ( சேனா , நச் , இளம் , கா.ந , துறைகை ) 
2 வலியுள்ள 


5 . 


வே : 


உரிச்சொல்லியல் 


நூற்பா - 362-365 


271 


“ காலே பரிதப் பினவே 
கண்ணே நோக்கி வாளிழந் தனவே 


என்று பாடங்கொள்ள வேண்டும் போலும் . 


362. துயவென் கிளவி அறிவின் றிரிவே , 


எ 


... ன் 


( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : - “ அறிவு துயவுறுத்தார் ” என்பது அறிவு திரிவுறுத் 
தார் என்பதாம் . 


குறிப்பு : - நச்சினார்க்கினியரும் தெய்வச்சிலையாரும் துயவு ) 
என்றே பிரிப்பர் , 


திவாகரம் “ துயவென் கிளவி அறிவின் றிரிவே ” 
என்றே கூறுகின்றது . 


363 . 


உயாவே உயங்கல் , 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 

ம் : - “ பருந்திருந் , துயாவிளி பயிற்று மியாவுயர் 
நனந்தலை ” ( அகநா .19 ) என்றக்கால் , உயங்குவிளி 

பயிற்றி 
என்பதாம் . 


364 . 


உசாவே சூழ்ச்சி . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ .ம் : " நாமுசாக் கொள்ளாமோ என்பது சூழ்ந்து 
கொள்ளாமோ என்பதாம் . 


இவை குறிப்பு . 


365. வயாவென் கிளவி வேட்கைப் பெருக்கம் . 


எ..ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


272 


தொல்காப்பியம் 


உ .. ம் : - கூழ்கண்டு வயாவினார் ” என்பது வேட்கையர் 1 
என்பதாம் . 


குறிப்பு : - வயா என்பது வயவு என்று திரிந்தும் நிற்கும் 
என்பர் நச்சினார்க்கினியர் கருப்பமுற்ற மகளிர்க்கு நுகரப்படும் 
பொருண்மேற் செல்லும் வேட்கை வயா வாகும் . 


366. கறுப்புஞ் சிவப்பும் வெகுளிப் பொருள 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் ; - கறுத்து வந்தார் என்பது 
வெகுண்டு வந்தார் என்பதாம் . 


சிவந்து நோக்கினார் என்பது , வெகுண்டு நோக்கினார் 
என்பதாம் . 


குறிப்பு : - இவை குறிப்புணர்த்தும் , 


சேனாவரையர் " கருமை செம்மை என்னாது , கறுப்புச் 
சிவப்பு என்றதனான் , தொழிற்பட்டுழியல்லது அவை வெகுளி 
உணர்த்தாமை கொள்க என்பர் . 


367. நிறத்துரு வுணர்த்தற்கும் 3 உரிய என்ப . 
எ..ன் , அதுவே யன்றிப் பண்புப் பொருளும் படும் என்ற 


வாறு . 


( உரை இல்லை ) 


. 


உ ... ம் : - உடம்பு கறுத்தது “ கண் சிவந்தன 
என்பன நிறத்தின் மேலும் செல்லும் . 


சு.வே : 


1 


பா.வே : 2 


வேட்கையாயினார் ( கா.ந ) 
கருப்பும் ( நாவலர் பதிப்பு ) 
உரைத்தற்கும் , உரைத்தற்கு 
பண்புப் பொருளையும் ( துறைசை ) 


3 


சு.வே : 


உரிச்சொல்லியல் 


நூற்பா -368, 369 , 370 


213 


பண்மை . 
368. நொசிவு நுழைவு நுணங்கு நு 


பாம் : நச் . தெய் " நொசிவும் நுழைவும் நுணங்கும் 
என்று பாடம் கொள்வர் . இரண்டு ஏட்டிலும் உம்மையில்லாத 
பாடமே உள்ளது . சேனாவரையரும் இவ்வாறே பாடங் கொள்வர் . 

“ நொசிவு நுணங்கு நுழைவு நுண்மை என்றபாடமே 
நேமிநாத உரையிலும் உள்ளது . 
எ ... ன் , இவை பண்புபற்றி வந்தன (உரை இல்லை ) . 


மருங்குல் " 


என்பது 


நுண்மருங்குல் 


உ ... ம் : - " நொசி 
என்பதாம் . 


நுழை மருங்குல் என்பதும் அது . 


நுணங்கு மருங்குல் என்பதும் அது . 


369. புனிறென் கிளவி யீன்றணிமைப் பொருட்டே . 
எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 

உ ... ம் : - “ புனிற்றாப் பாய்ந்தெனக் கலங்கி ! யாழிட்டு " 
( அகநா . 56 ) என்பது ஈன்றணிய ஆப் பாய்ந்தென என்பதாம் . 


குறிப்பு : - திவாகரம் ( பண்பு ) 


" புனிறீன் றணிமை 


370. நனவே களனும் அகலமுஞ் செய்யும் . 


ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 
உ ... ம் : 

“ நனவுப்புகு விறலியிற் றோன்று நாடன் ” 
( அகநா .83 ) என்றால் , களம்புகு விறலியிற்றோன்று நாடன் 
என்பதாம் , 

நனந்தலை யுலகு ( குறுந். 6 ) என்றக்கால் அகன்றலை 
யுலகு என்பதாம் , 


சு.வே : 1 பாய்ந்த தெனக் கலங்கி 

2 இனி யாழிட்டு ( துறைசை ) 


274 


தொல்காப்பியம் 


371. மதவே மடனும் வலியும் ஆகும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 

உ ... ம் ; - மாதர் வான்முகம் மதைஇய நோக்கே 
என்பது மடம்பட்ட நோக்கு என்பதாம் . 


" மத களிறு என்றக்கால் வலிய களிறு என்பதாம் . 


குறிப்பு : - துறைசை ஏட்டில் 

நூற்பா மதர்வே மடனே என்றும் உதாரணம் ‘ மதர் 
வான்முகம் என்றும் உள்ளன. ஆனால் , அடுத்த 

ஆனால் , அடுத்த உதாரணம் 
‘ மதகளிறு என்று உள்ளதால் மதவே என்ற பாடமே தக்கது . 


372. மிகுதியும் வனப்பும் ஆகலும் உரித்தே . 


எ ... ன் , அவையே யன்றி , இவ்விரு பொருளும் படும் என்ற 


வாறு . 


உ ... ம் : - “ மதகளிறு என்றக்கால் , மிகுகளிறு என்பதூஉம் 
மதப்புலி 1 என்றக்கால் வனப்புலி என்பதூஉம் ஆம் . 


ளம் 


பாண்டில் தேரூரச் செம்மாந் 
மதை இனள் ” 2 ( கலித் .106 ) என்பது வனப்புடையள் 
என்பதாம் . 


ததுபோல் 
ஆயினள் 


373. புதிதுபடற் பொருட்டே யாணர்க் கிளவி . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


ம் : - < 


அறாஅ யாண ரகன் றலை நன்னாடு 
( அகநா .44 ) என்றக்கால் அறாத புதுவருவாயுடைய நாடென்ப 
தாம் . 


சு.வே : 1 புலிசை துறைசை ஏடுகளில் இவ்வாறு உதாரணம் உள்ளது . 

வனப்புலி - வனப்புப் புலி . 
2 மதவினள் ( துறைசை ) 


உரிச்சொல்லியல் 


நூற்பா -374 , 375 , 376 


275 


வேறு 


குறிப்பு : அகநா . 44 - இல் இவ்வுதாரணம் 

பொருந்து 
மாறில்லை . இத்தொடர் வந்துள்ள 

அறிக . 
" அறா அயாண ரகன்றலைப் பேரூர் " என்பது பொருநராற்றுப் 
படை ( அடி .1 ) 


திவாகரம் (பண்பு ) புதுமையைப்பற்றி , 
“ புத்தேள் யாணர் புனைபுணர் விருந்து 
நூதனம் வம்பு கடிநவம் புதுமை ” என்று கூறும் . 


374. அமர்தல் மேவல் . 
எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 

உ ... ம் : - “ கூழமர்ந் துண்டாள் ” என்பது 
உண்டாள் என்பதாம் , 


கூழை 


மேவி 


375 . 


யாணுக் கவினாம் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 

உ ... ம் : - “ யாணது பசலை என்றனன் ” ( நற்றி .50 ) 
என்றக்கால் , வனப்பின் கண்ணது பசலை என்பதாம் . 

குறிப்பு : - ‘ யாண் என்பதே இவ்வுரிச்சொல் . உகரம் 
புணர்த்தி யாணு என்றனர் ஆசிரியர் . 


f 


376. பரவும் பழிச்சும் வழுத்தின் பொருள் 
எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 

உ ... ம் : - கடவுள் பரவினார் என்றக்கால் , வழுத்தினார் 
என்பதாம் . 

கை தொழூஉப் பழிச்சி ” ( மதுரைக் .694 ) என்றக்கால் 
வழுத்தி என்பதாம் . 


சு வே : 1 புலிசை ஏட்டில் உரியியல் 96 ஆம் நூற்பாவுரையில் பரவும் 

பழிச்சும் வழுத்தின் பொருளவே என்ற பாடம் காணப்படு 


கின்றது . 


276 


தொல்காப்பியம் 


குறிப்பு : - வழுத்துதல் 

இளம்பூரணர் பின் வரும் உணர்ச்சிவாயில் ( 95 ) என்னும் 
நூற்பாவுரையில் “ என்னை , பரவும் பழிச்சும் வழுத்தின் 
பொருள என்பதனால் , உணராத மடவோரை மற்றொரு 
வாய்பாட்டால் உணர்த்துக . அல்லாக்கால் , மேல் நோக்கிச் 
சில மலர்கொடு தூவிக்காட்ட உணருமேல் அஃதே உணர்ச்சி 
வாயிலாகக் கற்க என்று எழுதுவதை நோக்கினால் பரவலும் 
பழிச்சலும் தெய்வத்தை முன்னிலைப் படுத்திச் செய்யும் மலர் 
வழிபாடு ( அருச்சனை ) என்று தெரிகின்றது . 


377 , கடியென் கிளவி 

வரைவே கூர்மை காப்பே புதுமை 
வரைவே விளக்கம் மிகுதி சிறப்பே 
அச்சம் முன்றேற் றாயீ ரைந்தும் 
மெய்ப்படத் தோன்றும் பொருட்டா கும்மே . 


எ ... ன் , இதுவுங் குறிப்பு . 


“ கடி என்பது இப்பத்துப் பொருளும் படும் என்றவாறு 


உ .... ம் : - " ஊர் கடிந்தார் என்றக்கால் ஊரை வரைந்தார் 
என்பதாம் . 


“ வாள்வாய் 
என்பதாம் . 


கடிது 


என்றக்கால் வாள்வாய் 


கூரிது 


கடிகா என்பது ( களவழி .39) காப்புடைய கா என்பதாம் . 
“ கடித்தளிர் என்பது , புதுத் தளிர் என்பதாம் . 
கடிது வந்தார் என்பது , விரைந்து வந்தார் என்பதாம் . 
கடும்பகல் ( கலி . நெய் .28 ) 

என்பது , 

விளங்கும் பகல் 
என்பதாம் . 


கடும்புனல் ( குறுந் . 103 ) என்பது , மிக்க புனல் என்பதாம் . 
அது சிறந்த புனல் என்பதூஉம் ஆம் . 


கடுங்கண் 


* 


யானை 


என்பது ,. அஞ்சத்தக்க 


யானை 


என் பதாம் . 


உரிச்சொல்லியல் 


நூற்பா -378 , 379 , 380 


277 


" கடுஞ்சூள் தருகுவன் ( அகநா .110 ) என்றக்கால் முன் 
னின்று தேற்றந்தருகுவன் நினக்கென்பதாம் . 


குறிப்பு : - இந்நூற்பா தொன்னூல் விளக்கத்தில் உரிச்சொல் 
லியலில் மேற்கோள் . 


378. ஐயமும் கரிப்பும் ஆகலும் உரித்தே . 


எ ... ன் , இவ்விரு பொருளும் படுதற்கும் உரித்து 
வாறு . 


என்ற 


( உரை இல்லை ) 


என்றக்கால் 


உ ... ம் : - “ கடுத்தன ளல்லளோ வன்னை 
ஐயுற்றனள் என்பதாம் . 


“ கடிமிளகு தின்ற கல்லா மந்தி ” ( மயிலை . நன் . 456 ) 
என்றக்கால் கரிப்பு ஆர் மிளகு தின்ற என்பதாம் . 


379. ஐவியப் பாகும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : - “ ஐதே காமம் யானே 

யானே ( நற் . 143 ) என்றக்கால் 
வியக்கத்தக்க காமம் என்பதாம் . 


குறிப்பு : 

உரிச்சொல் இடைச்சொற்போல தம் ஈறுதிரிதல் உண்டு . 
ஐய பொன்னசும்பு என்ற இடத்தில் ஐ என்றது ஐய என 
ஈறுதிரிந்ததென்பர் (சிந்தா . 37. நச் ) . 


380 . 


முனைவு முனிவாகும் . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


... ம் : 


" சேற்றுணிலை முனைய " ( அகநா . 46 ) என்றக் 
கால் சேற்றுண் நிலை முனிந்த என்பதாம் . 


278 


தொல்காப்பியம் 


குறிப்பு : 

மேற்காட்டிய அகநானூற்றடி " சேற்று நிலை முனைஇய " 
என்ற பாடத்திலே உள்ளது . அப்பாடத்தைக் காட்டிலும் 
‘ சேற்றுணிலை என்ற பாடம் சிறந்தது . 


381 . 


வையே கூர்மை . 


... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 
உ - ம் : - “ வையிலை நெடுவேல் என்றக்கால் 
வேல் என்பதாம் . 


கூரிலை 


382. எறுழ் வலியாகு 


. 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் இல்லை ) 


உ ... ம் : 

வாளுடை யெறுழ்த்தோள் 
வலியுடைய தோள் என்பதாம் . 


என்றக்கால் , 


383. மெய்பெறக் கிளந்த உரிச்சொல் லெல்லாம் 

முன்னும் பின்னும் வருபவை நாடி 
ஒத்த மொழியாற் புணர்த்தன ருணர்த்தல் 
தத்த மரபிற் றோன்றுமன் பொருளே 


எ ... ன் , இது புறனடை 2 . 

“ பொருண்மேற் சொல்லப்பட்ட உரிச்சொல் எல்லாவற்றை 
யும் முன்னைச் சொல் பின்னைச் சொல் நோக்கி அதற்கியைந்த 
மொழிநாடி , அவற்றொடு புணர்த்து உணர்த்துக ; அவ்வாறு 
உணர்த்தவே தத்தமரபிற்றிரியாப் பொருளவாய்த் தோன்றும் ; 
அவ்வாறு தெரிந்துணராக்கால் 
கொள்ளா 

தாங்கருதிய 
பொருள் என்பது . 


சு , வே : 


1 புணர்ந்தனர் ( புலிசை ) 
2 ஏட்டில் புறநடைப் பொருண் என்று எழுதப்பட்டுள்ளது . 
அங்ஙனமாயின் , உரை மேற்சொல்லப்பட்ட என்பதிலிருந்து 
தொடங்க வேண்டும் . 
3 புணர்ந்து ( புலிசை ) 
4 கொள்ளாதாங் கருதிய பொருள் 
என்றும் பிரிக்கலாம் . 


உரிச்சொல்லியல் 


நூற்பா- 384 , 385 


279 


11 


யாதோ கொள்ளாதவாறெனின் ? கடியுடை 

வியனகர் 
என்றக்காற் கடி என்பது கூர்மையும் விரைவும் படுமால் என்று 
நகரத்துக்கண் அவை ஏற்றற்க ; காப்புடை நகர் என்று கொள்க , 
அதற் கொத்த மொழியாகலின் என்பது . 


384 . 


கூறிய கிளவிப் பொருணிலை அல்லது 
வேறுபிற தோன்றினும் 2 அவற்றொடு கொளலே . 


ன் , இதுவும் புறனடை . 


“ சொல்லிப் போந்த உரிச்சொற்கள் அவ்வுரிய வெனப்பட்ட 
பொருளின ஆகாது , வேறுவேறுபட்ட பொருளினவாய்த் தோன் 
றினும் , அச் சொல்லப்பட்ட பொருளொடு படுத்துப் பொருள் 
படுமாறு அறிந்து கொள்க என்பதாம் , 


“ புரைபட்ட ” என்புழிப் புரை என்பது ஈண்டுப் பிளவுப் 
பொருண்மையை விளக்கிற்றாகலின் , இதனையும் உயர்வுப் 
பொருண்மையொடு புணர்த்து இரு பொருளும் அச் சொற்குப் 
பொருள் என்று கொள்க என்பதாம் . 


ஆண்டு 


இனிக் கண்கதழ 

எழுதினார் 

என்றக்கால் 
விரைந்து எழுதினார் என்று விரைவின் பொருள் கொள்ளற்க ; 
சிறப்ப எழுதினார் என்று கொள்க . 


பிறவும் அன்ன . 


385. 


பொருட்குப் பொருடெரியின் அதுவரம் பின்றே . 


எ 


ன் , இதுவும் புறனடை . 


“ மேற் கூறப்பட்ட உரிச்சொல் உளவன்றே ; அப்பொருட் 
கும் இப்பொருட்கும் உரியவென்று ஓதப்பட்டன ; அவை 
தவ நனி ( தொல் . உரி .3 ) என்னுந் தொடக்கத்தன ; மற்ற 


உறு 


சு . வே : 1 பொருணிலைய ( ஏடு ) 

2 வேறு பிறிதொன்றினும் ( ஏடு ) 
3 எப்பொருட்கும் ( ஏடு ) 


280 


தொல்காப்பியம் 


வற்றை மிகுதிப்பொருளவென்றார் ; அது பற்றி மிகுதி என்னை 
எனப் பிறிதொன்றைவிடப் பெரிதாகலென்பவால் , அதனானே 
ஒழியான் ; 1 பெரிதாவ தென்னை ? 2 யென்றான் , எனச் சால 
வாதல் என்றான் என்பதனானும் ஒழியான் ; சாலவாதல் 
எனப்படுவது என்னை ? என்றான் ; என , எத்துணையும் இறங் 
குதல் என்றான் ; என, அத்துணையும் என்னை ? என்று இவ் 
வாறு பிரித்துச் சொற்களால் தெரிபு கூறுமேல் , அது வேண்டா 
என்று விலக்கினவாறு . 


386. பொருட்குத் திரிபில்லை உணர்த்த வல்லின் . 


. 


எ ... ன் , இதுவும் மேற் சூத்திரத்திற்குப் புறனடை 
“ உரிச்சொல் பிறிதலது , பொருள் உணருமாறு வல்லார்க்குப் 
பிற சொற்கொணர்ந்து பொருள் உணர்த்தல் வேண்டா ; 
திரிபின்றி அச்சொல்லினானே உணரப்படும் என்றவாறு ”. 


உறு என்ற பதம் மிகுதிப்பொருட்டு என்றக்கால் அம் 
மிகுதியையும் அதனானே உணரலாம் , உணருமாறு வல்லார்க்குப் 
பிறசொற் கொணர்ந்து உரைத்தல் வேண்டா என்பது . 


குறிப்பு : - ஆசிரியன் 
மாணவன் மனங்கொள்ளும் நெறி 
அறிந்து உணர்த்த வல்லனாயின் , பொருளுணர்ச்சி 
திரிபில்லாமல் நிகழும் என்க , இங்கே 

பொருள் 

என்பது 
பொருளுணர்ச்சியை . 


387 . 


உணர்ச்சி வாயில் உணர்வோர் வலித்தே . 
எ ... ன் இதுவும் புறனடை 4 


" யாம் சொல்லிய சொல்வாயிலே பற்றி உணர்த்துக ; 
அத் துணையால் உணர்வார்க்கு அதுவே உணர்ச்சி வாயிலாம் ; 
அல்லாக்கால் அவ்வுணர்வோரை 

ஆமாற்றால் 
உணர்த்துக என்பதாம் , 


வலித்து 


சு.வே : 1 அதனைக் கேட்டொழியான் ( கா.ந ) 

2 பெரிதெனப்படுவது ( கா.ந ) 

இது ( கா.ந ) 
4 புறநடையாம் (புலிசை ) 


3 


உரிச்சொல்லியல் 


நூற்பா - 388 , 389 


281 


என்னை ? பரவும் பழிச்சும் வழுத்தின் பொருளவே ” 1 
( தொல்.உரி ) என்பதனால் , உணராத மடவோரை மற்றொரு 
வாய்பாட்டான் உணர்த்துக . அல்லாக்கால் , “ மேல் நோக்கிச் 
சில மலர்கொடு தூவிக் காட்ட ” உணருமேல் , அஃதே உணர்ச்சி 
வாயிலாக அறிக . ? என்பது . 


388. மொழிப்பொருட் காரணம் விழிப்பத் தோன்றா . 


எ ... ன் , இதுவும் புறனடை . 


மொழிப் பொருள்கள் 

என்பன 

அச்சொல்லப்பட்ட 
பொருள்கள் ; ( காரணம் ) அப்பொருட்கட்டே , 


குறிப்பு : - சேனாவரையர் விழிப்பத்தோன்றாவென உரிச்சொற் 
பற்றி ஓதினாரேனும் ஏனைச் சொற்பொருட்கும் இஃதொக்கும் 
என்பார் . 


389. எழுத்துப்பிரிந் திசைத்தல் இவணியல் பின்றே . 


எ ... ன் , புறனடை போல்வதோர் விதி கூறுதல் நுதலிற்று . 

“ எழுத்துக்கள் 3 பிரிந்து இசைக்கப்படா உரிச்சொல் 
என்றவை ; பிறிதிலக்கண முடைய என்பது போந்ததாம் 


என்னை பிறிதிலக்கண மெனின் ? “ தம்மீறு திரிதலும் பிறி 
தவ ணிலையலும் ( தொல் . இடை .3 ) 

இவையும் 
என்பது . 


உடைய 


யாதோவெனின் , “ கடியென் கிளவி ” ( தொல்.உரி .86 ) கடும் 
புனல் ( குறுந்.103 ) என்றாயிற்று . “ நம்பு ” ( தொல்.உரி.32 ) 
எனப்பட்டது நம்பி என்றாயிற்று . பிறவும் அன்ன . ( இவை 
தம்மீறு திரிதல் ) . 


சு . வே : 1 பொருள ( கா.ந ) 

2 கற்க ( ஏடு ) 
3 எழுத்துகளைப் ( ஏடு ) 


282 


தொல்காப்பியம் 


இனி “ உருகெழு தோற்றம் (புறநா .58.17) என்புழி , உரு 
என்பதூஉம் , கெழு என்பதூ உம் உரிச்சொல் . 
( இது பிறிதவணிலையல் ) 


குறிப்பு : - தொல்காப்பியர் கிளவியாக்கம் பத்தாம் நூற் 
பாவில் ஈற்றில் நின்றி.சக்கும் பதினோரெழுத்தும் என்றும் , 
அறுபத்திரண்டாம் நூற்பாவில் “ தம் வினைக்கியலும் எழுத்து 
என்றும் குறிப்பன திணை , பால் முதலியவற்றைக் குறிக்கும் 
எழுத்துக்களை ( விகுதி ) யாம் . உரிச்சொல் அவ்வெழுத்துக் 
களைப் பெற்று வினையையும் பெயரையும் போலப் பிரித் 
திசைக்கப்படா என்பது புறனடை ; அங்ஙனமாயினும் இடைச் 
சொற்போலத் தம்மீலு திரிதலையும் பிறி தவணிலையலையும் 
பெறும் என்பது பறாடை... போல்வதோர் விதியாகும் . 


390. அன் பிறவும் கிளந்த வல்ல 

பன்முறை யானும் பரந்தன வரூஉம் 
உரிச்சொல் லெல்லாம் பொருட்குறை கூட்ட 
வியன்ற மருங்கி னினைத்தென வறியும் 
வரம்பு : தமக் கின்மையின் வழிநனி கடைப்பிடித் 
தோம்படை யாணையிற் கிளந்தவற் றியலாற் 
பாங்குற வுணர்த லென்மனார் புலவர் . 


எ . ன் , இதுவும் ஓர் புற எடை . 


அச் சொல்லிப் போந்த உரிச்சொற்களன்றி , 

அவை 
போல்வன பிறவும் உலகத்துப் பலவாற்றானும் பரந்து வரும் 
உரிச்சொல் எல்லாவற்றையும் , 

எல்லாவற்றையும் , இசையுங் குறிப்பும் பண்பு 
மென்னும் மூன்றுவகைப்பட்ட பொருளையுஞ் 

சார்த்தி 
உணர்த்துதற் குறை கூட்ட , அம் மூன்று பொருண்மைக்கண் 
ணும் அவை இத்துணையே என்று வரையறுக்கும் வரையறை 
யின்மையின் , முன்னர் உரிச் சொற்கு ஓதப்பட்ட இலக்கணத்திற் 
பிழையாமல் ஓம்படை யாணையிற் கிளந்தவற் றியலான் 
உணர்க என்றவாறு 


ஓம்படை யானை , என்பது பாதுகாவல்பற்றிய ஆணை . 


உரிச்சொல்லியல் 


நூற்பா -390 


283 


அருமை , இருமை , கருமை , சேண்மை என்னுந் தொடக் 
கத்தன . 


அவற்றைப் பிற நூலார் “ இருமை பெருமையுங் கருமையும் 
செய்யும் என்றும் , தொன்றென் ( தொறுவென் ) கிளவி 
தொழிற்பயில்வாகும் ” என்றும் எடுத்தோதுப என்பது மது . 

உரிச்சொல்லியல் முற்றும் . 
குறிப்பு : 

1. இளம்பூரணர் பொருட் குறை கூட்ட என்பதற்கு 
இசையும் குறிப்பும் பண்பும் என்னும் மூன்று வகைப்பட்ட 
பொருளையும் சார்த்தி உணர்த்துதற் குறைகூட்ட 
உரை கூறுகிறார் . 


என்று 


சேனாவரையர் , பொருட்குறை கூட்ட இயன்ற மருங்கின் 
இனைத்தென அறியும் வரம்பு தமக்கின்மையின் என்பது ; 
பொருளொடு ( சொல்லொடு ) புணர்த்துணர்த்த இசை குறிப்புப் 
பண்புபற்றித் தாம் இயன்ற நிலத்து இத்துணையென 

வரை 
யறுத்துணருமெல்லை தமக்கின்மையான் எஞ்சாமை கிளத்த 
லரிதாகலின் என்றவாறு என்று எழுதிப் பின்னர் “ பொருளைச் 
சொல் இன்றியமையாமையின் , அதனைக் குறை என்றார் , 
ஒருவன் வினையும் பயனும் இன்றியமையாமையின் , “ பினைக் 
குறை தீர்ந்தாரிற் றீர்ந்தின் றுலகு ( குறள் 612) பயக்குறை 
யில்லை தாம் வாழும் நாளே ( புறநா . 188 ) என்றாற்போல ” 
என்று சிறப்புரையும் எழுதியுள்ளார் . 


2 . 


ஒம்படை ஆணை 


" பெயரினும் வினையினும் மெய் தடுமாறி (உரி . 1 ) 


எனவும் 

" முன்னும் பின்னும் வருபவை நாடி ( உரி .91 ) 
எனவும் 


எச்சொல் லாயினும் பொருள் வேறு கிளத்தல் ( உரி . 1 ) 
எனவும் 


சு . வே : 


1 


தொடக்கத்தனவற்றை 


284 


தொல்காப்பியம் 


" ஒத்த மொழியால் புணர்த்தனர் உணர்த்தல் 
தத்தம் பின் தோன்றுமன் பொருளே (உரி . 91 ) 


மரம் 


எனவும் ஆசிரியரால் கூறப்பட்டவையெல்லாம் ஓம்படை ஆணை 
என்பர் ( சேனா , நச் ) . 


3 . 


உரையில் பிறநூலார் 


இளம்பூரணர் , பிற நூலார் , இருமை பெருமையும் 
கருமையும் செய்யும் என்றும் “ தொன்றென் கிளவி தொழிற் 
பயில்வாகும் என்றும் எடுத்தோதுப என்பதும் அது என்பர் . 


இருமை பெருமை என்னும் நூற்பா திவாகரத்திலும் 
பிங்கலத்திலும் இல்லை , அடுத்த நூற்பா “ தொறுவென் கிளவி 
தொழிற்பயில் வாகும் என்ற பாடத்தில் உள்ளது . இதனாலே 
திவாகரம் போல் வேறு நிகண்டும் இருந்தது போலும் . யா - க . 
விருத்தி “ இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் தொல்காப்பியம் , 
தக்காணியம் , அவிநயம் , நல்லாறன் மொழிவரி முதலியவற்றுட் 
காண்க என்று கூறும் ,. 


4. உரியியல் நூற்பாத் தொகை 


கா.ந. பதிப்பும் கழகப்பதிப்பும் நன்று பெரிதாகும் . 
என்பதைத் தனி நூற்பாவாகவும் ( 46 ) 

(46 ) " தெவுக்கொளற் 
பொருட்டே ( 47 ) என்பதைத் தனி நூற்பாவாகவும் கொண் 
டுள்ள தால் உரியியல் நூற்பா எண் 99 ஆகிறது அப்பதிப்புகட்கு 
ஏட்டில் உள்ளபடி 98 , 


உரிச்சொல்லியல் முற்றும் . 


9. எச்சவியல் 


391. இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொலென் 

றனைத்தே செய்யு ளீட்டச் சொல்லே . 


என்பது சூத்திரம் . 


இவ்வோத்து என்ன பெயர்த்தோ வெனின் , எல்லா ஓத்தி 
னுள்ளும் எஞ்சிய பொருள்களை உணர்த்தினமையின் எச்ச 
வியல் என்னும் பெயர்த்து . 


இனி , 


இத்தலைச் சூத்திரம் என் நுதலிற்றோவெனின் 
இத்துணைப்பட்ட சொல்லினாற் செய்யுள் செய்யப்பெறும் 
என்பது உணர்த்துதல் நுதலிற்று . 


40 


வட 


இயற்சொல்லும் திரிசொல்லும் திசைச்சொல்லும் 
சொல்லுமென நான்குஞ் செய்யுட் செய்தற்குரிய சொல் 
லா தலுடைய என்றவாறு , 


இயற்சொல் என்பது , தமிழ் வழங்குநாட்டு விகாரமின்றித் 
தமிழியற்கை இலக்கணப்பாடு செவ்வனுடைய சொல் ; அவை 
முன்னர் உணர்த்துப . 


திரிசொல் என்பது , செய்யுளின்பம் நோக்கி அவ்வியற் 
சொற்களை அவ்வாய்பாடு திரித்து வேறுவாய்பாட்டவாக்குஞ் 
செய்யுளுடைய சொல் . 


என்னை ? 


“ சேரிச் சொல்லின் முட்டுற லஞ்சிச் 
செய்யுட்குப் புலவர் செய்து கொண் டன்றே ” . 


என்பது புறச்சூத்திரம் , அவைதாம் வழக்கினுளின்மை காரண 
மமைதல் என்பவாகலின் அவையும் முன்னர் உணர்த்துப் 


சு.வே : 1 


என்பதாகலின் ( ஏடு ) 
அவை முன்னர் உணர்த்துப ( ஏடு ) 


2 


286 


தால்காப்பியம் 


திசைச்சொல் என்பது , செந்தமிழ் நாட்டை அடையும் 
புடையுங்கிடந்த திசைநாட்டார் வழங்குஞ் சொல் ; அவையும் 
முன்னர் உணர்த்தும் . 


வடசொல் என்பது ஆரியச் சொற்போலுஞ் சொல் ; அவை 
முன்னர் விரித்துரைப்ப . 


பெயர் வினை இடை உரி எனப்பட்ட நான்கு சொல்லுமே 
இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் எனப்பட்டன , 
பிறவில்லை. 


திரிசொல் செய்யுட்கே உரிய , ஒழிந்த மூன்றும் 
குரியவாகிச் செய்யுட்கும் புகும் என்றவாறு . 


வழக்கிற் 


392. அவற்றுள் 

இயற்சொற் றாமே 2 
செந்தமிழ் நிலத்து வழக்கொடு சிவணித் 
தம்பொருள் வழாமை யிசைக்குஞ் சொல்லே . 


ன் , மேல் , நிறுத்த முறையானே இயற்சொல்லை இன்ன 
வென்று 

இலக்கணமுறைமையாற் பகுத்து உணர்த்துதல் 
நுதலிற்று . 


“ மேற் 

சொல்லப்பட்ட நான்கு சொல்லுள்ளும் இயற் 
சொல் என்று கூறப்படுவன , செந்தமிழ் நிலத்தார் வழங்கும் 
வழக்கத்திற்குப் பொருந்தித் தத்தம் பொருளின் வழாமல் 
நடக்குஞ் சொல் என்றவாறு ” , 


சோறு 
, 


கூழ் , 


அவை 
தொடக்கத்தன . 


பால் , 


பாளிதம் 


என்னுந் 


செந்தமிழ் நிலம் என்பது வையையாற்றின் வடக்கு ; மருத 
யாற்றின் தெற்கு ; கருவூரின் கிழக்கு ; மருவூரின் மேற்கு . 


சு வே : 

1 புகு தும் ( ஏடு ) 
பா.வே ; 2 இயற்கைச் சொற்றாமே ( துறைசை ) 


எச்சவியல் 


287 


நூற்பா -393 


மற்று , இவற்றைத் தம்பொருள் வழாமை இசைக்கும் 
என்பது என்னை ? ஒழிந்தன தம்பொருள் வழுவுமோவெனின் , 
அற்றன்று ; நாயை ஞமலி என்ப பூழிநாட்டார் என்றக்கால் 
அச்சொல் எல்லா நாட்டாரும் பட்டாங்குணரார் ; 

நாய் என் 
பதனை யாயின் எவ்வெத்திசை நாட்டாரும் உணர் என்பது . 


393. ஒரு பொருள் குறித்த வேறுசொல் லாகியும் 

வேறுபொருள் குறித்த வொரு சொல் லாகியும் 
இருபாற் றென்ப திரிசொற் கிளவி . 


எ ... ன் , முறையானே , திரிசொல் இவையென்று இலக்க 
ணத்தாற் பகுத்து உணர்த்துதல் நுதலிற்று . 


ஒருபொருளைக் கருதிப் பல சொல்லான் வருதலும் , பல 
பொருளைக் கருதி ஒரு சொல்லான் வருதலும் என இரு கூற்றன 
வாகுந் திரிசொற்கள் என்றவாறு . 


வ 


பருவன் , 


பொருளைக் குறித்த வேறுசொல்லாகி 
அடுக்கல் , பிறங்கல் , விண்டு , ஓங்கல் என இவை . 


வேறுபொருள் குறித்த ஒரு சொல் , உந்தி என்பது ; ஆற் 
றிடைக் குறையும் , கொப்பூழும் , தேர்த்தட்டும் ; யாழகத்ததோர் 
உறுப்புமான ஞெழிலும் என இவையெல்லாம் விளங்கி நிற்கும் . 


இனிக் கிள்ளை மஞ்ஞை என்னுந் தொடக்கத்தன , ஒரு 
கூறு நிற்ப ஒரு கூறு திரிந்தன . உந்தி அடுக்கல் என்னுந் 
தொடக்கத்தன , முழுவதூஉம் வேறுபடத்திரிந்தன ; பிறவும் 
அன்ன . 


“ ஒரு 


புலிசை துறைசை ஏடுகளில் இந்நூற்பா உரை 
சொல்லைக் கருதிப் பல சொல்லான் வருதலும் , 

பல சொல் 
லைக் கருதி ஒரு சொல்லான் வருதலுமென இரு கூற்றனவாகுந் 
திரிசொற்கிளவிகள் என்றவாறு என இவ்வாறு உள்ளது . 


சு.வே : 1 உறுப்பும் மன ஞெழிலும் ( கா . ) 


288 


தொல்காப்பியம் 


394. செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலத்தினும் 

தங்குறிப் பினவே திசைச்சொற் கிளவி . 


எ ... ன் , நிறுத்த முறையானே திசைச்சொல் இவை என்பதும் 
இலக்கணத்தாற் பகுத்து உணர்த்துதல் நுதலிற்று . 


" செந்தமிழ் நாட்டை அடையும் புடையுங் கிடந்த பன்னிரு 
நிலத்தார் தங்குறிப்பினையே இலக்கணமாகவுடைய திசைச் 
சொற் கிளவிகள் என்றவாறு ” . 


உ ... ம் : - தாயைத் தள்ளை என்ப குடநாட்டார் . நாயை 
( ஞ டமலி என்ப பூழி நாட்டார் ; பிறவும் அன்ன . 
செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலமாவன : 

பொதுங்கர் நாடு , தென்பாண்டி நாடு , ஒளிநாடு , குட்டநாடு , 
பன்றி நாடு , கற்கா நாடு , சீதநாடு , பூழிநாடு , மலை நாடு , அருவா 
நாடு , அருவா வடதலை நாடு , குடநாடு என 


அவை . 


தங்குறிப்பினவே என் 

றது , அவை ஒரு வாய்பாட்டவே 
யல்ல , தத்தம் மரபினும் பின் வேறு வேறு வாய்பாட்ட 
என்றற்கும் , அவர் எவ்வாறு குறித்து வழங்கினாரோ அஃதே 
அவற்றிற்கு இலக்கணம் என்றற்கும் என்பது . 


395. வடசொற் கிளவி வடவெழுத் தொரீஇ 

எழுத்தொடு புணர்ந்த சொல்லா கும்மே . 


எ ... ன் , நிறுத்த முறையானே வடசொல் இவை 
அவற்றிற்கு இலக்கணத்தான் அறியக் கூறுதல் நுதலிற்று . 


யென்று 


வடசொற் கிளவி என்று சொல்லப்படுவது ஆரியத்திற்கே 
உரிய எழுத்தினை ஒரீஇ , இருதிறத்தார்க்கும் பொதுவாய எழுத் 
தினை உறுப்பாக உடையவாகுஞ் சொல் என்றவாறு . 


அவை மூலகம் , குங்குமம் , நரகுணம் 2 என்னுந் தொடக் 
கத்தன . 


சு.வே : 1 சிதைநாடு , சீதை நாடு ( ஏடு ) 
பா வே : 2 உலகம் குங்குமம் நற்குணம் ( கா.ந ) 


எச்சவியல் 


289 


நூற்பா -396 , 397 


குங்குமம் என்றவிடத்து இரு சார்க்கும் பொதுவெழுத்தி 
னான் 

வருதலுடைமையும் ஆரியத்தானுந் தமிழானும் ஒரு 
பொருட்கே பெயராகி வழங்கி வருதலுடைமையும் அறிக . 

குறிப்பு : - சுவடிகளில் வடசொல்லுக்கு உதாரணம் உலகம் 
என்பது இல்லை . மூலகம் என்றே உள்ளது . நற்குணம் என்பது 
இல்லை. ‘நாகுணம் என்றே உள்ளது . இது நரகுணம் என்றும் 
நாகுணம் என்றும் படிக்குமாறு உள்ளது . 


396. சிதைந்தன வரினும் இயைந்தன வரையார் . 


எ ... ன் , இதுவும் வடசொற்கிளவியாமாறு கூறுகின்றது ? 


46 


இருசார் எழுத்திற்கும் ஒத்த வழக்கினான் 

வாராது 
சிதைந்து வந்தனவாயினும் பொருந்தி வந்தன வரையப்படா 
வட சொல்லாதற்கு என்பது 


அவை , நிதியந் துஞ்சும் ( அகநா . 227) எனவும் , தசநான் 
கெய்திய பணைமருள் நோன்றாள் ( நெடுநல் . 11 ) எனவும் வரும் 


397. அந்நாற் சொல்லும் தொடுக்குங் காலை 
வலிக்கும் வழி வலித்தலும் மெலிக்கும் வழி 

மெலித்தலும் 
விரிக்கும் வழி 3 விரித்தலும் தொகுக்கும் வழித் 

தொகுத்தலம் 
நீட்டும் வழி நீட்டலும் குறுக்கும் வழிக் குறுக்கலும் 
நாட்டல் வலிய வென்மனார் புலவர் . 


எ ... ன் , அந்நான்கு வகைச் சொல்லானும் செய்யுட் செய்யு 

இவ்வறுவகைப்பட்ட விகாரமும்படச் செய்யுட் 
செய்யப்பெறுப என்பது உணர்த்தியவாறு . 


மிடத்து 


பா.வே : 1 உரியவாகி ( கா.ந ) 

2 உணர்த்துதல் நுதலிற்று . ( கா.ந ) 
3 விரிக்கும் வழி விரித்தலும் குறைக்கும்வழிக் குறைத்தலும் 

எனப் பாடம் உண்டு போலும் . இறை.கள. நூ . 1 என்மனார் 
என்பதற்கு எழுதிய உரையை நோக்குக . 


290 


தொல்காப்பியம் 


" நாட்டல் வலிய " என்றது ஒருவரால் நாட்டுதல் வன்மை 
யிலக்கணத்தினை அவை யுடைய என்றவாறு . 


வலிக்கும் வழி வலித்தல் ; குறுந்தாட் கோழி என்பதனைக் 
குறுத்தாட் கோழி என வலித்தல் . 


தட்டை யெனற்பாலதனைத் தண்டை யென மெலிக்கும் 
வழி மெலித்தல் . 


விரிக்கும்வழி விரித்தல் ; தண்டுறைவர் எனற்பாலதனைத் 
தண்ணந் துறைவர் ( குறுந் . 296) என விரித்தல் . 


தொகுக்கும் வழித்தொகுத்தல் : மழவரை யோட்டிய எனற் 
பாலதனை மழவ ரோட்டிய ( அகநா . 1 ) எனத் தொகுத்தல் . 


நீட்டும்வழி நீட்டல் ; பச்சிலை எனற்பாலதனைப் பாசிலை 
( புறநா . 54) என நீட்டல் 

குறுக்கும் வழிக் குறுக்கல் ; உண்டார்ந்து என்பதனை 
“ உண்டருந்து ” எனக்குறுக்கல் . 


விகாரத்துள் 


பத்துவகை 
கூறினார் . 


அறுவகை 


விகாரம் ஈண்டுக் 


பண்பு 


இனமில்லதனை இனமுடையது போலச் சொல்லுதலும் 2 , 
இனமுடையதனை இனமில்லது போலச் சொல்லு தலும் 
இனச்சுட் டில்லாப் 

கொள் 

பெயர்க்கொடை 
( கிளவி : 18 ) என்பதனுட் சொல்லிப் போந்தாம் . 

இனி , இடைச்சொற் போக்கல் , புடைச்சொற் புகுத்தல் 
என இரண்டும் " நிரனிறை சுண்ணம் அடிமறி மொழிமாற்று 
( எச்ச . 8 ) எனப்பட்டு அடங்கும் . 


1 இத்தொடர் ஏட்டில் உள்ளது போல் கொடுக்கப்பட்டுள்ளது . 

கா . ந . பதிப்பில் மெலிக்கும் வழி மெலித்தல் தட்டை எனற் 
பாலதனைத் தண்டை யென மெலித்தல் என்றுள்ளது . 
2 

கா . ந . பதிப்பில் " இனமில்லதனை இனமுள்ளது போலச் 
சொல்லுதலும் ,இனமுள்ள தனை இனமில்லதுபோலச் சொல்லு 
தலும் என்று உள்ளது . ஏட்டிற் கண்டவாறு மேலே தரப் 


பட்டுள்ளது 
. 


எச்சவியல் 


நூற்பா -398 , 399 


291 


குறிப்பு : - துறைசை ஏட்டில் “ வலிக்குவழி , மெலிக்குவழி 
விரிக்குவழி , தொகுக்குவழி , நீட்டுவழி , குறுக்குவழி என்று மகர 
மெய் இல்லாத பாடமாகவே நூற்பா எழுதப்பட்டுள்ளது . 
உரையும் அவ்வாறே உள்ளது . 


398. நிரனிறை சுண்ணம் அடிமறி மொழிமாற் 

றவைநான் கென்ப மொழிபுண ரியல்பே . 


எ ... ன் , நிரனிறை , சுண்ணம் , அடிமறி , மொழிமாற்று என 
நான்கு வகையான் மொழிகள் தம்முள் புணருஞ் செய்யுளகத்து 
என்பது உணர்த்தியவாறு . 


அவையாமாறு அவையவற்றின் சிறப்புச் சூத்திரங்களால் 
அறிக. 


என்பது 


ஏட்டில் “ நிரனிறை சுண்ணம் அடிமறி மொழிமாற்றென 
நான்குவகையாகிய மொழிகள் புணருஞ் செய்யுள் 
உணர்த்தியவாறு 

என்று உள்ளது . 

மேலே உள்ளவை 
கா.ந. பதிப்பு . 


குறிப்பு : - சிலப்பதிகாரம் அரங்கேற்று காதை 


வகைப்படும் : 


சுண்ணம் ; 


சுரிதகம் , 


சொல்வகை நான்கு 
வண்ணம் , வரிதகம் என . 


அவற்றுள் சுண்ணம் நான்கடியான் வருவதென்பர் . 


399 . 


அவற்றுள் 
நிரனிறை தானே 
வினையினும் பெயரினும் நினையத் தோன்றிச் 
சொல்வேறு நிலைஇப் பொருள்வேறு நிலையல் 2 


ணர்த்துதல் 


எ ... ன் நிரனிறைப் பொருள்கோள் ஆமாறு 
நுதலிற்று . 


பா.வே : 1 பொருள்புண ரியல்பே ( தெய் ) 

2 நிலையும் ( யா.க.வி } 


292 


தொல்காப்பியம் 


இச் சொல்லப்பட்டவற்றுள் நிரனிறையென்று சொல்லப் 
படுவது யாதோவெனின் , வினையினானும் 

பெயரினானு 
ஆராயத் தோன்றிச் சொல் வேறு நிற்பப் பொருள் வேறு நின்று 
உணரப்படும் என்றவாறு . 

அவற்றுள் வினையிற் றோன்றியது : 
“ உடலும் உடைந்தோடும் ” ஊழ்மலரும் பார்க்கும் 
கடலிருள் ஆம்பல்பாம் பென்னக் - கெடலருஞ்சீர்த் 
திங்கள் திருமுகமாய்ச் சேர்ந்து 


றன . 


என்பது , உடலும் உடைந்தோடும் மலரும் பார்க்கும் என்ற 
வினைச் சொற்கள் தம்முள் பொருளியைபின்றி வேறு நின் 
இனிக் கடல் இருள் ஆம்பல் பாம்பு என நின்ற பெயர்ச் சொல் 
லும் அவ்வாறே வேறு நின்றன. 3 அவை தம்முள் பொருள் 
இயையுமாறு : 

உடலுங்கடல் . உடைந்தோடும் இருள் , மலரும் ஆம்பல் , 
பார்க்கும் பாம்பு எனக் கூட்டுக . 


இனிப் பெயர் நிரனிறை வருமாறு : 
“ கொடிகுவளை கொட்டை நுசுப்புண்கண் மேனி 


எனவரும் . இனி , அவை பொருள் கொள்ளுமாறு கொடி 
நுசுப்பு , குவளை உண்கண் , கொட்டை மேனி எனவரும் . 


“ நினையத் தோன்றும் என்றதனான் மொழிமாற்றுப் 
போல நிற்கும் நிரனிறையும் உள என்பது . 


“ களிறுங் கத்தும் போல நளிகடற் 
கூம்புங் கலனுந் தோன்றும் 


1 


2 


வேறு வேறு நிற்ப ( துறைசை ) 
அடல்வே லமர்நோக்கி நின்முகங் கண்டே 
உடலும் இளிந்தோடும் ஊழ்மலமே பார்க்கும் 
கடலும் கனையிருறாம் ஆம்பலும் பாம்பும் 
தடமதிய மாமென்று தாம் 
( யா.வி , தொல் , பொருள் இள , பேரா ; 
தொல் . சொல் . தெய்வ . மேற்கோள் ) 
அவ்வாறே வேறு நின்றமை அறிக ( கா.ந ) 


எச்சவியல் 


நூற்பா -400 


293 


என வரும் . களிறும் கந்தும் முறையானே கலனும் கூம்பும் 
எனற்பாலார் . அவ்வாறு கூறாது கூம்புங் கலனும் என்றமை 
யான் மயக்க நிரனிறை யாயிற்றென்ப . 


400 . 


சுண்ணந் தானே 
பட்டாங் கமைந்த ஈரடி எண்சீர் 
ஒட்டுவழி அறிந்து துணித்தன ரியற்றல் , 


எ ... ன் , நிறுத்த முறையானே சுண்ணம் என்னும் பொருள் 
கோளாமாறு ? உணர்த்துதல் நுதலிற்று . 


சுண்ணம் எனப்படுப் இரண்டடியால் எட்டுச்சீரால் 
பொருந்துமாறறிந்து துணிந்தியற்ற வரும் என்றவாறு ”. 


உ ..... ம் : 


" சுரையாழ வம்மி மிதப்ப வரையனைய 
யானைக்கு நீத்து முயற்கு நிலையென்ப 
கானக நாடன் சுனை 


என வரும் . 


இதனை ஒட்டுமாறு : மொழிகளைத் துணித்தியற்றிச் 
சுரைமிதப்ப , அம்மி ஆழ , யானைக்கு நிலை , முயற்கு நீத்து 
எனக் கூட்ட இயைந்தவாறு கண்டு கொள்க . 


பட்டாங்கமைந்த 

என்பது இயைபுடைய 

செய்யுள் 
நடைக்கு ஒத்த அடியாகல் வேண்டும் என்றற்கென்பது . 

குறிப்பு : சுரையாழ என்ற அடிக்கு முன் , " கரையாடக் 
கெண்டை கயத்தாட மஞ்ஞை என்ற அடியைச் சேர்த்து 
நான்கடிப் பாட்டாகவும் வழங்குவர் . 


1 


பா.வே : 


2 


எனற்பால ( கா.ந ) 
பொருளாமாறு ( கா.ந ) 
மொழிகளைச் சுரைமிதப்ப ..... எனத் 
துணித்தியற்றுக ( கா.ந ) 


3 


294 


தொல்காப்பியம் 


401. அடிமறிச் செய்தி அடிநிலை திரிந்து 

சீர்நிலை திரியாது தடுமா றும்மே . 


சேனாவரையர் கூறும் 


பாடவேறுபாடு : 


நிரனிறைதானே , சுண்ணந்தானே , மொழிமாற்றியற்கை 
என்பன போல ஈண்டும் அடிமறிச் செய்தி என்பதனைக் குறளடி 
யாக்கி 


“ அடிமறிச் செய்தி 
அடிநிலை திரிந்து சீர்நிலை திரியாது 
தடுமாறும்மே பொருடெரி மருங்கின் 


என்று சூத்திரமாக அறுப்பாரும் உளர் 


என்பர் . 


எ ... ன் , நிறுத்த முறையானே 
ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


அடிமறிப் பொருள் கோள் 


“ அடிமறி என்று சொல்லப்படுவது சீர் கிடந்துழியே 
கிடப்ப , அடிகள் முதலும் இடையும் கடையும்படச் சொல்லிக் 
கண்டு கொள்க . 


402. பொருடெரி மருங்கின் 

ஈற்றடி இறுசீர் எருத்து வயிற் றிரியுந் 
தோற்றமும் வரையார் அடிமறி யானே . 


என் , எய்தியது விலக்குதல் நுதலிற்று . 


அடிமறிப் பொருள்கோள் ஆராயுமிடத்து , ஈற்றடியின் 
இறுதிச்சீர் எருத்தத்துச் சீராய்க் கிடந்தும் வரையப்படாது 
என்றவாறு . 


" சார னாட நீவர லாறே 
வார லெனினே யானஞ் சுவலே 


என 


என்புழி அஞ்சுவல் யான் இறுதிச் சீர் எருத்துவயிற் 
றிரிந்தவாறு கண்டு கொள்க . இவ்வாறு எங்கும் மாற்றுக . 


எச்சவியல் 


நூற்பா -403 


295 


1 . 


கா , ந , பதிப்பில் 
“ சூரல் பம்பிய சிறுகான் யாறே 
சூரர மகளிர் ஆரணங் கினரே 
சார னாட நீவர லாறே 
வார லெனினே யானஞ் சுவலே 


என்று இப்பாட்டின் முழுவடிவமும் தரப்பட்டுள்ளது . ஏட்டில் , 
மேற்கண்டவாறு வேண்டிய அடிகளே தரப்பட்டுள்ளன . 


யா . க . விருத்தியில் 


" வாரலை எனினே யானஞ் சுவலே 
சாரல் நாட நீவர லாறே 


என அடிகள் மாறியுள்ளன . 


குறிப்பு : - சேனாவரையர் வேறு உரை கூறி , இலக்கியம் 
வந்தவழிக் காண்க என்றனர் . அவர் இளம்பூரணர் உரையை 
மறுப்பர் . 


403 . 


மொழிமாற் றியற்கை 
சொன்னிலை மாற்றிப் பொருளெதி ரியைய 
முன்னும் பின்னும் கொள் வழிக் கொளால் . 


பொருள்கோள் 


எ .... ன் , ஒழிந்து நின்ற மொழிமாற்றுப் 
ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


மொழிமாற்றினது தன்மையாவது நின்றசொல்லை 
மொழிமாற்றி , முன்னும் பின்னும் கொள்ளுமிடம் அறிந்து 
கொள்க என்றவாறு 


உ ... ம் - : 


40 


குன்றத்து மேல குவளை குளத்துள 
செங்கொடு வேரி மலர் . 


இதனைக் குவளை குளத்துள , செங்கொடுவேரி மலர் 
குன்றத்துள என மொழிமாற்றுக , 


296 


தொல்காப்பியம் 


மற்றுச் சுண்ணத்தொடு இதனிடை வேற்றுமை என்னை 
யெனின் , கண்ணம் ஈரடி எண்சீருள் அவ்வாறு செய்யப்படும் ; 
இதற்கு அன்னதோர் வரையறையில்லை என்றவாறாம் . 


464 . 


தநநு 1 எஎன் னவைமுத லாகிய 
கிளை நுதற் பெயரும் பிரிப்பப் பிரியா . 


எ..ன் , ஐய மறுத்தல் நுதலிற்று , 


ன , 


" த , ந , நு , எ என்று சொல்லப்பட்ட நான்கெழுத்தினையும் 
முதலாகவுமாய் 

ள , ர என்னும் மூன்றெழுத்தினையும் 
ஈறாகவுமாய் உடையவாகிய தொடர்ச்சிக் கிழமை கருதிவரும் 
பெயர வற்றைப் பிரித்துஇடையறுத்தும் உணராங்கொல்லோ 
வெனின் , அவை பிரிப்பப் பிரியா , நின்றவாற்றானே நின்று 
பொருள் படினன்றி என்பது , 


உ ... ம் : - அவை தமன் , தமள் , தமர் ; நமன் , நமள் , நமர் ; 
நுமன் , நுமள் நுமர் ; எமன் , எமள் , எமர் எனவரும் . 


உள ; 


உம்மையால் பிறவும் பிரிப்பப் பிரியாதன 
தாய் , ஞாய் , யாய் என வரும் . 


அவை 


வில்லி , வாளி என்பனவும் , பிறவும் 
பிரிப்பப் பிரியா என்று கொள்க . 


அவ்வாறு 


வருவன 


இவை ஒட்டுச்சொற் பொருளொடு நிற்பன வென்றும் , 
இவற்றை ஒருசொல்லென்றும் மயங்கற்க 3 , 

சொல்லே 
என்று கருத்து . 


குறிப்பு : தமன் 

முதலானவற்றை ஒட்டுச்சொற் 
பொருளொடு நிற்பனவென்றும் , ஒருசொல்லென்றும் இருபாற் 
கவர்வுற்று ஒருபாற்படாது மயங்கற்க ; ஒரு சொல்லென்றே 
கருதுக என்பது கருத்து . 


பா.வே : 1 எஎனு பவைமுத ( கா.ந ) 
சு.வே : 2 இடையறுத்து ( கா.ந ) 

3 இப்பகுதி ஏட்டில் உள்ளவாறே எழுதப்பட்டுள்ளது 
இவற்றை ஒருசொல் அன்று என்றும் மயங்கற்க ( கா.ந ) 


எச்சவியல் 


நூற்பா - 405 , 406 


297 


405. இசைநிறை அசைநிலை பொருளொடு புணர்தலென் 

றவை மூன் றென்ப ஒருசொல் லடுக்கே . 


எ ... ன் , இதுவும் வழக்கிற்குஞ் செய்யுளிற்கும் பொதுவாய 
தோர் முடிபு கூறுதல் நுதலிற்று . 


ஒரு சொல் பலகால் அடுக்கி மூன்று காரணமும்படச் 
சொல்லப்படும் என்றவாறு 


செய்யுளிலக்கணம் என்பது 


இசைநிறை எனவே , அது 
போந்ததாம் . 


உ ... ம் : - “ ஏஎ/ ஏஎ/ அம்பன் / மொழிந்தனள் என வரு 
ஒழிந்தன இரண்டும் வழக்கினுள் அடுத்து வரும் . 
உ ... ம் - அசைநிலை ஒக்கும் ஒக்கும் எனவும் , 

“ மற்றோ மற்றோ எனவும் வரும் . 
பொருளொடு புணர்தல் ‘ பாம்பு பாம்பு , 
“ கள்ளர் கள்ளர் , “ படை படை , “ தீத்தீ எனவரும் 


அடுக்கிவரும் 


என்பதனை 


அவற்றை இணைத்தால் 
முன்னர்ச் சொல்லுதும் . 


குறிப்பு : - இசைநிறை இடைச்சொல்லின் வடிவம் ஏஎ 

இவ்விசை நிறை இடைச்சொல் இரண்டுமுறை அடுக்கி 
‘ ஏஎ ஏஎ என வரும் . 


தொல்காப்பியர் இடைச்சொல்லியலில் " ஏஎயுங் குரையும் 
சைநிறை அசைநிலை ” ( 24 ) என்று இதனைக் 

கூறுகின்றார் . 


405. வேற்றுமைத் தொகையே உவமத் தொகையே 

வினையின் றொகையே பண்பின் றொகையே 
உம்மைத் தொகையே அன்மொழித் தொகையென் 
றவ்வா றென்ப தொகைமொழி நிலையே , 


சு.வே : 1 அடுக்கிச் சொல்லப்படும் . 


298 


தொல்காப்பியம் 


பெயரும் 


முறையும் 


எ..ன் , தொகைச் சொற்களைப் 
தாகையும் உணர்த்துதல் நுதலிற்று . 


பெயரும் முறையும் தொகையும் அதுவே . ” 
வேற்றுமைத் தொகையை முன் வைத்தார் ; 


அப்பகுதிப் படுமாதலின் . அன்மொழித் தொகையைப் 
பின் வைத்தார் : அஃது எல்லாவற்றையும் பற்றிப் பிறக்கு 
மாகலான் . 


குறிப்பு : - தொகை மொழி : நன் . 131 மயிலை . 

தொகைப்பதம் , இரண்டும் பலவும் பகாப்பதமும் பகுபதமும் 
நிலைமொழி வருமொழியாய்த் தொடர்ந்து இரண்டு முதலாய 
பொருள் தோன்ற நிற்கும் . 

நிற்கும் . அவை யானைக்கோடு , கொல் 
யானை , கருங்கு திரை என்றற்றொடக்கத்தன ” என்பர் . 


மேற்கோள் : - வேற்றுமைத் தொகையே என்னும் இந் 
நூற்பா இறை - களவியல் இரண்டாம் 

நூற்பா 

உரையுள் 
மேற்கோள் . 


47. அவற்றுள் 

வேற்றுமைத் தொகையே வேற்றுமை இயல . 


67 ... ன் , நிறுத்த முறையானே 
திலக்கணம் கூறுதல் நுதலிற்று . 


வேற்றுமைத் 

தொகைய 


வேற்றுமை யுருபு தொக்கு நின்ற தொகைச் சொற்கள் 
அவ்வுருபு இருந்தாங்கே பொருள்படும் என்றவாறு 


அவையாவன : நிலங்கடந்தான் , தாய் மூவர் , கரும்பு வேலி 
வரைவீழ் அருவி , யானைக்கோடு , குன்றக் கூகை என இவை . 


இவற்றையும் அவ்வுருபு விரிந்தாங்கே 
அறிந்து கொள்க . 


பொருள்படுமாறு 


சு . வே ; 1 படுபாகலான் ( கா.ந ) 


எச்சவியல் 


நூற்பா -408 


299 


அத்தொகுதிக்கண் உருபுகள் பலவகையும் புலப்படாதே 
நின்றன என்பர் ஒரு சாரார் . ஒரு சாரார் இல்லை என்பர் . 


408 . 


உவமத் தொகையே உவம இயல . 


எ..ன் , நிறுத்த முறையானே உவமத் தொகை உணர்த்துதல் 
நுதலிற்று . 


உவமத் தொகைக்கண் அவ்வுருபு தொக்கு நின்றாலும் 
அவ்வுருபு விரிந்தாங்கே பொருள்படும் என்றவாறு . 


மெய் , 


உரு என்ற 


உவமந் தொகுங்கால் வினை , பயம் 1 , 
நான்கும் பற்றித் தொகும் , 


வினையுவமம்-புலிப்பாய்த்துள் என்பது . 
பயவுவமம் - மழைவண்கை என்பது . 
மெய்யுவமம் - துடிநடு என்பது . 
உருவுவமம் - முத்து முறுவல் என்பது . 


‘ முத்து--போலும் முறுவல் என்று உவமவுருபு 

விரிந்து 2 
நின் றாங்கே , அவ்வுருபு தொக்கநிலைமைக்கண்ணும் பொருள் 
ஒக்கும் என்பது . 


மற்று , 

இவ்வுவமத் தொகையென்று காட்டினவெல்லாம் 
வேற்றுமை உருபு பற்றியன்றி வாரா ; என்னை ? துடி நடு என்ற 
விடத்துத் துடியை ஒக்கும் நடு , துடி நடு , என்று இரண்டனுருபு 
பற்றி வருமாதலின் , உவமத்தொகை என்றது என்னை எனின் ? 

அதற்கு ஒரு சாரார் சொல்லுவது : - துடிநடு என்புழி உவம 
வுருபும் வேற்றுமை உருபும் என இரண்டுந் தொக்கவென்னும் ; 
துடிபோலும் நடுவெனத் தொகைக்கு உவமப்பொருளே சிறப் 
புடைத்ததாகலின் அது தொகை என்பது . ஐகார உருபு அவ் 
வுவம உருபினை நோக்கி வந்தது என்ப . 

துடியை 
நடுவாகக் கொள்ளாதாகலினென்பது . 


என்னை , 


இனி , அதற்கு மெய்யுரை வல்லார்வாய்க் கேட்டுணர்க . 


சு.வே : 1 பயன் ( கா.ந ) 

2 விரித்து ( ஏடு ) 
3 வல்லோர் ( கா.ந ) 


300 


தொல்காப்பியம் 


409. வினையின் றொகுதி காலத் தியலும் . 


எ ... ன் ( நுதலியதில்லை ) 


உரை " வினைச்சொற் றொகுங்கால் காலந் தோன்றத் 
தொகும் . ‘காலத்தியலும் என்பது எக்காலும் 
உடையவாய் இயலும் என்றவாறு . 


காலம் 


உ ... ம் : - கொல்யானை என்பது 

கொன்ற யானை ; 
கொல்லாநின்ற யானை ; கொல்லும் யானை 
என மூன்று 
காலத்திற்கும் அதுவே வாய்பாடு ; பிறிதில்லை . 


மற்றுக் கொல்யானை 

என்றானேல் 
அறியலாம் . கொல்லிய ஓடுவதனைக் கண்டு . 


நிகழ்காலமும் 


கொல்யானை 
அறியலாம் . 


என்றானேல் 


எதிர்காலம் 


என்பது 


பிறவும் அன்ன . 


410. வண்ணத்தின் வடிவின் அளவிற் சுவையினென் 

றன்ன பிறவு மதன்குண நுதலி 
இன்ன திதுவென வரூஉம் இயற்கை 
என்ன கிளவியும் பண்பின் றொகையே . 


எ ... ன் , பண்பு தொகுமிடத்து இந்நான்கும் பற்றித் தொகும் 
என்பது கருத்து . 


வண்ணம் பற்றித் தொக்கது , கருங்குதிரை என்பது ; இது 
விரியுங்காலை , கரியது குதிரை என விரியும் . கரியதும் அதுவே , 
குதிரையும் அதுவே ; கருமையுடைமையிற் குதிரை 

கரியது 
எனப்பட்டது . இன்னது இது என நிற்றல் அதற்கு இலக்கணம் 
இன்னது என்பது கரியது என்றல் ; இது 

என்பது 

குதிரை 
என் றல் , 


ச.வே : 1 தொகும் என்றது ( ஏடு ) 


எச்சவியல் 


301 


நூற்பா -410 


இனி , வடிவுபற்றித் தொகுதல் 1 : -வட்டப்பலகை என்பது ; 

விரியுங்கால் , வட்டமாகியது 
அது 

விரியும் . 
ஆண்டும் இன்னது இது என்னும் குணம் நுதலிநிற்கும் . 


பலகை 


என 


இனி , அளவு பற்றித் தொக்கது , குறுங்கோல் என்பது ; அது 
விரியுங்கால் , குறியது கோல் என விரியும் . ஆண்டும் இன்னது 
இது என நிற்கும் . 


இனிச் , சுவைபற்றித் தொக்கது , தீங்கரும்பு என்பது , அது 
விரியுங்கால் , தீவியது கரும்பு என் விரியும் ஆண்டும் 

இன்னது 
து எனும் குணம் நுதலிற்று . 

இனி , அன்ன பிறவும் என்றதனால் , தண்ணீர் , நறும்பூ , 
நன்னுதல் , பருநூல் , மெல்லிலை , நல்லாடை என எத்துணை 
யுளமன் அப்பொருள் குணம் அக்குணம் நுதலி இன்னது இது 
என வரும் ; அவையெல்லாம் பண்புத்தொகையே 
கொள்க என்பதாம் . 


யென்று 


இனி , என்ன கிளவியும் என்றதனால் கேழற் பன்றி , வேழக் 
கரும்பு , சகரக் கிளவி ( தொல் , எழுத் . 62) , அகரமுதல் ( தொல் . 
எழுத் . 1 ) , 

மாமரம் 

என இவையுங் கொள்க . இவை 
பொருட்கண் இருபெயர் பட வரும் . இவற்றுக்கண்ணும் 
இன்னது இது என நிற்றல் ஒக்கும் . கேழல் எனப்பட்டதுவும் 
அதுவே . பன்றியும் அதுவே . பிறவுமன்ன . 


மற்று , வேற்றுமைத் தொகையும் உவமத் தொகையும் 
வேற்றுமை உருபும் உவமஉருபும் தொக்கமையிற்றொகை 
யென்றல் அமையும் ; ஒழிந்த வினைத்தொகையும் பண்புத் 
தொகையும் அவ்வாறு தொக்கு நின்றில வால் எனின் , அவ்வாறு 
தொகுதலே யன்று தொகையாவது ; 
கொல்யானை என்புழிக் கொல்லும் என்னும் 

வினைச் 
சொல் ஒரு கூறு நிற்ப ஒரு தொக்கமையின் வினைத் 
தொகை ஆயிற்று கருங்குதிரை என்புழிக் கரியது என்னும் 
பண்புப் பெயர் ஒரு கூறுநிற்ப ஒரு 

தொக்கமையின் 
பண்புத்தொகையாயிற்று . 


கூறு 


கூறு 


சு.வே : 1 தொகுத்தல் ( கா.ந ) 


302 


தொல்காப்பியம் 


குறிப்பு : - இன்னது இது 
ன்னது இது , என ஒருபால்பற்றி ஓதினாரேனும் , 


உயர்திணை அஃறிணை ஆயிரு மருங்கின் 
ஐம்பால் அறியும் பண்பு தொகு மொழியும் 

( தொல்.எழு.குற் . 7 ) 


என்னும் நூற்பா விதியால் , இன்னவன் இவன் , இன்னவள் 
இவள் , இன்னவர் இவர் , இன்னது இது , இன்னவை இவை 
என ஐம்பாலும் கொள்க . 


411. இருபெயர் பலபெயர் அளவின் பெயரே 

எண்ணியற் பெயரே நிறைபெயர்க் கிளவி 
எண்ணின் பெயரொ டவ்வறு கிளவியும் 
கண்ணிய நிலைத்தே உம்மைத் தொகையே . 


எ ... ன் , என்பது இவ்வாறிடத்தும் உம்மை தொகற்பாலது 
என்று உணர்த்தியவாறு . 


இருபெயர்க்கண் தொக்கது , உவாப் பதினான்கு , என்பது . 
அது விரியுங்கால் உவாவும் பதினான்கும் என விரியும் . 


பலபெயர்க்கண் தொக்கது , புலிவிற் கெண்டை , என்பது . 
அது விரியுங்கால் புலியும் வில்லும் கெண்டையும் என விரியும் . 


என்பது , 


அளவு பற்றித் தொக்கது , தூணிப் பதக்கு 
அதுவிரியுங்கால் தூணியும் பதக்கும் என விரியும் . 

எண்ணியற்பெயர் பற்றித் தொக்கது , பதினைவர் 
என்பது . அது விரியுங்கால் பதின்மரும் ஐவரும் என விரியும் . 


நிறைப்பெயர் பற்றித் தொக்கது , ‘ தொடியரை , என்பது . 
அது விரியுங்கால் தொடியும் அரையும் என விரியும் . 


என் 


எண்ணின் பெயர்பற்றித் தொக்கது , பதினொன்று , என்பது . 
அது விரியுங்கால் பத்தும் ஒன்றும் 

விரியும் . மற்றும் , 
பலபெயர் என அமையாதே இருபெயர் என வேண்டிய 
தென்னை , இரண்டையும் பலவென்பவாலெனின் , அற்றன்று ; 
இரண்டையும் 

பன்மையென்று வேண்டான் இவ்வாசிரியன் 
என்பது . 


எச்சவியல் 


நூற்பா --412 


303 


ஆணின் , மேல் “ ஒன்றறி சொல்லே பலவறி சொல் " 
( தொல் . கிளவி .3 ) என்புழி இரண்டையும் பல வென்று வேண்டி 
னனாலெனின் , அது விகாரம் ; என்னை . இரண்டும் , இரண்டி 

பன்மையும் , வந்தன , போயின வென , ஒரு பன்மைச் 
சொல்லே ஏற்குமாகலின் , ஆண்டு இரண்டினைப் பலவற்றுள் 
அடக்கிக் கூறினார் என்பது . 


412. பண்புதொக வரூஉங் கிளவி யானும் 

உம்மை தொக்க பெயர்வயி னானும் 
வேற்றுமை தொக்க பெயர்வயி னானும் 
ஈற்றுநின் றியலும் அன்மொழித் தொகையே . 


எ ... ன் , 

மேல் நிறுத்த முறையானே ஒழிந்து நின்ற 
அன்மொழித்தொகையாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


" அக் கூறப்பட்ட மூன்று தொகைச்சொல்லீற்றுக்கண்ணே 
நின்று நடக்கும் அன்மொழித்தொகை என்றவாறு 


பண்புத்தொகைப் புறத்துப் பிறந்தது 

‘ வெள்ளாடை 
என்பது . அதனைப் படுத்தலோசையாற் சொல்ல வெண்மை 
மேலும் ஆடை மேலுங் கிடவாது , அவ்வாடை உடுத்தான் 
மேற் கிடக்கும் என்பது . அந்நிறை மொழியோசையன்றிப் 
பிறிதோர் மொழியோசைப்பட்டுப்பொருள் கொள்ளுமாகலான் ? 
அம்மொழி அன்மொழியாயிற்று என்பது . அது அன்மொழித் 
தொகை ஆயக்காலும் ‘வெளியது ஆடை என்றே விரியும் ; பிறி 
தில்லை ( பண்புத் தொகையாக விரியும் என்பது கருத்து ) . 


உம்மைத் தொகைபற்றிப் பிறந்தது தகர ஞாழல் , என்பது . 
அது விரியுங்கால் தகரமும் ஞாழலும் என விரியும் . அன்னதன் 
தொகைக்கண் ஓசை வேறுபடச் சொல்லத் தகரத்தின் மேலும் 
ஞாழலின் மேலுங் கிடவாது அவை உடையான் மேல் நிற்கும் 


பா.வே : 1 உடுத்தாள் ( கா.ந ) 

2 கொள்ளுமாகலானாயிற்று ( ஏடு ) 
3 உடையாள் ( கா.ந ) 
4 கிடக்கும் ( கா.ந ) 


1 


304 


தொல்காப்பியம் 


குறிப்பு : - தகரமும் ஞாழலும் உறுப்பாகவுடைய சாந்து 
என்பர் மயிலை ( நன் . 368 ) 


இனி , வேற்றுமைத் தொகைபற்றிப் பிறந்தது , பொற்றாலி 
என்பது . அது விரியுங்கால் , பொன்னானாயதாலி பொற்றாலி 
என்றாம் . பிறிதானும் விரியும் , பின்னர் அத்தொகை பொன் 
மேலும் தாலிமேலுங் கிடவாது பொற்றாலியுடையாண்மேல் 
நிற்கும் ஓசை வேறுபாட்டான் என்பது . 


( அன்மொழித்தொகை ) இம் மூன்று தொகையும் பற்றிப் 
பிறத்தலின் , ஓர் மிகுதி குறையில்லை ஒக்கும் என்றவாறு . 


மற்றுத் தொகையதிகாரத்தின் முன் வைக்கப்பட்டதூஉம் 
சிறப்புடைய தூஉம் வேற்றுமைத் தொகையாதலின் , ஈண்டு 
இதனை முற்கூறாது , பண்புத்தொகை முற்கூறிய தென்னை 
யெனின் , அதனாற் பிறவும் கொள்ளப்படுவன ; அவை 
யாவையோ வெனில் , ஒழிந்து நின்ற உவமத்தொகை , வினைத் 
தொகை பற்றியும் பிறக்கும் அன்மொழித் தொகை என்பது . 


உள 


உவமத்தொகை பற்றிப் பிறந்தது , அறற் கூந்தல் என்பது . 
அது விரியுங்கால் அறல்போலுங் கூந்தல் 

விரியும் . 
( தொடர் விடுபட்டுள்ளது ) 


என 


வினைத் தொகைபற்றித் தோன்றியது , திரிதாடி , என்பது . 
அது விரியுங்கால் திரித்ததாடி என விரியும் . அது தொக்குழித் 
திரிவின் மேலும் 
தாடி மேலுங் கிடவாது திரித்த தாடி 
யுடையான் மேல் நிற்கும் . 


வை இரண்டும் வழக்குப் பயிற்சி அவை போல இன்மை 
யின் 2 இலேசு பற்றி எடுத்துக் கொண்டார் என்பது . 


413 , அவைதாம் 

முன்மொழி நிலையலும் பின் மொழி நிலையலும் 
இருமொழி மேலும் ஒருங்குடன் நிலையலும் 


சு.வே : 1 பொன்னின் மேலும் ( புலிசை ) 
2 அவை போல்வன 

அக்காலத்தின்மையின் ( கா.ந ) 


எச்சவியல் 


நூற்பா - 413 


305 


அம்மொழி நிலையா தன்மொழி நிலையலும் 
அந்நான் கென்ப பொருணிலை மரபே . 


கிடந்ததோர் 


எ ... ன் , இதுவும் அத்தொகைக் கண்ணே 
இலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


“ தொகுவன 

இருவகை 

மொழிகளான ; அவ்விருவகை 
மொழியும் இருபொருளின ; பின் தொக்கவிடத்து . அவற்றைச் 
சொல்லுவான் அத்தொகைக்கண் முன்னதன் 

பொருள் 
உணர்தலுற்றுச் சொல்லுதல் , பின்னதன் பொருள் உணர்த 
லுற்றுச் சொல்லுதல் , இரண்டன் பொருள் உணர்தலுற்றுச் 
சொல்லுதல் , இரண்டின் மேலும் நில்லாது பிறிததோர் 4 
பொருள் உணர்தலுற்றுச் சொல்லுதல் என நால்வகை 
கணத்தாற் பொருள் உணர நிற்கும் என்றவாறு ". 


இலக் 


அவற்றுண் , முன்மொழிப்பொருள் உணர நின்றது 
வேங்கைப் பூ என்பது . 


முன் மொழி பின் மொழியாதல் , இடமுங் காலமுமென இரு 
வகையால் உணரப்படும் . அவற்றுள் இடத்தான் முன்மொழிப் 
பொருளாயிற்று ; காலவகை நோக்கிப் பின் மொழிப் பொருளாம் . 


வேங்கை என்பதூஉம் பொருளில்லா ததன்றுமன் ; 
பொருளுறாது அவன் அறியலுற்ற பூவினை அதனைச் சிறப்பிப் 
பான் வந்தது வேங்கை என்னுஞ் சொல்லென்பது . 


( பின் மொழிநிலையலைப் பற்றியவை அச்சுப் புத்தகத்திலும் 
இல்லை . ஏட்டிலும் இல்லை . ஆனால் , மயிலைநாதர் ( நன் .369 ) 
இனி , இளம்பூரண ஆசிரியர் வேங்கைப்பூ வென்பதனை முன் 
னிடத்திற்கும் , அடைகடலென்பதனைப் 

பின்னிடத்திற்கும் 
காட்டுவர் என்று எழுதுவதைக்கொண்டு அறிக . ) 


சு.வே : 1 தயன்மொழி ( கா.ந ) 
பா .வே : 2 தொகு வன இருவகை மொழிகளான் , அவ்விருவகைமொழியும் 

இருபொருளின்கண் தொக்கவிடத்து ( கா.ந ) 
3 இரண்டுடன் ( கா.ந ) 
4 பிறிதோர் ( கா.ந ) 


306 


தொல்காப்பியம் 


ருமொழிப் பொருள் உணரநின்றது உவாப் பதினான்கு 
என்பது . பிறவும் உம்மைத்தொகையான் வருவன வெல்லாம் 
இருமொழிப்பொருள்பட நிற்கும் என உணர்க . 


அம்மொழி நிலையாது அன்மொழிப்பொருள்பட நின்றன 
முன் , அன்மொழித்தொகைபடக் காட்டின வெல்லாம் என்பது . 
அவை வெள்ளாடை என்னுந் தொடக்கத்தன . 


மற்று , இன்னுறியும் பொருள் நிற்குமெனின் ஒழிந்துழி 
யெல்லாம் பொருளில்லையாமாகாதே ; ஆகவே , “ எல்லாச் 
சொல்லும் பொருள் குறித் தனவே ( தொல் . பெயரி . 1 ) என்பத 
னொடு மலைக்கும் பிறவெனின் , மலையாது ; 

என்னை , 
மற்றையுழிப் பொருளில்லை என்பதன்று, அவன் உணர்தலுறவு ? 
நோக்கி இது சொல்லினாரென்பது . 


குறிப்பு : - முன்மொழிநிலையல் முதலியன சொல்லினைப் 
பொருளிற்கு 

இடமாகக் 

கூறியதென்பர் . 
( இல, கொத் . பாயி.6.உரை ) 


வேறாக 


414. எல்லாத் தொகையும் ஒருசொன் னடைய . 


எ ... ன் , 

இதுவும் ஒட்டுச்சொற்கண்ணே 
இலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


கிடந்ததோர் - 


“ அறுவகைத் தொகைச் சொல்லும் எழுவாய் வேற்றுமை 
இயல்பாம் என்று ஈண்டு எய்துவித்தார் என்றவாறு ”. 


மற்று , ஒட்டுச்சொற்களை ஒரு 
ற்களை ஒரு சொன்னடையன 

எனப் 
போந்த இலேசு என்னையெனின் , அவை பல சொன்மைப்படப் 
பொருளிசையா , ஒருசொல் விழுக்காடுபடத் திரண்டிசைக்கும் 
என்பது கருத்து . 


அஃதினை யானைக்கோடு , வேங்கைப்பூ என்பனவற்றான் 
அறிக . கற்சுனைக் குவளையிதழ் என்பதும் அது . 


பா.வே : 1 அயன்மொழிப்பொருள்பட ( புலிசை ) 

2 உணர்தல் உணர்தலுறவு ( துறைசை ) 


எச்சவியல் 


நூற்பா - 415 


307 


குறிப்பு : - இளம்பூரணர் அறுவகைத் தொகைச்சொல் 
எல்லாம் எழுவாய் வேற்றுமை இயல்பாம் என்பர் . 


முதலாகிய 


ஆனால் , சேனாவரையர் “ அவை ( அறுவகைத் தொகைச் 
சொல் ) உருபேற்றலும் பயனிலை 

கோடலும் 
பெயர்த்தன்மையும் , பயனிலை யாதலும் பெயர் 

கோடலும் 
முதலாகிய வினைத்தன்மையும் உடையவாதல் அவ்வச் சொல் 
லொடு கூட்டிக் கண்டு கொள்க என்பர் . 


என்று 


மயிலைநாதர் ஒரு மொழி போல் நடப்பன தொகை நிலைத் 
தொடர் மொழி ( 360) என்னும் நன்னூல் நூற்பாவடிக்கு ஒரு 
பெயர்ச்சொற்போலவும் ஒரு வினைச்சொற்போலவும் வழங்கு 
வன தொகைநிலைத் தொடர்மொழிகளாம் 

உரை 
கூறிவிட்டு , " ஒரு மொழி போலாவது பல சொல்லே எனினும் , 
தொடர்ந்து ஒற்றுமைப்பட்டு ஒருபெயராய் எட்டு வேற்றுமை 
களையும் வினைகளையும் ஏற்றலும் , நிலைமொழி வருமொழி 
களாய்ப் புணர்ச்சிவகையேற்றலும் , ஒரு வினைச் சொல்லே 
யாய்ப் பெயரேற்றல் முதலான 

வினையிலக்கணமெல்லாம் 
ஏற்றலும் என மூவகையாகக் கொள்க ” என்பர் . 


415. உயர்திணை மருங்கின் உம்மைத் தொகையே 

பலர்சொன் னடைத்தென மொழிமனார் புலவர் . 


எ ... ன் , உம்மைத் தொகையுள் ஒருசாரனவற்றுக்கண் படுவ 
தோர் வேறுபாடு உணர்த்துதல் நுதலிற்று . 


உயர்திணை மருங்கின் உம்மைத் தொகைச் சொல்லுக்கு 
இறுதி பலரைச் சொல்லுஞ் சொன்னடைத்தாக என்று 
சொல்லும் ஆசிரியர் என்றவாறு " . 


உ.ம் : - கபில பரணர் . 


இவ்வாறு அத்தொகைச் சொல்லிறுதி பலர் சொன்னடைத் 
தன்றிக் கபிலன் பரணன் என னகரவீறாய் நிற்பின் , அது 
வந்தான் , போயினான் என்னும் ஒருமைவினை ஏற்பினல்லது , 
வந்தார் , போயினார் என்னும் பன்மைவினை ஏலாது . 


308 


தொல்காப்பியம் 


இனிப் , பலர் சொன்னடைத்து எனவே , அவ்விருவர் 
மேலும் வினையேற்கும் ; அதனான் இது சொல்லினார் என்பது . 


மற்றுத் தொகைச் சொற்கள் தொகுவது தொக்கு நின்றக் 
கால் , தம்மீறு கருதின பொருட்கேற்கும் முடிவினை நின்றாங்கே 
நின்று கொள்ளும் ; இதுவாயின் இறுதி நின்றாங்கே நிற்பப் 
பொருட்கேற்ப முடிபு ஏலாமையான் இறுதிபோதல் 
வேண்டிற்று என்பது . 


குறிப்பு : - மயிலைநாதர் கபில பரணர் வந்தாரெனவும் , 
சாத்தன் கொற்றன் வந்தாரெனவும் வரும் ” என்பர் ( நன் . 371 ) . 


416 . 


வாரா மரபின வரக்கூ றுதலும் 
என்னா மரபின எனக்கூ றுதலும் 
அன்னவை எல்லாம் அவற்றவற் றியலான் 
இன்ன வென்னுங் குறிப்புரை யாகும் . 


எ ... ன் , மேல் தொகையதிகாரங் கூறினார் ; அவையெல்லாம் 
விட்டு , இனி ஒரு சொன்மரபு வழூஉக்காத்தல் நுதலிற்று . 


இயங்காதவற்றை இயங்குவதுபோலச் சொல்லுதலும் , 
சொன்னிகழாதவற்றைச் சொன்னிகழ்த்துவன போலச் சொல்லு 
தலும் , அவ்வப் பொருளியல்புபற்றி அவை அன்ன 

செய்கை 
யுடையவற்றைப் போலச் சொல்லலுற்றான் ; அது மனக் குறிப் 
பினான் ஆய்ந்து அவற்றது உரை அன்று என்பது கொள்க . 


‘ அன்னவை எல்லாம் என்பது அவ் வாராமரபினவும் 
வகைய ; ஒரோ வொன்றே யல்ல என்றற்கு என்பது . 


வாராமரபின வரக்கூறுதல் வருமாறு : 


மலை வந்து கிடந்தது , நெறி வந்து கிடந்தது என வரும் ; 
மலைக்கும் நெறிக்கும் அன்ன செய்கையின் றாகலின் என்பது . 


இனி , 

என்னா மரபின எனக் கூறுதல் வருமாறு : 
நிலம் வல்லென்றது , நீர் தண்ணென்றது , இலை பச்சென் 
றது , எனவும் செங்கானாராய் ! எனவும் வரும் . 


எச்சவியல் 


நூற்பா -417, 418 


309 


விலங்கும் , மரனும் , புள்ளும் உள்ள நோய் உற்றாற்கு மனக் 
குறைக்கு மறுதலை மாற்றம் கூறுவனபோலுங் குறிப்பினவாகப் 
புலப்படுதலான் இது சொல்லப்பட்டதென்பது . 


குறிப்பு : சேனாவரையர் " நிலம் 

வல்லென்றது , 

நீர் 
தண்ணென்றது என்பன காட்டினாரால் உரையாசிரியரெனின் , 
சொலற்பொருள அன்மையின் , அவை காட்டல் அவர் கருத்தன் 
றென்க " என மறுப்பர் . மயிலைநாதர் " இத்தொழில்கள் இல்லன 
வும் உள்ளன போல அஃறிணையிடத்துச் சொல்லப்பெறும் 
( நன் . 408 ) என்பர் . 


417 . 


இசைபடும் பொருளே நான்குவரம் பாகும் . 


418. விரைசொல் லடுக்கே மூன்றுவரம் பாகும் . 


இவை இரண்டு சூத்திரமும் உரை இயைபு நோக்கி உடன் 
எழுதப்பட்டன . 


எ ... ன் , மேல் “ இசை நிறை அசைநிலை 

பொருளொடு 
புணர்தலென் றவை மூன்றென்ப ஒரு சொல் லடுக்கு ( எச்ச . 15 ) 
என்புழி மூன்று வகையான் அடுக்கிவரப் பெறும் 

பெறும் என் 

என் றவை 
எல்லையின்மையான் , அவை இத்துணை என்னும் வரையறை 
கூறினார் ஈன்டென்பது . 


அடுக்கப்படும் 


" அம் 

மூன்றினுள் இசைநிறைத்தற்கு 
பொருள் நான்கு வரம்பாகும் என்றவாறு . 


இரண்டும் அடுக்கும் , மூன்றும் அடுக்கும் , நான்கும் அடுக் 
கும் ; நான்கிறந்து அடுக்கா வென்பது கருத்து . அது , “ பாடுகோ 
பாடுகோ பாடுகோ பாடுகோ என வரும் . இவை நான்கு 
அடுக்கி வந்தன ; இசை நிறை எனவே அது செய்யுட் கென்பது 
முடிந்தது . 


பா.வே : 1 


இசைப்படு ( ஏடு ) 


310 


தொல்காப்பியம் 


“ இனி, அம்மூன்றுடன் பொருளொடு புணர்தலை விரை 
சொல்லடுக்கென்பது ; அது தான் மூன்று வரம்பு இறவாது 
என்பது , அது பாம்பு பாம்பு பாம்பு தீத் தீத் தீ என 
வரும் . இரண்டு மூன்றிறவாது . 
மற்று , அசைநிலை இனைத்தால் 
இனைத்தால் அடுக்கும் 

என்பது 
எற்றாற் பெறுது மெனின் ? மூன்றடுக்கும் பொருளொடு 
புணர்தலை முற்கூறற்பாலார் ; என்னை மூன்று நான்கு என்னும் 
எண்ணு முறைமை நோக்கி . அவ்வாறு சொல்லாது மயங்கக் 
கூறியவதனான் , மூன்றின் கீழ்க்கு முதல் , இரண்டல்லது இல்லை 
யன்றே ; அவ்விரண்டெண்ணினால் கூறப்படும் ? 

அசை நிலை 
என்பது கொள்க என்றவாறு . 

உ ...ம் : மற்றோமற்றோ , அஃதே அஃதே எனவரும் . இரண் 
டிறவாது என்பதிதனை 3 இலேசினாற் கொண்டார் , இடைச் 
சொல்லடுக்காகலின் 4 என்பது . ஒழிந்த, நால்வகைச் சொல்லும் 
அடுக்கும் . 


குறிப்பு : - மயிலைநாதர் ( நன் . 394 ) 
" அசைநிலை இரண்டினும் பொருண்மொழி மூன்றினும் 
இசை நிறை நான்கினும் ஒருமொழி தொடரும் ” . 


என்றார் அகத்தியனார் என்பர் . அவர் , பொருணிலை அடுக்கு 
விரைவு , வெகுளி , உவகை , அச்சம் , அவலம் முதலிய பொருளில் 
வரும் என்பர் . 


419 . 


கண்டீ ரென்றா கொண்டீ ரென்றா 
சென்ற தென்றா போயிற் றென்றா 
அன்றி அனைத்தும் வினாவொடு சிவணி 
நின்ற வழி இசைக்குங் கிளவி யென்ப . 


சு.வே : 1 

மயக்கங் கூறியவதனான் ( கா.ந ) 
2 அடுக்கப்படும் ( கா.ந ) 
3 என்பதனை ( கா.ந ) 

4 இடைச்சொல்லடுக்காதலின் 
( கா.ந ) 
பா.வே : 5 கேட்டீர் ( தெய் , நச் ) 

6 அசைக்கும் ( சேனா . நச் ) ; உரையை 

இளம்பூரணர் பாடமும் இதுவே 


நோக்கின் 


எச்சவியல் 


நூற்பா- 420 


311 


எ ... ன் , இவை வினையியல் ஒழித்து நின்ற ஒழிபு கட்டுரை 
எடுத்தது . 


“ வினைச் சொற்கள் இங்ஙனம் வினாவொடு பட்டு நின்ற 
வழியாயக்கால் அசைச்சொல்லாய் நிற்கும் என்பது கருத்து ". 


உ ... ம் : கண்டீரோ கண்டீரோ " கொண்டீரோ 
கொண்டீரோ ” சென்றதே சென்றதே “ போயிற்றோ 
போயிற்றோ என வினாவொடு 

என வினாவொடு பட்ட வழி அடுக்கி அசை 
நிலையாய் நிற்கும் . 


அவ்வினாவொடு சிவணாக்கால் வினைச்சொல்லேயாம் 
என்பது . 


தொகை 


அன்றியனைத்தும் என்பது , அவையிற்றைத் 
கொடுத்துக் கூறினவாறு . 


வினாவொடு சிவணி 

என்பது , ஆ , ஓ என்னும் வினாக் 
களைக் கடையாத்து நின்றவழி என்றவாறு . 


குறிப்பு : - ஈற்று வினாவெழுத்துக்கள் 

ஆ , 
என்பன . 

இம்மூன்றற்குமுரிய எடுத்துக்காட்டுக்கள் உரையுள் 
இல்லை . 


420 . 


கேட்டை யென்றா நின்றை யென்றா 
காத்தை யென்றா கண்டை யென்றா 
அன்றி யனைத்தும் முன்னிலை யல்வழி 
முன்னுறக் கிளந்த இயல்பா கும்மே . 


எ ... ன் , இவை முன்னைய நான்கும் போல வினாவொடு 

வாளாதே நின்றுழி , இவையும் அசைச்சொல்லாய் 
நிற்கும் என்பது கருத்து . 


படாது , 


முன்னின்றவற்று நிலைமை அல்வழி என்பார் , முன்னிலை 
யல்வழி என்றார் என்பது . 


உ ... ம் : " கேட்டை கேட்டை “ நின்றை நின்றை 
காத்தை காத்தை ” “ கண்டை கண்டை என வரும் . 


312 


தொல்காப்பியம் 


இவையும் கட்டுரைக்கண் வருமிடம் அறிந்து கொள்க . 


இனி இவை வினாவொடு பட்டுழியாயக்கால் அசைநிலை 
ஆகா என்பது . 


421. இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்றச் 

சிறப்புடை மரபின் அம்முக் காலமும் 
தன்மை முன்னிலை படர்க்கை யென்னும் 
அம்மூ விடத்தான் வினையினுங் குறிப்பினும் 
மெய்ம்மை யானும் இவ்விரண் டாகும் ? 
அவ்வா றென்ப முற்றியன் மொழியே. 


எ ... ன் , இவை வினையியலுள் ஓதப்பட்டன சில சொற்கள் 
முற்றுச்சொல் என்னுங் குறி எய்து தல் நுதலிற்று . 


அதனாற் பயந்ததென்னை யெனின் , அச்சொற்கு முன்பு , 
முடிபுகூறி , ஈண்டுக் குறியிட்டான் என்பது பயன் என்பது . 


தன் பொழிப்பு இறந்தகாலம் , எதிர்காலம் நிகழ்காலம் 
என்னும் மூன்று காலமும் உடையவாய்த் தன்மை முன்னிலை 
படர்க்கை யென்னும் மூன்றிடத்தும் ,வினையும் வினைக்குறிப்பும் 
பற்றி அம்மூன்றிடங்கடோறும் வினையும் வினைக்குறிப்பு மென 
இரண்டாம் ; அவ்வறுகூற்றுச் சொற்களை 

முற்றுச்சொல் 
என்று கூறுப ஆசிரியர் என்றவாறு , 


‘ அவ்வாறு என்றது தன்மை இரண்டு குப்பையவாயும் , 
முன்னிலை இரண்டு குப்பையவாயும் , படர்க்கை 

இரண்டு 
குப்பையவாயும் வருதல் நோக்கி என்பது . 


உ ... ம் : - உண்டேன் , கரியேன் எனவும் , உண்டாய் , கரியை 
எனவும் , உண்டான் , கரியான் எனவும் வரும் , 


பிறவும் அன்ன . 


பா , வே : 


வே : 


1 மூவிடத்தான ( தெய் ) 
2 ஈரிரண் டாகும் ( நச்.தெய் ) 
3 தன்மை இரண்டு பகுப்பவாயும் முன்னிலை இரண்டு பகுப் 
பவாயும் படர்க்கை இரண்டு பகுப்பவாயும் ( கழகம் ) 


எச்சவியல் 


நூற்பா- 422 


313 


முற்றுச்சொல் என்றது , செய்கையும் பாலுங் காலமும் 
செயப்படுபொருளும் தோன்றி நிற்றலின் முற்றுச்சொல் என்பா 
ரும் , மற்றோர் சொன் னோக்காது முடிந்து நிற்றலின் முற்றுச் 
சொல் என்பாரும் , எக்கால் அவை தம் எச்சம் பெற்று நின்றன 
அக்கால் பின் யாதும் நோக்காவாய்ச் செப்பு மூயிற்றுப் போல 
அமைந்து மாறுதலின் முற்றுச் சொல்லென்பாருமென இப் 
பகுதியர் ஆசிரியர் என்பது . 


குறிப்பு : - முற்று 


பொதுவியல் பாறையுந் தோற்றிப் பொருட்பெயர் 
முதலறு பெயரல தேற்பில முற்றே ( நன் . 323 ) 


மயிலைநாதர் 


முற்றி நிற்றலான் முற்று ; மற்றுச் சொன்னோக்கா மரபின 
வனைத்தும் , முற்றி நிற்பன முற்றியன் மொழியே ” என்றார் 
அகத்தியனார் , என்பர் . (நன் .323 ) 

ஒரு தொழிற் சொல் தன் எச்சமான பெயர்கொண்டு 
முடியின் முற்றுவினைச் சொல்லாம் ( நன் .131 ) 


422 . 


எவ்வயின் வினையும் அவ்வியன் நிலையும் , 


ன் , இது , முற்றுச் சொல்லொழித்து ஒழிந்த பெயரெச்ச 
வினையெச்சங்கட்கு ஆவதோர் இலக்கணம் உணர்த்துதல் 
நுதலிற்று . 

" மேற் கூறப்பட்ட முற்றுச்சொல்லே யன்றிப் பெய 
ரெச்சமும் வினையெச்சமும் மூன்று காலமும் மூன்றிடமும் 
உடையவாய் வினையும் வினைக்குறிப்பும் பற்றி வருமென்பான் 
" எவ்வயின் வினையும் அவ்வியன் நிலையும் என்றான் என்பது . 
மற்று , 

" வினையெனப் படுவது வேற்றுமை கொள்ளாது 
நினையுங் காலைக் காலமொடு தோன்றும் ” 


சு.வே : 1 இருபகுதியர் ( கழகம் ) 
பா.வே : 2 அவ்வயின் ( தெய் ) 


314 


தொல்காப்பியம் 


என்புழி , எல்லா வினைச்சொல்லும் மூன்று 
உரிய எனப்பட்டது . 


காலத்திற்கும் 


இனி , “ எஞ்சிய கிளவி இடத்தொடு சிவணி 

ஐம்பாற்கு முரிய (வினை . 26) 


பிற 


என்புழி , எவ்விடத்திற்கும் உரிமையுங் கூறப்பட்டது . 
வெனின் , மேல் , அங்ஙனம் கூறினாரே எனினும் அது விலக்குப் 
பட்டது ; ஈண்டுப் போதந்து முற்றுச் சொல்லையே விதந்து 
மூன்றிடத்திற்கும் உரிய என்றமையால் , அது நோக்கி ஈண்டு 
இது கூறினார் என்பது . 


423 , அவைதாம் 

தத்தங் கிளவி அடுக்கும் வரினும் 
எத்திறத் தானும் பெயர்முடி பினவே . 


என்று 


எ ... ன் , இது முற்றுச் சொல் 
வற்றிற்கு முடிபு கூறுதல் நுதலிற்று . 


மேற்கூறப்பட்டன 


மேற் சொல்லப்பட்ட முற்றுச் சொற்கள் தாம் எத்துணைச் 
சொல்லையும் அடுக்கிப் பலவாய் வரினும் பெயர் கொண்டு 
முடிதல் இலக்கணத்தன என்றவாறு . 


உ ... ம் : - உண்டான் தின்றான் 
சாத்தன் எனவரும் . இது வினை . 


ஓடினான் 


பாடினான் 


நல்லறிவுடையன் செவ்வியன் சான்றார்மகன் 

எனவும் 
வரும் . இது வினைக் குறிப்பு. 

மற்று , எத்திறத்தானும் என்றது என்னை எனின் , உண் 
டான் சாத்தன் என்பது பொரை முன்னடுத்தும் , சாத்தன் 
உண்டான் என்பது பெயரைப் பின்னடுத்தும் வரும் என்பது 
அறிவித்தற்கு எத்திறத் தானும் என்றாரென்பது . 


பிறருஞ் சொல்லுப " முன்னும் 
லென்றா ” என்பது , 


உரிய முற்றுச் 


சொல் 


சு.வே : 


கூறினாரேனும் ( கா.ந ) 
2 அடுக்குன ( ஏடு ) 


ச்சவியல் 


நூற்பா- 424 , 425 


315 


424 . பிரிநிலை வினையே பெயரே ஒழியிசை 

எதிர்மறை உம்மை எனவே சொல்லே 
குறிப்பே இசையே ஆயீ ரைந்தும் 

நெறிப்படத் தோன்றும் எஞ்சுபொருட் கிளவி . 
எ ... ன் , மேல் அ . வினையியலுள்ளும் ஆ . இடைச்சொல்லுள் 
ளும் முடிபு கூறப்படாது நின்ற எச்சங்கட்கு முடிபு உணர்த்து 
வான் தொகுத்து உணர்த்துதல் நுதலிற்று . 

எல்லாவற்றையும் எச்சம் என்பதனைக் குறைத்துப் 
பின்னை எஞ்சுபொருட்கிளவி என்றார் இறுதிவிளக்காக . 

"“ பிரிநிலை எச்சம் முதலாகக் கூறப்பட்ட பத்துவகை 
எச்சங்களும் முன்பு முடிபு கூறப்படாது நின்றன வேனும் , 
இனி நெறிப்படத் தோன்றுமவை என்றவாறு ” . 

குறிப்பு : - அ . பத்து எச்சங்கட்கும் அவிநய நூலுள் இராச 
பவித்திரப் பல்லவதரையன் கூறும் வெவ்வெறு உரைகளைக் 
கூறிவிட்டு , " இனி , இவற்றை இவ்வாறன்றி வினையியலுள்ளும் 
இடைச் சொல்லியலுள்ளும் மொழிந்தனவாக்கி ... இவ்வாறு 
சொல்லுவர் இளம்பூரணர் என்பர் மயிலைநாதர் ( நன் . 359 ) 

“ இடைச்சொல்லியளுள்ளும் என்றிருப்பின் நன்று . 


425. அவற்றுட் 

பிரிநிலை யெச்சம் பிரிநிலை முடிபின , 


எ ... ன் , நிறுத்த முறையானே பிரிநிலையெச்சத்திற்கு முடிபு 
உணர்த்துதல் நுதலிற்று . 




“ பிரிநிலை என்ப இருவகைய , ஏகாரப் பிரிநிலையும் 
ஓகாரப் பிரிநிலையு மென ; அவை பிரிக்கப்பட்ட பொருள் 
தன்னையே கொண்டு முடிக என்றவாறு , 


உ ... ம் : - அவனே கொண்டான் , அவனோ கொண்டான் என 
வரும் . அவனே யெனப் பிரிநிலையெச்சம் ஏகாரந்தான் நின்று 
மன் ; அவனே எனப் பிரிக்கப்பட்டானையே கொண்டு முடி 
தலின் அவை ! அவற்றுக்கு முடிபாவன என்றவாறு . 


சு.வே : 1 முடிதல் இவை ( கா.ந ) 


316 


தொல்காப்பியம் 


அவனோ 


என்று 


குறிப்பு : 

கொண்டான் , 

அவனே கொண் 
டாள் என்பன பிரிநிலை யெச்சம் ; இவை ஒரு குழுவிற் பிரிக்கப் 
பட்டானையே கொண்டன 

நன்னூல் 359 - ஆம் 
நூற்பா உரையில் மயிலைநாதர் மேல் குறிப்பிட்ட வற்றை 
யும் பிறவற்றையும் " இஃது ஒல்காப் புலமைத் தொல்காப்பியத் 
துள் ; உளங்கூர் கேள்வி இளம்பூ ரணரெனும் , ஏதமின் மாதவர் 
ஒதிய உரையென்றுணர்க என்பர் . 


இளம் 


மயிலை நாதர் உரையை நோக்கும் பொழுது 
பூரணர் உரையில் “ அவனோ கொண்டான் , அவனே கொண் 
டான் என்று உதாரணம் இருப்பது நன்று . இது இடையியல் 
வைப்பு முறைக்குத் தக அமைந்துள்ளது . 


426. வினையெஞ்சு கிளவிக்கு வினையும் குறிப்பும் 

நினையத் தோன்றிய முடிபா கும்மே 
ஆவயிற் குறிப்பே ஆக்கமொடு வருமே . 


எ ... ன் , நிறுத்த முறையானே 
கூறு தல் நுதலிற்று . 


வினையெச்சத்திற்கு முடிபு 


வினையெச்சம் முடியுங்கால் வினையும் வினைக்குறிப்பும் 
கொண்டு முடியும் ; அவ்விடத்துக் குறிப்பு வினைச்சொல் 
ஆக்கச் சொல்லொடு வரும் என்றவாறு ”, 


உ ... ம் : - உழுது வந்தான் என்பது வினையெச்சம் தெரி 
நிலை வினை கொண்டு முடிந்தது . 


மருந்து உண்டு நல்லனாயினான் என்பது வினையெச்சம் 
வினைக் குறிப்புக் கொண்டு முடிந்தது ; அவ்விடத்து வினைக் 
குறிப்பு ஆக்கமொடு வந்த வாறு கண்டு கொள்க . 


இனி ‘ நினையத் தோன்றிய என்றதனான் உழுது வருதல் , 
உழுது வந்தான் 

தொழிற்பெயரானும் முடியும் 
என்றவாறு . 


எனத் 


மற்று , இச்சூத்திரத்தால் வினை யெச்சத்திற்கு 

முடிபு 
கூறவேண்டியதென்னை ? 


எச்சவியல் 


நூற்பா - 427 


317 


வினையியலுள் , 

முதனிலை மூன்றும் வினைமுதன் 
முடிபின ( 31 ) என்றும் , ஒழிந்தனவற்றுக்கு “ ஏனை 

எச்சம் 
வினைமுத லானும் ஆன்வந் தியையும் வினை நிலையானும் 
( 33 ) முடியுமென்றுங் கூறியதே அமையும் பிறவெனின் , அதற்கு 
விடை : - ஆண்டுவினை முதலானும் முடியும் என்றுழிப் பெயர் 
வினைமுதலானும் முடியும் என்பது பட்டது ; என்னை , வினை 
வினைமுதலென்று ம் பெயர் வினைமுதலென்றும் பகராது , 
பொதுவகையாற் கூறினாராகலின் , இச் சூத்திரம் வேண்டும் . 

பெயர் 

வினை 
கூறாக்கால் , உழுது சாத்தன் எனப் 
முதலானும் முடிவான் செல்லும் என்பது . 

அன்றியும் , வினையெச்சத்திற்கு வினைக்குறிப்பு முடிபாங் 
கால் , ஆக்கமொடு வருதல் எடுத்தோத வேண்டும் என்பது . 


குறிப்பு : - உழுதுவந்தான் , மருந்துண்டு நல்லனாயி 
னான் , உழுது வருதல் 
உழுது வருதல் என்பன வினையெச்சம் 

வினையும் 
குறிப்பும் வினைப்பெயரும் கொண்டன ” , என்னும் இவற்றை 
இளம்பூரணர் உரையாகக் காட்டுவர் மயிலைநாதர் ( நன் . 354 ) . 


427. பெயரெஞ்சு கிளவி பெயரொடு முடிமே . 


பெயரெச்சதிற்கு 


முடிபு 


எ ... ன் , நிறுத்தமுறையானே 
கூறுதல் நுதலிற்று . 


பெயரெச்சம் பெயர் கொண்டு முடியும் என்றவாறு 


என 


உ ... ம் : - உண்ணுஞ் சாத்தன் , உண்ட சாத்தன் 
வரும் , உண்ணும் , உண்ட என்பன பெயரெச்சம் . 

மற்று , இது கூறவேண்டிய தென்னை ? 


நிலனும் பொருளுங் காலமுங் கருவியும் 
வினைமுதற் கிளவியும் வினையும் உளப்பட 
அவ்வறு பொருட்குமோ ரன்ன வுரிமைய " 

(வினை . 35 ) 
எனப் பெயர்கொண்டு முடிதல் கூறப்பட்டது பிறவெனின் , 
அதற்கு விடை : - ஆண்டு வினைமுதற் கிளவியும் வினை 
யும் எனவே , வினைச் சொல்லும் முடியும் என்பது பட்டது . 


318 


தொல்காப்பியம் 


4 


வினைமுதற் 

திளவி என்றக்கால் , வினை , வினைமுதலும் 
வினை 

முதலாகலானும் , இனி , வினை என்றக்கால் வினைப் 
பெயரேயன்றி வினைச் சொல்லுமாகலானும் 

ச்சூத்திரம் 
வேண்டு மென்பது . 


குறிப்பு : உண்ட 

சாத்தன் உண்ணும் சாத்தன் 
உண்டவூண் , உண்ணும் ஊண் என்னும் இவற்றை 

இளம் 
பூரணர் பெயரெச்சத்திற்குக் காட்டும் 

எடுத்துக்காட்டாகக் 
கூறுகின்றார் மயிலைநாதர் ( நன் . 359 ) 


428. ஒழியிசை யெச்சம் ஒழியிசை முடிபின , 


எ ... ன் , நிறுத்த முறையானே ஒழியிசை யெச்சம் உணர்த்து 
தல் நுதலிற்று . 


ஒழியிசை எச்சமாவன மூன்று . அவை , மன்னை ஒழியிசை 
யும் , தில்லை ஒழியிசையும் , ஒகார ஒழியிசையும் என ; அவை 
மூன்றும் ஒழியிசைப் பொருள் கொண்டு முடியும் என்றவாறு ” .. 


உ.ம்: கூரியதோர் வாள் மன் வாய் கோடிற்று , 
இற்றது எனப் பின்னும் வாள் மேலே முடிபு சென்றது . 


இனி , “ வருகதில் கொண்கன் என , வருக எனப்பட்டானும் 
அவனே , கொண்கன் எனப்பட்டானும் அவனே ; அதனால் , 
அதுவும் அப்பொருள் கொண்டு முடிந்தது . 


இனிக் “ கொளலோ கொண்டான் என்புழிக் கொளலோ 
எனப்பட்டானையே கொண்டான் என்பது . அதனால் , அதுவும் 
அவ்வொழியிசைப் பொருள்கொண்டு முடிந்தது . 


குறிப்பு : - யாதானும் ஒரு சொல் ஒழிவுபட வரின் அஃது 
ஒழியிசை எனப்படும் ( தொல் . இடை . 5 ) 


குறிப்பு : - ஒழியிசை 
ஓவுமென மூன்றும் . 


யெச்சமாவது மன்னும் தில்லும் 


சு.வே : 1 வாள் கோடிற்று ( கழகம் ) 


எச்சவியல் 


நூற்பா - 429 , 430 


319 


அவை : - பண்டு கூரியதோர் வாண்மன் என்பது இப்போது 
கோடிற்று இற்றது என்பவற்றையும் ; வருகதில் அம்ம என்பது 
வந்தால் இன்னதொன்று செய்வல் என்பதனையும் ; கொளலோ 
கொண்டான் 

கொண்டுய்யப் போயினானல்லன் 
என்பதனையும் கொண்டு முடிந்தன என்றும் இவற்றை 
இளம்பூரணர் உரையாகக் காட்டுவர் மயிலைநாதர் ( நன் , 359 ) . 


என்பது 


429. எதிர்மறை யெச்சம் எதிர்மறை முடிபின . 


எ ... ன் , நிறுத்த முறையானே எதிர்மறை எச்சத்திற்கு முடிபு 
உணர்த்துதல் நுதலிற்று 


எதிர்மறை யெச்சம் என்பன இரண்டு , ஓகார எதிர்மறை 
யும் உம்மை எதிர்மறையும் என ; அவை , அவைதம் எதிர்மறைப் 
பொருள் கொண்டு முடியும் என்றவாறு ". 


உ ... ம் : - யானோ கொண்டேன் என்றாலும் யானோவன்றே 
கொண்டேன் என்றாலும் , அதனால் அப்பொருள் கொண்டு 
முடிந்தது எனப்படும் . நீயே கொண்டாய் என்றாற்கு எதிர் 
மறுத்தவாறு ; யான் கொண்டிலன் என்பது . 


என்பது 


இனி , உம்மை 

எதிர்மறை வரலும் உரியன் 
ஆண்டு , வரலும் எனப்பட்ட 
எனப்பட்ட உம்மை எதிர்மறை . 

உரியன் 
எனப் பின்னும் அவனையே கொண்டு முடிந்தது . வாராமையும் 
உரியன் , என்பது அதற்கு எதிர்மறை. அவை ஒன்றொன்றனை 
நோக்க எதிர்மறை என்றவாறாயிற்று . 


குறிப்பு : - “ எதிர்மறையெச்சம் இரண்டு . 

ஓகார எதிர் 
மறை உம்மை எதிர்மறை என , யானோ கொண்டேன் என்பது 
யான் கொண்டிலன் என்பதையும் , வரலும் உரியன் என்பது 
வாராமைக்கும் 

உரியன் என்பதையும் கொண்டு முடிதலின் 
எதிர்மறையெச்சம் ” என்னும் இவற்றை 
என்னும் இவற்றை இளம்பூரணர் 

ளம்பூரணர் உரை 
யாக மயிலைநாதர் கூறுகிறார் ( நன் . 359 ) . 


320 


தொல்காப்பியம் 


430 . 


உம்மை யெச்சம் இருவீற் றானும் 
தன்வினை ஒன்றிய முடிப்பா கும்மே . 


எ .... ன் , இது முறையானே உம்மை யெச்சத்திற்கு முடிப்பு 
கூறுதல் நுதலிற்று . 


என்பது 


உம்மையெச்சம் 

எச்சவும்மையாயிற்று ; ‘ இரு 
வீற்றானும் என்றது தானும் , தன்னாற்றழுவப்பட்டதுவும் 

இரண்டினையும் ஆயிற்று ; அவை யிரண்டும் ஒன்றிய 
வினையே கொண்டு முடியும் என்றவாறு . 


என 


உ ... ம் -சாத்தனும் வந்தான் என்றக்கால் பின்னைக் கொற் 
றனும் வந்தான் என்றானும் , கொற்றனும் வரும் என்பதானும் 
ஒன்றிய வினையே கொண்டு முடிக என்பது . சாத்தனும் 
வந்தான் என்றக்கால் , சொற்றனும் போயினான் என்று விடின் 
அமையாதென்பதாம் . 


குறிப்பு : - மயிலைநாதர் ( நன் . 359) . 


சாத்தனும் வந்தான் என்பது உம்மை எச்சம் ; 

கொற்றனும் வந்தானெனத் தன்னெச்சங் கொண்டது 
என்ற இதனை இளம்பூரணர் உரையாகக் கூறுவர் . 


431. தன்மேற் செஞ்சொல் வரூஉங் காலை 

நிகழுங் காலமொடு வாராக் காலமும் 
இறந்த காலமொடு வாராக் காலமும் 
மயங்குதல் வரையார் முறைநிலை யான . 


எ..ன் , இஃது , அவ்வெச்சவும்மையது மயக்கங் 
நுதலிற்று . 


கூறுதல் 


‘ தன் என்பது எச்சவும்மை ; செஞ்சொல் என்பது 


உம்மையில் சொல் : 


எச்சவும்மைச் சொல்லின் மேல் உம்மையில் சொல் 
வந்தக்கால் நிகழ்காலமும் எதிர்காலமும் மயங்கும் ; இறந்த 
காலமும் எதிர்காலமும் மயங்கும் ; மயங்கப்படும் முறை 
இலக்கணமாகலான் வரையார் என்றவாறு , 


எச்சவியல் 


நூற்பா --432 


221 


என 


உ ... ம் : - கூழ் உண்ணாநின்றான் , சோறும் உண்பன் 
வரும் . கூழ் உண்ணா நின்றான் என்பது செஞ்சொல் , சோறும் 
உண்பன் என்னும் உம்மைச்சொல்லின் மேல் வந்தது . 


உண்ணாநின்றான் என்னும் நிகழ்காலம் ! தன்னிகழ்காலமே 
கொள்ளாது , சோறும் உண்பன் என்னும் எதிர்காலங்கொண்ட 
மையின் வழுவாயிற்றானும் அமைக என்பது . 


கூழ் 


உண்டான் 


இறந்தவும் எதிர்வும் 

மயங்குமாறு : 
சோறும் உண்பான் என வரும் . 


இனி , முறை நிலையான என்றதனான் இறந்ததனொடு 
நிகழா நின்றதூஉம் மயங்கும் , எதிர்வதனொடு இறந்ததுவும் 
மயங்கும் என்றவாறு . 

உ ... ம் : - கூழ் உண்டான் சோறும் உண்ணாநின்றான் என 
வரும் . சோறுண்பான் கூழுமுண்டான் என வரும் பரிமாறிக் 
கொள்க . 


432 , 


எனவென் னெச்சம் வினையொடு முடிமே ? 


எ ... ன், நிறுத்த முறையானே எனவென் 

னெச்சத்திற்கு 
முடிபு உணர்த்துதல் நுதலிற்று . 


< எனவென நின்ற எச்சம் பெயர்கொண்டு முடியாது வினை 
கொண்டு முடியும் என்றவாறு ”. 


உ ... ம் : - கொள்ளெனக் கொண்டான் என வரும் . பிறவும் 


அன்ன . 

எவ்வினை 

என்னின் , 
‘வினைபொடு முடியுமே என்றது 
தன்வினையையோ பிறவினை யையோ என இன்ன வினை 
யென்பதொன்றில்லை ; ஏற்ற வினையான் முடியும் என்பது . 


t 


சு.வே : 1 உண்ணா நின்றான் என்னும் நிகழ்காலமும் எதிர்காலமும் ( ஏடு ) 
பா.வே : 2 இப்பகுதி தன்வினையையோ பிறவினைவை யோ வெனின் , 
இன்ன வினையென்பதில்லை ஏற்ற வினையான் முடியும் என் 
மட்டும் உள்ளது . 

கா.ந. பதிப்பில் மேல் 
உள்ளது , ஏட்டிற் கண்டது . 


பது 


என்று 


322 


தொல்காப்பியம் 


வினை 


குறிப்பு : ‘ கொள்ளெனக் கொண்டான் என்பது 
எனவென்னெச்சம் , இது கொண்டான் என்னும் 
கொண்டது . கொள் என்பது முற்று ; அது முற்றேலாமையின் , 
இறுதி எனவென்பது முற்றுக்கொண்டது என்னும் இவற்றை 
இளம்பூரணர் உரையாகக் காட்டுவர்மயிலைநாதர் . ( நன் .359 ) 
சங்கர நமச்சிவாயர் “ கடல் ஒல்லென ஒலித்தது , 

நரம்பு 
விண்ணென விசைத்தது , தலை இடியென இடித்தது என்பது 
எனவெச்சம் . இவை தம் எச்சமாகிய 

கொண்டன ; 
மிகவும் ஒலித்தது , மிகவும் விசைத்தது , மிகவும் இடித்தது 
என்பன இவற்றிற்குப் பொருளாதலின் , 

இவ்வென வெச்சம் 
மிகுதிப்பொருள் தருவதோர் இடைச்சொல்லாமென்க , 
( நன் . 360 ) என்பர் . 


வினை 


433. எஞ்சிய மூன்றும் மேல் வந்து முடிக்கும் 

எஞ்சுபொருட் கிளவி யிலவென மொழிப . 


.... ன் , ஒழிந்துநின்ற எச்சங்கள் திறத்துப் படுவதோர் 
லக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


" எஞ்சிய மூன்றுமென்பன 

அவை மூன்றும் முந்தைய 
வற்றைப் போலத் தம்மை இன்ன வந்து முடிப்பன வென்று 
காட்டப்படும் எச்சச்சொல் இல்லை என்றவாறு ” . 


என 


‘ மூன்றும் மேல் வந்து முடிக்கும் எச்சச்சொல் இல 
ஒன்று உடைத்து என்பதாம் . அஃது யாதோவெனின் , சொல் 
லெச்சம் ; அதனை முன்னர்ச் சொல்லும் . 1 


குறிப்பு : எஞ்சிய மூன்று : - சொல்லும் 
சையுமாகிய எச்சம் மூன்று . 


குறிப்பும் 


434 . 


அவைதாம் 
தத்தங் குறிப்பின் எச்சஞ் செப்பும் . 


எ ... ன் . இது 


குறிப்பே இசையே ” ( எச்ச . 34 ) என்று 


பா .வே ! 1 சொல்லு தும் ( கா.ந ) 


எச்சவியல் 


நூற்பா -- 435 


323 


கூறப்பட்ட இரண்டெச்சமும் தங்குறிப்பிற் பற்றிய எச்சத் 
தானே முடிபு கூறப்படும் பிறிதில்லை என்பது .. 


( நுதலியதும் உரையும் ஒன்றே ) 

உ ... ம் : - விண்ணென விசைத்தது " குறிப்பெச்சம் . அது 
தன் குறிப்பினையே கொண்டு முடிந்தது . 


விண்ணென்றதே விசைத்தது எனப்பட்டது . 

அதனால் 
தத்தங் குறிப்பின் எச்சந்தானே முடிந்தது என்பது . 


இனி , இசையெச்சம் , ஒல்லென வொலித்தது . 

இடைச்சொல் ஒத்துள் அறு பகுதிய என்று ஓதப்பட்ட என 
( இடைச்சொல் , 10 ) விகற்பித்து இரண்டு முடிபு கூறப்பட்ட 
தென்பது . மற்று , ஆண்டு சொல்லெச்சம் என்பது இல்லையால் 
எனின் , விடை : - “ எனவெனெச்சம் வினையொடு முடிமே " 
( எச்ச . 42 ) என்று முடித்தார் . வினை என , வினை பின்னுந் 
தன் கண்ணதே சொல்லெச்சம் . அது கொண்டு முடிதலில் அவ் 
வாய்பாடு அவ்வேற்றுமை நோக்கி , வேறு சொல்லெச்சம் என 
வேண்டினார் என்பது . 

முன்னர் , “ மூன்றும் மேல்வந்து முடிக்கும் எஞ்சுபொருட் 
கிளவி இலவென ( எச்ச .43 ) ஒன்று உடைத்து என்பது பட்டு 
நின்றது ; அஃது யாதோ ? சொல்லெச்சமென்பது . 

குறிப்பு : “ ஒல்லென ஒலித்தது என்பது ஒல்லென்ற 
அநுகரண ஓசையே இசைத்ததென்று முடிதலின் இசையெச்சம் . 
விண்ணென விசைத்தது என்பது விண்ணென்றதே விசைத்த 
தென்று முடிதலிற் குறிப்பெச்சம் . “ சலங்கொண்டநோயின் 
நோவு விண்ணெனத் தெறித்தல் செய்யும் என்னுங் குறிப்பி 
னான் விண்ணென்றது குறிப்பெச்சமாயிற்றென்று இவ்வாறு 
சொல்லுவர் இளம்பூரணர் என்பர் மயிலைநாதர் ( நன் .359 ) 


435 , சொல்லென் னெச்சம் முன்னும் பின்னுஞ் 

சொல்லள வல்லது எஞ்சுத லிலவே , 
எ ..ன் , சொல்லெச்சத்திற்கு முடிபு கூறுதல் நுதலிற்று . 


பா.வே : 1 முடிதல் இவ்வாய்பாடு ( கா.ந ) 


324 


தொல்காப்பியம் 


என்ற 


" சொல் என் எச்சம் முன்னாயினும் , பின்னாயினும் , சொல் 
என்னுஞ் சொற்கொண்டு முடிதலல்லது , பிறிதில்லை 
வாறு , 

உ .... ம் : - பசித்தேன் பழஞ்சோறு தாவென நின்றாள் 


என்பது சொல்லெச்சம் ; அஃது அச்சொல்லினாளே தாவென 
நின்றாள் என்பதாம் . அற்று , அத்தாவென நின்றாள் பிறளே 
எனின் , தாவெனச்சொல்லி நின்றாள் என்பதாம் . அவற்றுள் 
சொல் என்பது சொல்லி என்றானும் , ‘ சொல்ல என்றானும் 
ஆக இரண்டனுள் ஒன்றானான் முடியுமது வென்பது . 


முன்னும் பின்னும் என்றது . தா எனச் சொல்லி நின்றாள் 
என்று கொணர்ந்து முன் முடிப்பின் 3 , அது பின்முடிவுபட நின்ற 
தாம் என்பது . 


குறிப்பு : - மயிலைநாதர் ( நன் .359 ) 
பசித்தேன் பழஞ்சோறு தாவென்று நின்றாள் 
நுசுப்போ உலகம் பெறும் 


என்பது சொல்லெச்சம் . 

இது தா வென்று சொல்லி நின்றாள் 
எனச் சொல்லி என்பதனைக் கொண்டது ” என்பர் ( இளம் 
பூரணர் என்பர் . 


அடியார்க்குநல்லார் அமரர் 

தலைவனை வணங்குதும் 
யாமென ( சிலப்.கடலா .26 ) “ அமரர் தலைவனை வணங்குவோம் 
வருவாயாகவெனச் சொன்ன அப்பொழுதே என்று கூறி , இனி 
எனவென்பதனை “ மனவெனச்சம் வினையொடு முடிமே என்ப 
தனான் என்று சொல்லிப்போந்து எனச் சொல்லெச்சமாக்கி 
முடிப்பினும் அமையும் என்பர் . 


சங்கர நமச்சிவாயர் எனவே , எச்சங்கள் சொல்லெச்சம் 
குறிப்பெச்சமென இருவகைய 

வென்பதும் 

சொல்லெச்சம் 
ஒன்பதெனத் தொகை கூறினார் .. 


பாவே : 1 இப்பகுதி கா.ந பதிப்பில் தெளிவாக இல்லை 

2 முன்னம் என்றது ( கா.ந ) 
3 கொணர்ந்து முடிப்பின் ( கா.ந ) 


எச்சவியல் 


நூற்பா - 436 


325 


வகையுள் ஒன்றனையும் சொல்லெச்சமென்றமையான் அவ் 
வகையுள் ஒன்றாகிய 

சொல்லெச்சமென்பது சொல் 
விகற்பங்களின்றிச் சொல்லென்னுஞ்சொல் எஞ்சி நிற்ப 
தென்பதூஉம் பெற்றாம் . சொல்லெ ...... லின்றே ” என்றார் 
ஆசிரியர் தொல்காப்பியனாரென்க. இவ்வாசிரிய - வசனத்திற்கு 
இப்பொருளன்றி வேறு பொருள் கூறுவாருமுளர் என்பர் 
நன் . 30 ) . 


" மிடியென்னும் காரணத்தின் மேன்முறைக் கண்ணே 

கடியென்றார் கற்றறிந் தார் ” என்பது சொல்லெச்சம் . 
கடியென்று சொன்னார் , எனச் சொல்லென்னும் தம்மெச்சங் 
கொண்டது . இது பெயரெச்சம் வினையெச்சம் என்றாற்போலச் 
சொல்லென்னும் எச்சத்தையுடைய இடைச்சொல்லைச் சொல் 
லெச்சமென்றார் என்பர் . 


436. அவையல் கிளவி மறைத்தனர் கிளத்தல் . 


எ ... ன் , இது “ தகுதியும் வழக்கும் ” (கிளவி .17 ) என்பதனுட் 
கூறப்படாது 

ஒழிந்து நின்றதோர் மரபு வழூஉக்காத்தல் 
நுதலிற்று . 


நன்மக்களுட் கூறப்படாத சொல்லைக் 

கிடந்தவாறே 
சொல்லற்க , பிறிது வாய்பாட்டான் மறைத்துச் 

மறைத்துச் சொல்லுக 
என்றவாறு ” . 


உ .. ம் : - கான்மேல் நீர்பெய்து வருதும் , 

வாய்பூசி வருதும் என வரும் . 


இளம்பூரணர் 


குறிப்பு : அவை என்ற சொல்லிற்கு 
நன்மக்கள் என்று பொருள் கூறுகின்றார் . 


பிங்கலம் 


சவையும் பண்ணையும் சங்கமும் கோட்டியும் 
அவையும் ஆடவர் கூட்டமென் றாகும் 


பாவே : 1 கான் மேல் நீர்பெய்தும் ( கா.ந ) 

கான்மேல் நீர் பெய்தும் வாய்பூசியும் வருதும் 


326 


தொல்காப்பியம் 


என்று கூறுவதால் , சவையின் வேறான சொல் அவை என்க . 
சுட்டி உணரத்தக்க நன்மக்களை அவை என்றும் , அவையோர் 
என்றும் வழங்குவர் . 


அவையல் கிளவி . 


“ இடக்கர் மறைமொழி எக்கரு மாகும் ” ( பிங்கலம் ) . 


437. மறைக்குங் காலை மரீஇய தொரால் . 


எ ... ன் , இறந்தது காத்தது . 


“ மேல் , அவைக்கு உரிய அல்லனவற்றை மறைத்தே 
சொல்லுக என்றார் ; இனி , அவைதாம் மரீஇ அடிப்பட்ட வழி 
யாயக்கால் மறைக்க வேண்டுவ தன்று ; அவை ஒழித்து ஒழிந்தன 
மறைத்தே சொல்லுக என் றதென்பது ” . 

இனி , அவ்வாறு மரீஇ வந்தன , யாட்டுப் பிழுக்கை 
ஆப்பி என வரும் , 


438 . 

ஈதா கொடுவெனக் கிளக்கு மூன்றும் 

இரவின் கிளவி ஆகிட னுடைத்தே. 
எ ... ன் , இதுவும் கிளவியாக்கத்துக் கூறப்படாது ஒழிந்து 
நின்றதோர் மரபிலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


“ இக் கூறப்பட்ட மூன்றும் இரப்போர் சொல்லுதற்குரிய 
என்றவாறு ” . 

ஒருவரை , ஒருவர் இரக்குங்கால் , இம் மூன்றனுள் ஒன்று 
சொல்லி இரப்பது என்றவாறு . 
439 . 

அவற்றுள் 
ஈயென் கிளவி யிழிந்தோன் கூற்றே . 


எ ... ன் ( நுதலியதில்லை ) 


" மேற் கூறப்பட்ட மூன்றனுள் ஈ என்னுஞ் சொல் இரக்கப் 
படுவோரை இழிந்தோர் கூறி இரக்குஞ் சொல் என்றவாறு ”. 


சு . வே : 1 ஆட்டுப் ( கா.ந ) 


எச்சவியல் 


நூற்பா -- 443, 441 , 442 


327 


உ ... ம் : - உடுக்கை ஈ , மருந்து ஈ என வரும் . 


குறிப்பு : - ஈயென 

விரத்தல் இழிந்தன்று , ( புறநா .204 ) 
இழிந்தோன் கூற்றால் ஈயெனச் சொல்லி இரத்தல் இழிந்தது . 
(அதன் உரை ) 


440. தாவென் கிளவி ஒப்போன் கூற்றே . 


எ ... ன் ( நுதலியதும் உரையும் ஒன்றே ) 


" இரக்கப்படுவானை ஒப்பான் ! இரக்குங்கால் தா என்னுஞ் 
சொற்சொல்லி இரக்கும் என்பது உணர்த்தியவாறு ” . 


உ ... ம் : - சோறு தா , ஆடை தா என வரும் . 


441 . 


கொடுவென் கிளவி உயர்ந்தோன் கூற்றே . 


எ ... ன் ( நுதலியதில்லை ) 

" கொடு என்னுஞ் சொல் . உயர்ந்தோனாற் கூறப்படுஞ் 
சொல் என்றவாறு . 


உ ... ம் : - இவற்கு ஊண் கொடு , ஆடை கொடு என வரும் . 


குறிப்பு : - " கொள்ளெனக் 


கொடுத்தல் 


உயர்ந்தன்று " 
( புறநா . 204 ) 


442 .. கொடுவென் கிளவி படர்க்கை யாயினும் 

தன்னைப் பிறன் போற் கூறுங் குறிப்பின் 

தன்னிடத் தியலும் என்மனார் புலவர் . 
எ ... ன் , மேற் சூத்திரத்திற்குப் புறனடையாமாறு உணர்த்து 
தல் நுதலிற்று . 


" கொடு என்பது தன்மைக்கு ஏற்றதன்று ; படர்க்கைக்கு 
உரியதோர் சொல்லாயிற்று . உயர்ந்தோன் இழிந்தோனை 


சு.வே : 1 இரக்கப்படுவான் ஒப்பான் { துறைசை ) 


328 


தொல்காப்பியம் 


கொ 


இரக்குங்கால் , தமன் ஒருவனைக்காட்டி இவற்குக் 
என்பது . ஆண்டுப் படர்க்கையிடத்திற்கு உரித்தாகக் கூறினான் 
மன் ; ஆயினும் , அது தன்மையிடத்தே இயல்புகாட்டப் படர்க்கை 
இட்த்தாற்கு உரித்தாகாது , அவ்விரக்கப்படுபொருளும் - அக் 
கொடு என்ற சொல்லும் என்பது தன்னைப் பிறன் போற் 
கூறுங் குறிப்பிற்று . அவன் கொடு வென்றது வாய்பாடன்ற 
தேனும் அது தனக்கே சொல்லியவாறு 


உம்மையாற் பிறகிளவியும் படர்க்கையாயினும் தன்னைப் 
பிறன்போற் கூறுங் குறிப்பிற்றன்னிடத்தியலும் என்றவாறு . 
ஆண்டு , இரவின் கிளவி அல்வழி என்றது . 


அங்ஙனஞ் சொல்லுவானோ பெருஞ்சாத்தன் தந்தை ; 
அங்ஙனஞ் சொல்லப்படுவளே பெருஞ்சாத்தன் தாய் என்னும் 
தன்னைப் பிறன்போல் வாரும் . அது தன்னிடத்தியலும் என்ற 


வாறு . 


443 . 


பெயர்நிலைக் கிளவியின ஆஅ குநவும் 
சினைநிலைக் கிளவியின் ஆஅ குநவும் 3 
தொன்னெறி மொழிவயின் ஆஅ குநவும் 
மெய்ந்நிலை மயக்கின் ஆஅ குநவும் 
மந்திரம் பொருள் வயின் ஆஅ குருவும் 
அன்றி அனைத்துங் கடப்பா டிலவே . 


எ ... ன் , ஒரு சார் வழுக்காத்தல் நுதலிற்று . 


45 


இவை மேற்கூறப்பட்ட இலக்கணத்தினையன்றி யாகாமை 
இல ( கடப்பாடில் ) . என்றவாறு . 


பெயர் நிலைக் கிளவியின் என்பது ஈண்டு உயர்திணைப் 
பெயரையாயிற்று . அவ்வுயர்திணைப் பெயர் உயர்திணைப் 
பெயர்மேல் வழங்கப்படுதலின்றியும் அமையும் என்றவாறு . 


சு.வே : 1 இடத்திற்கு ( கா - ந ) 
பா.வே : 2 ஆஅகுனவும் என்ற பாடம் ஏட்டில் . 

3 | திசைநிலைக் கிளவியின் ஆகுந என்பது 

சேனாவரையர் முதலானவரின் பாடம் . 


எச்சவியல் 


நூற்பா -443 


329 


யானை 


நம்பி என்னும் உயர்திணைப் பெயர் ஒரு 
மேலானும் , ஒரு கோழி மேலானும் , பிறவற்றின் மேலானும் 
நிற்கும் . நங்கை என்ப ஒரு கிளியையும் என்பது . 


இனிச் சினைநிலைக் கிளவியின் 

ஆவன 

கடப்பாடின்றி 
வருமாறு : 


வெண்கொற்றப் படைத்தலைவன் , வெள்ளேறக் காவிதி 
என்பன . 


இவற்றை , முன்னர்க் கிளவியாக்கத்துச் சிறப்புப் பெயர் 
நின்றவழி இயற்பெயர் பின் வைத்துக் கூறும் என்றார் . இனிச் 
சினைச்சொற்கணாயின் அது வேண்டுவ தன்று என்பது கருத்து . 
‘ தொன்னெறி மொழிவயின் ஆகுநவும் என்பது , முற்றுச்சொல் 
அவற்றையும் இவ்வாறே சொல்லப்படுதலின் இப்பொருள 
என்றோர் கடப்பாடில 1 என்றார் . 


உ ... ம் : - “ ஆற்றுட் செத்த எருமை ஊர்க்குயவற்கு இழுத் 
தல் கடன் ” எனவும் “ யாட்டுனானின்னுரை தாரான் ” எனவும் 
வரும் . பிறவும் அன்ன . 


‘ மெய்ந்நிலை மயக்கின் ஆகுநவும் என்பது , மேல் “ தகுதி 
யும் வழக்கும் தழீ இன வொழுகும் ( கிளவி . 17 ) என்புழி , 
மங்கல மரபினானும் குழுவின் வந்த குறிநிலை வழக்கினானும் 
கூறப்படும் என்றாரன்றே , இனி , அவை அவ்வாறன்றித் தத்தம் 
இலக்கணத்தானுஞ் சொல்லப்படும் என்றவாறு . 


உ ... ம் : - சுடுகாட்டை நன்காடு என்னாது சுடுகாடு என்றும் , 
செத்தாரைத் துஞ்சினார் என்னாது செத்தார் 

என்றும் 
கூறவும் அமையும் என்றவாறு . 


1 


லக்கணத்தினை யன்றியாகாமையில ? என்ற 

சொற் 
றொடர்க்குத் தெளிவாகப் பொருள் விளங்கவில்லை . என் 
ஏட்டில் இவ்விடம் சிதைந்துள்ளது . கீழ்வரும் உரையை 
நோக்கினால் “ இன்றியும் அமையும் என்றோ இலக்கணத் 
தினை இன்றியமையாமை இல என்றோ இருக்கலாம் 
போலும் . நூற்பா கடப்பாடில் என்று கூறுகின்றது . 


330 


தொல்காப்பியம் 


இனி , மந்திரப் பொருள்வயின் ஆகுநவும் என்பது , 
" நிறைமொழி மாந்த ராணையிற் கிளந்த மறைமொழி 
தானே மந்திரம் என்ப . ( செய்யுளியல் 171 ) அவை கூறப் 
பட்ட எழுவகை வழுவிற்றீர்ந்து வருக என்ற கடப்பாடில என்ற 


வாறு . 


உ ... ம் : - அவை 


" திரிதிரி திரிதிரி சுவாகா 

கன்று கொண்டு கறவையும் வர்த்திக்க சுவாகா 
என் றாற்போல வரும் . 


இச்சூத்திரத்திற்குப் பிறிதுமோர் பொருள் உரைப்பாரு 
உளர் . அதுவும் மெய்யுரை போலும் . 


செய்யாய் என்னும் முன்னிலை வினைச்சொல் 
செய்யென் கிளவி ஆகிட னுடைத்தே. 


எ ... ன் , இது , வினையியலுள் ஒழிந்து நின்ற ஒழிபு உணர்த்து 
தல் நுதலிற்று . 


செய்யாய் 
என 

நின்ற 

முன்னிலை வினைச்சொல் , 
செய் என்னும் சொல்லும் ஆமிடன் ! உடைத்து என்றவாறு . 


இந்நாள் எம் இல்லத்து உண்னாய் என்பது ; 


அது செய்யாய் என்பது ; அது இனி செய் 2 என்றுமாம் . 


குறிப்பு : - செய்யாய் என்னும் முன்னிலை எதிர்மறை , 
எதிர்மறை படாது 

செய்யென் விதிலினையாதலும் உரித் 
தென்று 

உரைத்தாரால் உரையாசிரியரெனின் என்னும் 
சேனாவரையர் 

கூற்றால் இளம்பூரணர் உரைக்கருத்தினை 
அறியலாம் , 


நச்சினார்க்கினியர் இளம்பூரணர் உரையினையே கொண்டு 
சேனாவரையர் உரையை மறுப்பர் . ஆண்டுக் காண்க . 


சு.வே : 1 ஆயிடனும் ( துறைசை ) 

அது செய் இனி ( கா.ந ) 


2 


எச்சவியல் 


நூற்பா - 445 , 446 


331 . 


445 , முன்நிலை முன்னர் ஓயும் ஏயும் 

அந்நிலை மரபின் மெய்யூர்ந்து வருமே . 


எ ... ன் , இடைச்சொல்லோத்தினுள் ஒழிந்து நின்ற ஒழிபு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


" முன்னிலைக்கண்ணான ஈகார ஏகார இடைச்சொற்கள் 
முன்னிலைக்குப் பொருந்திய மெய்யை ஊர்ந்து வரும் என்ற 
வாறு " 


யாரோ 1 


உ ... ம் : “ சென்றீ பெரும நிற் றகைக்குநர் 
( அகநா . 46) எனவும் 


“ அட்டி லோலை தொட்டனை நின்மே ” ( நற் .300 ) எனவும் , 
இவை இரண்டும் தத்தங்குறிப்பிற் பொருள் செய்யும் இடைச் 
சொல் என்பது . ஈண்டு , எப்பொருளை விளக்கிநின்றனவோ 
வெனின் , புறத்துறவு நீர்மைப் பொருள் பட வந்த என்றவாறு . 


குறிப்பு : மேல் நூற்பாவினை இளம்பூரணர் இடைச் 
சொல்லோத்தின் ஒழிபாகக் கருதுவர் . ஆனால் நன்னூலாசிரியர் 
வினையியலின் ஒழிபாகக் கருதி இந்நூற்பாவினை நன்னூல் 
வினையியலில் முப்பாலொருமை முன்னிலை வினையை உணர்த் 
தும் நூற்பாவிற்குப் பின் , சிறப்பு விதியாக எடுத்தமைத்துக் 
கொள்ளுகிறார் . 


446 . 


கடிசொல் லில்லைக் காலத்துப் படினே , 


பொதுவாய் 


எ ... ன் , மேற் கூறப்பட்டனவற்றுக்கெல்லாம் 
தோர் புறனடை உணர்த்துதல் நுதலிற்று .. 


(உரையில்லை ) 


அழான் புழான் என்பன , அக்காலத்தவை உண்மையான் 
ஆசிரியன் ஓதி முடிபு கூறப்பட்டன . 


சு . வே ; 1 யாரே ( கா.ந ) 

யாரோ என்ற பாடமே தக்கது . இடையியல் 47 - ஆம் நூற்பா 
பார்க்க . 


332 


தொல்காப்பியம் 


இனிச் சுட்டுச்சினை நீடிய ஐகார வீற்றுப்பெயர் 
( தொல்.தொகைமரபு .17 ) உறழ்ந்து முடிக என்றான் ஆசிரியல் , 
அக்காலத்து அவை உண்மையான் ; இப்பொழுது அவற்றிற்கு 
உதாரணம் இல்லை . பிறவும் அன்ன . 


இனி , 

ஆசிரியனால் ஆகாவென்றோதப்பட்டன் தோன்றுவ 
உள " , அவை ஞெண்டும் என்றும் , நீர்கண்டக என்றும் , சம்பு , 
சள்ளை என்றும் வரும் . 


447. குறைச்சொற் கிளவி குறைக்கும் வழி அறிதல் 

குறைத்தன வாயினும் நிறைப்பெய ரியல . 


எ ... ன் , செய்யுட்கு ஆவதோர் முடிபு கூறுதல் நுதலிற்று . 


டை 


கடா 


“ முன் செய்யுளீட்டத் தன்மையானே கடியப்படும் என்றே 
அறியக்கிடந்தது . இனி , அவற்றை முழுவதூஉம் கின 

குறைத்துக் கடாவப்படுதலும் உடைய ஒரோ வழி ; 
அங்ஙனங் குறைக்கப்பட்டதேனும் , குறையாது நின்றவிடத்தியலு 
மாறே புலப்பட்டியலுஞ் செவிக்கு என்றவாறு . 


வாது , 


இனி , அவை குறைக்குமிடத்துத் தலைக்குறைத்தலும் 
இடைக்குறைத்தலும் கடைக்குறைத்தலுமென மூன்று வகையாற் 
குறைக்கப்படும் என்பது . 


அவற்றுள் , தலைக் குறைத்தது மரையிதழ் 

புரையுஞ் 
செழுஞ்செஞ் சீறடி என்பது . ஆண்டுத் தாமரை எனற்பாலார் 
மரை என்று தலைக்குறைத்தார் என்பது . 
இடைக்குறைத்தல் என்பது 

என்பது " வெரிநி லோதி வெருக் 
கண்டன்ன , என்பது . ஆண்டு 

. ஓந்தி எனற்பாலார் ஓதி 
என்று இடைக்குறைத்தார் என்பது . 


சு.வே : 1 ஞண்டு ( கழகம் ) 

2 எனவும் ( துறைசை ) 
பா.வே : 3 குறைந்தன ( தெய் ) 
சு.வே : 4 செய்யுளீட்டும் , செய்யுளீட்டந் 

மஞ்செஞ் சீறடி 
1 வெரிநி னோதி 


எச்சவியல் 


நூற்பா- 448 


333 


இனிக் 


என்பது , 


கடைக்குறைத்தல் 

" நீலுண்டுகிலிகை 
கடுப்ப என்பது , நீலம் உண் துகிலிகை எனற்பாலார் “ நீல் உண் 
துகிலிகை " என்றார் என்பது 


குறைக்கும் வழி அறிதல் என்பது , குறைக்கைக்குத் தகக் 
குறைக்கப்படுவது என்றற்கென்பது . 

நிறைப்பெயரியல எனவே இவ்விகாரம் பெயர்க்கண்ணதே 
என்பது பெற்றாம் . 

மற்றுச் “ சென்றார் அன்பில தோழி அன்பிலர் 
எனற்பாலார் அன்பில என்றார் ; எனவே , வினைச் சொல்லுங் 
குறைக்கப்பட்டதெனின் , நிறைப்பெயரியல என்றது பெயர்ச் 
சொல் என்றவாறு . 


என 


அக்குறைக்கப் பெறுவன அம் மூன்றிடத்துள் எவ்விடத்தும் 
குறைக்கப்பெறினும் பெறுக . 


பெற்றன குறையாதபோது நின்ற தத்தம் நிறைபு நிலைப் 
பெயரவேயாக உனரப்படும் என்பார் நிறைப்பெயரியல 
என்றார் என்பது . இதுவும் ஒரு கருத்து . 


குறிப்பு : - இந்நூற்பாவின் இரண்டு அடிகளையும் தனித்தனி 
நூற்பாவாகக் கொண்டனர் . சேனாவரையர் முதலியோர் . 
வெரிநில் ஓதி வெருக்கண்டன்ன என்பது ‘ முதுகில் ஒந்தியின் 
வெருதலைக் கண்டாற்போல என்று பொருள்படும் , 


448 . 


இடைச்சொல் லெல்லாம் வேற்றுமைச் சொல்லே . 


எ ... ன் , இடைச்சொல் எனப்பட்டனவற்றுக்கட் படுவதோர் 
இலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


முன்னர் வேற்றுமை யோத்தினுள் ஐ ஒடுகு இன் 

அதுகண் 
( தொல் . எழுத் . 114 ) என்னும் உருபுகளையன்றே வேற்றுமைச் 
சொல்லென்று உணர்த்தியது . 

அவையன்றி ஒழிந்த 
இடைச்சொற்களையும் வேற்றுமைச் சொல்லென அமை யும் 
என்றவாறு ". 


இனி , 


334 


தொல்காப்பியம் 


என்னை . அவையுந் தாமாக நில்லா , பெயருந் தொழிலும் 
அடைந்து நின்றும் , அவற்றையே பொருள் வேற்றுமைப்படுக்கு 
மாகலின் என்பது . 


CO 


அது கண் 


குறிப்புரை : - தொல்காப்பியர் வேற்றுமையியலில் பெயர் , 

ஒடு , கு , இன் , அது , கண் , விளி என்னும் எட்டினையும் 
( நூற்பா.3 ) வேற்றுமை என்றனர் . எழுத்ததிகாரத்தில் ஐ 
ஒடுகு இன் 

கண் என்னும் அவ்வாறென்ப வேற்றுமை 
உருபே " ( 114) என்றனர் . 

இடைச் சொல்லியலில் “ வேற்றுமைப் பொருள்வயின் உரு 
பாகுநவும் ” ( 2 ) என்றனர் . இங்கே இடைச்சொல்லெல்லாம் 
வேற்றுமைச் சொல்லே , என்பர் . 

449. உரிச்சொன் மருங்கினும் உரியவை உரிய , 


எ ... ன் , உரிச்சொற்கள் திறத்துப் படுவதோர் இலக்கணம் 
உணர்த்துதல் நுதலிற்று . 

“ இடைச்சொல்லெல்லாம் வேற்றுமைச்சொல்லாதற்கு 
எவ்வாறு உரியவாயினமன் ; 

அவ்வுரிமை உரிச்சொற்கண்ணும் 
எய்தும் என்றவாறு . 

உம்மை இறந்தது தழீஇயிற்று , 

உரிச்சொல்லெல்லாம் வேற்றுமைச் சொல் 
மேற்கூறிய இடைச்சொல்லே போல் , உரிச்சொல்லும் தாமாக 
நில்லா , பெயரும் வினையும் அடைந்து பொருள் வேறுபடுத 
லுடைய , அது நோக்கி என்பது . 


என்றது , 


இரு தலையாக அவற்றை வேற்றுமைச் சொல் என்றவாறு . 


குறிப்பு : - வேறுபடுத்தலுடைய 
சேனாவரையர் உரையைப் பார்க்க . 


என்றிருப்பின் நன்று . 


450. வினையெஞ்சு கிளவியும் வேறுபல் குறிய , 


எ ... ன் , முன்னர் வினையியலுள் வினையெச்சம் என்று 
ஓதப்பட்டனவற்றுக் கண் ஆவதோர் இலக்கணம் உணர்த்துதல் 
நுதலிற்று . 


எச்சவியல் 


நூற்பா -450 


335 


வினையெச்சம் என்று கூறப்பட்டன. செய்யுட்கண் தாம் 
வந்து முடிபு கொண்டதன் றன்மைப்பாலே நில்லா ; நின்றாற் 
பொருளிசையா வாதலால் ஓர் எச்சந் திரிந்து ஓர் எச்சமாகியும் 
நிற்கும் இலக்கணத்தினையுடைய என்றவாறு " 


உ ... ம் : - ஞாயிறு பட்டு வந்தான் , ஞாயிறுபடவந்தான் , 
என்பதுமன் ஆகற்பாலது . பட என்பது 

செயவென்னெச்சம் ; 
அது திரிந்து பட்டு என்னும் செய்து என் எச்சமாகி நின்ற 
தென்பது . 


“ கோழி கூவிப் புலர்ந்தது என்பதூஉம் செயவென் 
னெச்சம் செய்து என் எச்சமாகித் திரிந்தது . 


மாக 


இங்ஙனம் நின்ற வேனும் அவற்றைச் 

செயவென்னெச்ச 
உணர்ந்துகொளல் வேண்டும் . அல்லாக்காற் சொன் 
முடிபு எய்தாது . என்னை , ஞாயிறு பட்டு என்றக்கால் , வந்தான் 
என்றலும் முடியற்பாலது , பின்னும் ஞாயிற்றின் மேல் வினை 
கொண்டு முடியற்பாற்று , முதனிலை மூன்றும் வினைமுதன் 
முடிபின ( வினையியல் . 31 ) என்று உரைத்தாராகலின் என்பது . 


கோழிகூவிப் புலர்ந்தது என்பதற்கும் அஃதொக்கும் . 


என 


இனி , ( அ ) “ மோயினள் 
" மோயினள் உயிர்த்த 
உயிர்த்த காலை , 

( அகநா . 5 ) 
என்புழி , மோந்து என்னும் வினையெச்சம் , மோயினள் 
முற்றுச் சொல் வாய்பாட்டாற் றிரிந்து நின்றதேனும் வினை 
யெச்சமே ஆகல் வேண்டும் . பிறவும் அன்ன . 


( ஆ ) பிற என்றதனால் 


ஏரின் உழாஅர் உழவர் புயலென்னு ம் 
வாரி வளங்குன்றிக் கால் ( குறள் . வான் . 4 ) 


என்பது , குன்றியக்கால் என்னும் வினையெச்சம் குன்றிக் 
கால் என நின்றது . 


சு . வே : 1 என்பது முன் ( துறைசை ) 

2 கோழி கூவ ( துறைசை ) 


336 


தொல்காப்பியம் 


குறிப்பு : - ( அ . ) இளம்பூரணர் அகத்திணையியல் இரண்டாம் 
நூற்பாவில் முன்னே ஒழிய என்பதை வினையெச்சமாகக் 
கொண்டு பொருள் கூறிவிட்டுப் பின் , ‘ ஒழிய , என்பதனை 
எச்சப்படுத்தாது முற்றுப்படக் கூறிப் “ படு திரை வையம் பாத் 
திய பண்பு நடுவண தொழிய எனப் பொருள் 

உரைப்ப 
என்று , எழுதி . அஃதேல் வினையெச்ச வாய்பாட்டால் வரும் 
முற்றுளவோ வெனின் ? “ வினையெஞ்சு கிளவியும் வேறு பல் 
குறிய என்று முற்றுவாய்பாட்டான் வினையெச்சம் வருதலின் , 
வினையெச்ச வாய்பாட்டால் முற்றுவருமென்பதூஉம் அச்சூத் 
திரத்தின் அமைத்துக் கொள்ளப்படும் என்ப என்பர் . 

இது பற்றித் தொல் --வினைவியல் 31 - ஆம் நூற்பா நச்சர் 
உரையும் இலக்கணக் கொத்தாசிரியர் வினையெச்சம்மே வினை 
முற்றாகலும் ( பாயிரம் - 6 . உரை ) என்பதையும் ஒப்பு 
நோக்குக. 

இளம்பூரணர் கருத்தை உட்கொண்ட நன்னூலார் வினை 
முற்றே வினையெச்ச மாகலும் ( 350 ) என்று நூற்பா செய்த 


னர் . 


( ஆ . ) இளம்பூரணர் பிற என்றதனால் , என்று எழுதுவதை 
நோக்கினால் மேல் நூற்பா வினையெஞ்சு கிளவியும் வேறுபிற 
குறிய ” என்றோ , “ பிற பல் குறிய ” என்றோ பாடம் இருக்க 
லாம் போலும் . 


451 . 


உரையிடத் தியலும் உடனிலை அறிதல் . 


ன் உலகத்து மாறுகொண்டு வேறுபட்டியலும் சொற் 
களவை அமைக என்பது உணர்த்துதல் நுதலிற்று . 


" கட்டுரை உரைக்குமிடத்து நடக்கும் ஒருங்கு நிலையும் 
அறிக என்றவாறு ” . 

என்பது , ஒன்று உரைக்குமிடத்து இயைபில்லாத இரண்டு 
சொல் ஒருபொருட்கண் நிற்பச் சொல்லுதல் உண்டு . உண்டே 
னும் , அஃது அமைக என்றவாறு . 

உ ... ம் : - இந்நாழிக்கு இந்நாழி சிறிது பெரிதே ! என்பது . 


சு . வே : 1 


சிறிது பெரிது ( கா.ந ) 


எச்சவியல் 


நூற்பா- 452 


337 


என்று 


சிறிதென்ற சொல்லும் , டெ : ரிதென்ற சொல்லும் , தம்முண் 
மாறுகோள் உடையன ; அந்நாழிமேலே நின்றனவேனும் அமை 
யும் என்பது . என்னை அமையுமாறெனின் ? 

சிறிது. 
நின்றதன் சிறுமையே பெரிதென்பான் சொல்லினானல்லன் ; 
அந்நாழிக்கு இந்நாழி பெரிய ( தொரு ) துணை மிகுதியில்லை ; 
பெருமை சிறிது ( என ) எண்ணிய சொல்லினான் அமையும் 


என்பது . 


452 . 


முன்னத்தின் உணருங் கிளவியும் உளவே 
ன்ன என்னுஞ் சொன்முறை யான . 


எ ... ன் , இதுவும் சொற்கண்ணதோர் பொருள்படுதல் வேற் 
றுமை உணர்த்துதல் நுதலிற்று . 


“ சொல்லின விடத்துச் சொற்கிடந்தவாறே குறிப்பினாற் 
கொண்டுணரப்படும் பொருளும் உள ; சொற்களது யாண்டா 
யினும் அன்ன இன்னவென்று தன்மை வேறுபாடு சொல்லு தன் 
முறைக்கண் என்றவாறு . 


உ ... ம் : - " செஞ்செவிய வெள்ளொக்கலர் எனவும் “ குழை 
கொண்டு கோழியெறியும் வாழ்க்கையர் " எனவும் வரும் . 


“ செஞ்செவிய வெள்ளொக்கலர் என்றால் , உதிரஞ் சொரி 
யும் செவிய வெளிய சுற்றத்தார் என்பதன்று ; செவியெல்லாம் 
சாலச் செம்பொன் அணிந்து , முட்டில் செல்வத்துக் கிளை 
யுடையர் 1 என்றவாறு . 


குழை கொண்டு கோழியெறியும் என்றக்காலும் , குழை 
கொண்டு கோழியெறிதலென்று உணரற்பாலதன்று ; முட்டில் 
செல்வத்தார் என்பது உணரற்பாற்று . 


குறிப்பு : - வெள் ஒக்கலர் மாசற்ற சுற்றத்தினையுடை 
யார் என்றும் , முட்டில் செல்வத்துக் கிளையுடையார் என்றும் 
பொருள் கூறுவர் மயிலைநாதர் ( நன் . 407. ) 


சு . வே : 1 


2 


செல்வத் தாக்கினையுடையர் 
இத் தொடர் “ கோழியெறிந்த கொடுங்காற் கனங்குழை 
( பட்டி -23 ) என்ற அடியின் கருத்தைத் தழுவியது . 


338 


தொல்காப்பியம் 


இந்நூற்பாவின் முதலடி நன்னூலில் 407 - ஆம் நூற்பாவாக 
உள்ளது . " சொற்கிடந்த வாறன்றிச் சொல்லுவான் குறிப்பி 
னானே வேறு பொருள்பட வருஞ் சொற்களும் சிலவுளவாம் 
என்பது மயிலைநாதர் உரை . 


நேமிநாதம் “ இன்னரென முன்னத்தாற் 
( சொல் . 65 ) என்று கூறும் . 


சொல்லுதல் " 


453. ஒருபொருள் இருசொற் பிரிவில வரையார் . 


எ ... ன் , இது மரபுவழுக் காத்தது . 


சொல் 


ஒரு பொருண்மேற் கிடந்த இரு 
நின்றன வரையப்படாது என்றவாறு . 


பிரிவின்றி 


உ ... ம் : 


" வையைக் கிழவன் ? வயங்குதார் மாணகலம் 
தையலாய் இன்று நீ நல்குதி நல்காயேற் 
கூடலார் கோவொடு நீயும் படுதியோ 
நாடறியக் கவ்வை யொருங்கு . 


வையைக்குக் கிழவன் எனப்பட்டானும் 3 கோவெனப்பட்டானும் 
அவனாதலால் அவ்விரு சொல்லும் ஒரு பொருட்கண் மேலே 
நின்றன . பிற பொருட்குப் பிரியா ; அங்ஙனம் நிற்பன அமையும் 
என்பதாம் . 


இனிப் பிரிவில 
பிரிவில் வரையப்படா , 

வரையப்படா , எனவே , பிரிவுடையன 
வரையப்படும் என்பதாம் . அஃதியாதோவெனின் , 


“ கொய்தளிர்த் தண்டலைக் கூற்றப் பெருஞ்சேந்தன் 
வைகலு மேறும் வயக்களிறே கைதொழுதேன் 
காலேக வண்ணனைக் கண்ணாரக் காணவெஞ் 
சாலேகஞ் சார நட 


22 


பா.வே : 1 பல்பெயர் ( நன் . 396 ) 
சு.வே ; 2 வையைக் கிறைவன் ( கா.ந ) 

3 வையைக்கு இறையெனப் பட்டானும் ( கா.ந ) 


எச்சவியல் 


நூற்பா -453 


339 


இதனுட் கூற்றப் பெருஞ்சேந்தன் என்றார் ; பின்னைக் காலேக 
வண்ணன் என்றார் . அவை இரண்டு சொல்லும் பிரிவுடைய ; 
அதனால் அமையா ; 


யாவோ பிரிவெனின் , 

காலேக 

வண்ணம் என்பது சாந்து ; 
கூற்றப் பெருஞ் சேந்தற்கே உரித்தாய் நிற்ப தொன்றன்று . 
கா லேக வண்ணம் என்னுஞ் சாந்து பூசினார்க் கெல்லாம் 
காலே கவண்ணர் என்று பெயராம் ; அதனாற் பிரிவுடைத்தது 

வரையார் என்பது . மேல் கிளவியாக்கத்து 


ஆதலால் 


இயற்பெயர்க் கிளவியுஞ் சுட்டுப்பெயர்க் கிளவியும் ( 38 ) 


என்றும் , 


சிறப்பி னாகிய பெயர்நிலைக் கிளவிக்கு ( 41 ) என்றும் , 

ஒருபொருள் குறித்த வேறுபெயர்க் கிளவி ” ( 42 ) என்றும் , 
ஒரு பொருண்மேல் இருபெயர் வழுவும் , பலபெயர் வழுவும் 
கூறிப்போந்தான் . அவற்றோடு இதனிடை வேற்றுமை தெரிந்து 
கொள்க . 


என்ற 


பாட்டினைப் 


குறிப்பு : காலேக வண்ணன் 
போல 

சேலேக வண்ணனெஞ் சேரி புகுதுங்காற் 

சாலேகஞ் சார நட . ( முத் தொள் . 45 ) 
என்ற பாடற் பகுதி உள்ளது . 


ஒரு பொருள் இருசொல் பிரிவில் 

வரையார் தொல் - 
எச் .63 ) என்னும் நூற்பாவினையும் , அதன் இளம்பூரணர் உரை 
யினையும் மேலே காண்க , 


சேனாவரையர் வேறு உரை கூறியுள்ளார் . 

அவ்வுரை 
வருமாறு : 
பொருள் 

வேறுபாடின்றி , ஒரு பொருண்மேல் வரும் 
இரண்டு சொல் பிரிவின்றித் தொடர்ந்து வரின், அவற்றைக் 
கடியார் ” என்று பொருள் கூறி , ‘ நிவந்தோங்கு பெருமலை 
துறுகன் மீமிசை 

என்பனவற்றை எடுத்துக் காட்டாகக் 


சு.வே : 1 பிரிவுடைத்து அமையாது என்பது ( கா.ந ) 


340 


தொல்காப்பியம் 


காட்டிப் பின் இளம்பூரணர் கூறியுள்ள உரையை மறுக்கின்றார் . 
தெய்வச்சிலையாரும் சேனாவரையர் 

உரையினையே பின் 
பற்றுகின்றார் . 


நச்சினார்க்கினியர் இந்நூற்பாவிற்கு 

ஒரு 

சொல் இரு 
பொருள் பிரிவில வரையார் ” எனச் சொற்களை மாற்றி ஓர் 
உரையினையும் , சொற்கள் செவ்வனே கிடந்தவாறு பொருள் 
கொண்டு மற்றோர் உரையினையும் எழுதியுள்ளார் . இவர் 
எழுதியுள்ள மற்றோர் உரை 

சேனாவரையர் 

கருதிய 
உரையாகவே உள்ளது . 


4 . 


ஆனால் , நன்னூலாசிரியர் 

சொல் -- பொதுவியலில் , 
ஒருபொருட் பல்பெயர் பிரிவில் வரையார் ( 396 ) , என்றும் , 


ஒருபொருட் பன்மொழி சிறப்பினின் வழாஅ ( 397 ) என்றும் , 
இரண்டு நூற்பாக்களை ஒன்றன்பின் ஒன்றாக அமைத்துக் 
கொண்டுள்ளார் . அவ்விரண்டு நூற்பாவுள் முதல் நூற்பா ( 396) 
மேற்காட்டிய தொல்காப்பிய நூற்பாவைப் ( தொல்.எச் .63 ) 
பெரிதும் ஒத்துள்ளது . இதனுள் இருசொல் என்ற பாடத் 
திற்குப் பதிலாகப் ‘ பல் பெயர் என்ற 

பாட்டம் 

உள்ளது . 
இப்பாடம் நன்னூலாசிரியர் அமைத்துக் கொண்ட பாடமோ ,, 
அல்லது இப்படி ஒரு பாடம் தொல்காப்பிய நூற்பாவிற்கு 
இருந்திருக்குமோ என்று எண்ணும்படியாக உள்ளது . 


மயிலைநாதர் நன்னூல் ( 396 ) நூற்பாவிற்கு , " ஒரு பொருள் 
கருதிவரும் பலபெயர் (இருபெயர் ) பொருளின் நீங்காவாயின் , 
ஒருபொருட்குப் பலபெயர் (இருபெயர் ) வந்தன வென்று கடியப் 
படா என்று பொருள் கூறி , “ பிரிவில வரையார் எனவே , 
பிரிவன கடியப்படுமெனக் கொள்க என்று சிறப்புரையும் கூறி , 
இளம்பூரணரைப் போலவே , “ வையைக் கிழவன் என்ற பாட் 
டினை எடுத்துக்காட்டி , இது பிரிவின்றி இருபெயர் வந்தது 

கூறிப் பின்னர் “ கொய்தளிர்த்தண்டலை என்ற 
பாட்டை எடுத்துக் காட்டி , “ இது சாலேக வண்ணம் இவனுக்கே 
உரிமைத்து அன்மையில் பிரிக்கப்படுதலின் , 

ஆகா தென்க . 
மொழிக்கு இரண்டல்லாத வெல்லாம் பலவென்றும் 
தமிழுக்கு ஒன்றல்லாத வெல்லாம் வென்றும் அறிக 
என்றனர் . 


என்று 


வட 


எச்சவியல் 


நூற்பா -453 


341 


45 


இந் நன்னூல் நூற்பாவின் பின்னர் அமைந்துள்ளது . ஒரு 
பொருட் பன்மொழி சிறப்பினின் வழாஅ ” ( 397 ) என்ற நூற் 
பாவாகும் . இது யாப்பருங்கல விருத்தியுரையில் வருதலால் 
வேறு இலக்கண நூலிலிருந்து நன்னூல் ஆசிரியரால் எடுத் 
தமைத்துக் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் . 

இந்நூற்பாவிற்கு மயிலைநாதர் பொருள் வேறின்றி ஒரு 
பொருளைக் குறிக்க வரும் பல சொற்கள் (இருசொற்கள் ) 
அப்பொருளைச் சிறப்பித்தலின் வழுவென்று நீக்கப்படா என்று 
பொருள் கூறிச் சேனாவரையர் தெய்வச்சிலையாரைப் போலவே 
மீமிசை ஞாயிறு , உயர்ந்தோங்கு பெருவரை முதலிய சொற் 
களை எடுத்துக் காட்டுவர் . 
இதனால் மேற்காட்டியுள்ள நன்னூல் 

நூற்பாக்கள் 
( 396,397 ) இரண்டும் , ஒரு பொருட் பல் பெயர் ( 396 ) ஒரு 
பொருட் பன்மொழி ( 397 ) என்னும் சொற்றொடரால் ஒத்தி 
ருப்பினும் , ‘ பிரிவிலவரையார் ( 396 ) சிறப்பினின் வழா ( 397 ) 
என்னும் சொற்றொடரால் ஒவ்வாமலிருத்தலால் , அவை வெவ் 

இலக்கணங்களைக் கூறவந்தவையாகும் என்பது 
புலனாகும் . 
யாப்பருங்கல விருத்தியாசிரியரும் வெறிகமழ் தாமரை 

ஒதுங்கிய என்ற தற்சிறப்புப் பாயிரவுரையில் , 
“ மீமிசை , என்பது மேன்மேல் என்றவாறு . மீமிசை என்பது 
ஒரு பொருட் பன்மொழி . சிறப்புப் பற்றி வந்தது . 
பொருட் பன்மொழி சிறப்பினின் வழாஅ ” என்றாராகலின் 
என்று உரை கூறிச் செல்வதால் , இந்நூற்பாவின் பொருள் 
தெளிவாக உணரப்படுகின்றது . 

இதனால் , “ ஒரு பொருள் இருசொல் பிரிவில வரையார் 
என்னும் நூற்பாவிற்குச் சேனாவரையர் கூறும் உரை பொருந்தா 
தென்பதும் , அந்நூற்பாவே " ஒரு பொருள் இரு சொல் சிறப்பி 
னின் வழா அ என்ற பாடத்துடன் இருப்பின் அவர் கூறும் 
உரை பொருந்தும் என்பதும் புலனாகின்றன . 

பொருட் பன்மொழி சிறப்பினின் வழாஅ என்னும் 
நூற்பா அவிநயமாதல் அகத்தியமாதல் வேண்டும் என்பர் 
திருக்குறள் நுண் பொருண் - மாலையுடையார் - (குறள் -129). 


வேறு . 


மீமிசை 


" ஒரு 


ஒரு 


342 


தொல்காப்பியம் 


454. ஒருமை சுட்டிய பெயர்நிலைக் கிளவி 

பன்மைத் தாகும் இடனுமா ரூண்டே . 


ன் , இதுவும் பால் வழு அமைக்கின்றது . 
“ ஒருமை சுட்டிநின்ற பெயர்ச் சொல்லும் பன்மை கொண்டு 
முடியும் இடனும் உடைத்து என்றவாறு 


உ .. ம் : 


அங்கலுழ் மாமை அகுதை தந்தை 
அண்ணல் யானை அடுபோர்ச் சோழர் ” 


என வரும் . 


இதனுள் தந்தை யென நின்ற ஒருமை 

முறைப்பெயர் 
சோழர் என்னும் பன்மை கொண்டு முடிந்தமையின் வழூஉ 2 ; 
வழுஉவே யெனினும் அமையும் என்பது . 


யான் எம் ஊர் புகுவல் ” என்பதும் அது . 


என்ற 


குறிப்பு : - பன்மைத்தாகும் 

பாடம் புலிசை , 
துறைசை ஏடுகளிற் கண்டது . பன்மை கொண்டு முடியும் 
டனும் உடைத்து என்று பொருள் எழுதுவதால் இளம்பூரணர் 
கொண்ட பாடம் இதுவே . சேனாவரையர் ‘பன்மைக்கு என்று 
நான் சாம் வேற்றுமை விரித்துப் பொருள் கூறுவர் . 


453 , முன்னிலை சுட்டிய ஒருமைக் கிளவி 

பன்மையொடு முடியினும் வரை நிலை யின்றே 
ஆற்றுப்படை மருங்கிற் போற்றல் வேண்டும் . 

ன் , இது செய்யுட்கு உரியதோர் முடிபு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


“ முன்னிலை சுட்டிய ஒருமைச் சொல் பன்மை கொண்டு 
முடியினும் வரைந்து மாற்றப்படாது ஆற்றுப்படைச் செய்யு 
ளிடத்து ; அதனை ஆண்டுப் போற்றி உணர்க என்றவாறு ”. 


பா.வே : 1 பன்னமக்காகும் (சேனா , நச் , தெய் . ) 
சு.வே : 2 முடிந்தமையின் வழுஉவே யெனினும் ( கா . ) 


எச்சவியல் 


நூற்பா -455 


343 


“ கலம்பெறு கண்ணுள ரொக்கற் றலைவ ( மலைபடு .501 ) 
என்புழித் ‘ தலைவ என்பது ஒருமைப் பெயர் , அது பின்னை 
“ ஒரு வீர் ஒருவீர் 1 ஓம்பினர் கழிமின் ( மலைபடு .218 ) 
பன்மை கொண்டு முடிந்ததே யெனினும் ? அமைக என்பது . 


எனப் 


மற்று இதுவும் ஒருமைப்பெயர் பன்மை கொண்டு முடிதல் 
ஒக்குமாகலின் , முன்னர் " ஒருமை சுட்டிய பெயர்நிலைக் கிளவி 
( எச்ச . 64) என்னுஞ் சூத்திரத்துள் அடங்கும் பிறவெனின் , 


அற்றன்று ; முன் செய்யுணோக்கிச் சொல்லினாரல்லர் ; 
இனிச் செய்யுணோக்கிச் சொல்லினார் . எங்கனம் ? முன்னிலை 
ஒருமை பன்மை கொண்டு முடிதல் , ஆற்றுப்படைச் செய்யுட்கு 
முன்னிலைக் கட்டுரை பயின்றமையானும் மேலதனைக் கொண் 
டும் அச்செய்யுள் விதியுடைத்தொன்றா தலானும் . அதனை 
அமைக்கவேண்டும் . அதனாற் சொல்லினார் அதற்கே வரைந்து . 


போற் 
மற்று , ஆற்றுப்படை மருங்கினானே அமையாது 

போற்றி 
றல் வேண்டும் என்பதனால் , பிறவும் உள ஈண்டுப் 
உணரப்படுவன என்பது . 


நில்லாது பெயர்ந்த பல்லோருள்ளும் 


என்னையே குறித்த நோக்கமொடு ” ( அகநா . 110 ) 
என்புழித் தானும் அன்னார் உள்ளாள் ஆகலின் , பல்லேம் 
உள்ளும் எனற்பாற்றுமன் ; ஆயினும் , அஃது அமைக என்பது . 


இனி , “ புலைய னெறிந்த பூசற் றண்ணுமை 
ஏவ லிளையர் தாய்வயிறு கரிக்கும் ” 


எனற்பாற்றுமன் . ஆயினும் அமைக என்பது . 


மற்று , 

இளையர் பல்லாரையும் உடைய 
சொல்லிற்றாகப் பெறாதோவெனின் , அற்றன்று ; 


தாயைச் 
ஆண்டு 


சு வே : 1 ஒருவிர் ஒருவிர் ( கா.ந ) 

2 பன்மைகொண்டு முடிந்தது . முடிந்ததே யெனினும் ( கா.ந ) 
3 என்னே குறித்த ( ஏடு ) 
4 அன்னாருள்ளாராகலின் பல்லேமுள்ளேம் ( கா.ற ) 


134 


தொல்காப்பியம் 


யை 


பூசலாட்களாகலான் அவர்க்கெல்லாம் ஒருதாயாதல் 
பின்று என்பது . 


இனி , ஒருசாரார் " கறையணி மிடற்றினை 1 ” என்னும் 
முன்னிலை ஒருமை கறையணிமிடற்றினவை என்னும் அஃறி 
ணைப் படர்க்கைப் பன்மையானும் முடிந்ததென்று காட்டுப் . 


என்றது 


இனிக் கறையணிமிடற்றினவை 
கூளிகளை என்ப ஒருதிறத்தார் . 


அத்தேவனார் 


அற்றன்று , பின்னை யனையை யாதலின் அத்தேவனார் தம் 
மேல் ஏறுமாகலின் அமைக்க வேண்டும் என்பார் முன்னை 
உரைப்பார் . 


பிறவும் இவ்வாறு வருவன போற்றியுணரப்படும் . 


456. செய்யுண் மருங்கினும் வழக்கியன் மருங்கினும் 

மெய்பெறக் கிளந்த கிளவி யெல்லாம் 
பல்வேறு செய்தியின் நூனெறி பிழையாது 
சொல்வரைந் தறியப் பிரித்தனர் காட்டல் , 


எ ... ன் , இவ்வதிகாரத்துள் எடுத்தோத்தே இலேசே யன்றி 
இவ்வாற்றான் முடியாது நின்றவற்றுக்கெல்லாம் புறனடை 
உணர்த்துதல் நுதலிற்று . 


“ செய்யுளிடத்தும் வழக்கிடத்தும் முன்னரே 

முடிவு கூறப் 
படாது நின்ற சொற்கள் இவையென்று தெரிந்து அவற்றை 
உத்திவகை இலக்கணத்தொடு படுத்திக் காட்டுக என்றவாறு ”. 


ம் : 


தினைத்தா ளன்ன சிறுபசுங் கால 
ஒழுகுநீ ராரல் பார்க்குங் 
குருரும் உண்டுதாம் மணந்த ஞான்றே ” 


( குறுந் . 25 ) 


சு.வே : 1 


கறைமிடற்றினை ( ஏடு ) 


எச்சவியல் 


நூற்பா -456 


3451 


என்புழிச் ‘சிறுபசுங்கால என்று பன்மையாற் கூறிப் பின்னைக் 
குருகும் உண்டு என்று ஒருமையாற் கூறுதல் வழுவாயிற்று : 
ஆயினும் அமைக என்பது . 


“ இரண்டனுட் கூர்ங்கோட்ட காட்டுவல் ” 
என்புழிக் கூர்ங்கோட்டது எனற்பாற்று ; என்னை , இரண்டனுள் 
என்றாற் பின்னை ஒன்றேயாகலின் என்பது . ஆயினும் அமைக 
என்றது . 


இனி , வழக்கினுள் எம்முளவனல்லன் நும்முளவனல்லன் 
என்னும் பிறவும் இவ்வாறு இடவழுப்பட வருவன 
அமைத்துக் கொள்க . 


இனி , ஒரு சாரார் சம்பு , 

சாரார் சம்பு , சள்ளை , சத்தி என்பன ஈண்டுக் 
காட்டுவாரும் உளர் . 

பிறவும் முடியாது நின்றனவெல்லாம் இதுவே விதியோத் 
தாகக் கொள்க என்பது . 


எச்சவியல் முடிந்தது ! 


வேற்றுமை எட்டுத் திணையிரண்டு பாலைந்து 
மாற்றுதற் கொத்த வழுவேழும் -ஆறொட்டும் 
ஏற்றமுக் காலம் இடமூன்றோ டீரிடத்தும் 
ஆற்ற வருவதாஞ் சொல் ” 


சொல்லதிகாரம் உண்மைப் பொருளும் உதாரணமும் முடிந் 


தன . 


மேற்கூறிய வெண்பா , வீரசோழிய உரையுள் 84 - ஆம் 
எண்ணுள்ள பாட்டாக உள்ளது . அது , 


-- 


“ வேற்றுமை யெட்டுந் திணையிரண்டும் பாலைந்தும் 
மாற்றுதற் கொத்த வழுவேழும் ஆறொட்டும் 
ஏற்ற முக் கால மிடமூன்றோ டிரண்டிடத்தால் 
தோற்ற வுரைப்பதாஞ் சொல் 


1 முற்றிற்று ( கா.த ) 


346 


தொல்காப்பியம் 


வேறுபட 


என்று சிறிது 

எழுதப்பட்டு , இவ்வண்ணம் 
எட்டு வகைப்படுத்துச் சொல்லாராய்ந்தார் தொல்காப்பியனார் 
என்று குறிப்பும் எழுதப்பட்டு , உரையும் வரையப்பட்டுள்ளது . 
அவ்வுரையை ஆண்டுக்காண்க , 

உரை 

வகையில் மெய்யுரை 
என்ப தொன்றுண்டு ( திவா ) . ஈண்டு 

உண்மைப் பொருள் 
என்பதை நோக்குக . 

யான் முன் பயன்படுத்தியது திருப்பாதிரிப்புலியூர் திரு - 
ஞானியார் மடத்துச் சுவடியாகும் . அதன் ஈற்றில் “ திருஞான 
சம்பந்த மூர்த்தித் திருவடி துணை , திருநாவுக்கரசர் திருவடி 
துணை , திருநாவலூரர் திருவடி துணை , திருவாதவூரர் திருவடி 
துணை , திருத்தொண்டர் 

தாள்கள் 

எஞ்சிந்தையிற்றிகழ்க 
என எழுதப்பட்டுள்ளது . 


பின் 

திருவாவடுதுறைச் 
சுவடியை 
நோக்கினேன் . அச்சுவடியின் ஈற்றில் , 


வைத்து ஒப்பு 


“ சுவாமி சாலிவாடீசர் காந்திமதியம்மன் துணை 
வடிவே துணை குமரகுருபரன் துணை 
தொல்காப்பியம் இளம்பூரண உரையாசிரியருரை 
எழுத்துஞ் சொல்லும் இரண்டுக்கும் உரை முற்றும் 
சிவமயம் என்று எழுதப்பட்டுள்ளது . 


8.8.1984- இல் 
இச்சுவடி பார்த்து 

முடிவுற்றது . 


திரு அடிகளாசிரியர் . 


நூற்பா சொல்லகராதி 


147 : 1 , 148 : 2 , 157 : 3 , 164 : 7 , 
167 : 1 , 168 : 1 , 198 : 3 , 
216 : 9 . 
அஃறிணை இயற்பெயர் 168 : 1 
அஃறிணை இயற்பெயர் ஒரு 

மையும் பன்மையும் வினை 
யொடுவரினே தெரிநிலை 
யுடைய 168 : 1,2 
அஃறிணைக் கிளவியென்று 
43 : 1 


அ 2 : 3 , 9 : 2 , 15 : 2 , 16 : 2 , 28 : 

2,4 , 35 : 2 , 36 : 1 , 68 : 2 , 69:21 
72 : 4 , 13 , 95 : 2 , 104 : 2 , 
105 : 2 , 111 : 4 , 117 : 3 , 125 : 1 , 
128 : 1 , 140 : 2 , 150 : 2 , 157 : 5 , 
159 : 7,160 : 11 , 163 : 3 , 
164 : 6 , 165 : 6 , 166 : 1,167 : 3 , 
173 : 4 , 174 : 3 , 175 : 5 , 
197 : 2 , 198 : 5 , 199 : 4 , 200 : 2 , 
201 : 3 , 205 : 2 , 207 : 2 , 
208 : 1 , 210 : 6 , 212 : 1,2 , 
214 : 2, 215 : 1,216 : 6 , 217 : 4 , 
222 : 2 , 223 : 3 , 226 : 1 , 
229 : 3 , 233 : 4 , 237 : 2 , 245 : 9 , 
247 : 2 , 248 : 2, 249 : 2 , 250 : 3 , 
257 : 2 , 273 : 1 , 397 : 1 ,, 
406 : 4 , 411 : 3 , 413 : 4,5 , 
421 : 2,4,6,422 : 1 , 445 : 2 , 


. 


அஆவ 9 : 1 


அஃறிணைக் குரிமையும் 

157 : 3 , 198 : 3 
அஃறிணைப் பிரிப்பினும் 24 : 1 
அஃறிணைப் பெயரே 164 : 7 
அஃறிணை மருங்கில் 105 : 2 
அஃறிணை மருங்கின் 148 : 2 
அஃறிணை மருங்கின் 

மருங்கின் கிளந் 
தாங்கியலும் 57:10 
அஃறிணை மருங்கினும் - 49 : 3 
அஃறிணை முடிபின 51 : 2 
அஃறிணைய 214 : 2 
அஃறிணையவ்வே 3 : 2 
அஃறிணை யென்மனார் 

அவரல பிறவே 1 : 2 
அஃறிணை விரவுப்பெயர் 
147 : 1 


அஆவ என வரூஉம் இறுதி 
அப்பான் மூன்றே பலவறி 
சொல் 9 


அஆவ என வரூஉம் இறுதி 

பலவற்றுப் படர்க்கை 21 : 2 
அ எனப் பிரித்தல் 105 : 2 
அஃறிணை 1 : 2 , 24 : 1,2 , 43 : 1 , 

49 : 3 , 51 : 2 , 57:10 , 105 : 2 , 


t 


348 


தொல்காப்பியம் 


அகத்திடும் 351 : 1 
அகம் 77 : 5 


அடிமறியான 402 : 2 


அடிமை 57 : 2 


அகரமும் 128 : 1 


அடுக்கிய 98 : 1 


அகரமும் ஆகும் 128 ; 1 
அகலப் பொருட்டே . 358 : 1 
அகலம் 358 : 1 , 370 : 1 


அகலமும் 370 : 1 


அச்சக் கிளவிக்கு 96 : 1 
அச்சப் பொருள 359 : 2 
அச்சம் 75 : 5 , 96 : 1 , 249 : 1 , 

359 : 2 , 377 : 4 
அசை 245 : 5 , 252 : 2 , 266 : 1 
அசைக்கும் 419 : 4 
அசைச்சொல் 150 : 1 , 268 : 1 , 

269 : 2 


அடுக்கு 405 : 2 , 418 : 1 
அடுக்குந 228 : 2 , 423 : 2 
அடுக்குநவரினும் 228 : 2 
அடுத்த 160 : 1,2,3 , 161 : 2 
அடுத்து 246 : 2 
அடை 26 : 1 
அடைசினை முதலென முறை 

மூன்றும் 26 : 1 
அடைசினை முதலெனமுறை 
மூன்றும் மயங்காமை 
நடைபெற்றியலும் வண் 
ணச் சினைச் சொல் 26 
அண்மை 124 : 1 , 128 : 1 
அண்மைச் சொல்லிற்கு 128 : 1 
அண்மைச் சொல்லே 

இயற்கையாகும் 124 : 1 
அணிமை 369 : 1 


. 


அசை நிலை 257 : 1 , 262 : 1 , 

267 : 1 , 274 : 3 , 275 : 2 , 40 5 : 1 


அசைநிலைக்கிளவி 245 : 5 , 

266 : 1 


அகைநிலைக்கிளவி ஆகி வரு 
நவும் 245 : 5 


அசைநிலைக் கிளவியென்று 
262 : 1 


அத்திணை மருங்கின் இரு 
பாற் கிளவிக்கும் ஒக்கும் 
எவன் என்வினாவே 215 


அஞ்சல் 72:12 
அஞ்சலின் 72:12 
அடி 402 : 2 


அத்திணை மருங்கின் முப் 

பாற்கும் உரித்தே 207 : 2 
அத்திணையவ்வே 163 : 3 
167 : 3 . 


அடிநிலை 401 : 1 
அடிநிலை திரிந்து 401 : 1 
அடிமறி 398 : 1 , 401 : 1 , 402 : 1 
அடிமறிச்செய்தி 401 : 1 


அத்து 28 :4 , 53 : 3,57 : 8 , 

60 : 1 , 76 : 7 , 77 :3 , (3 ) , 94 : 2 , 
106 : 6 , 149 : 3 , 193 : 3 , 210 : 2 , 


நூற்பா- 

சொல்லகராதி 


349 


அதனின் இயறல் 73 : 4 
அதனை 106 : 2 


213 : 2 , 220 : 1 , 221 : 2 , 222 ; 2 , 
234 : 1 , 235 ; 2 , 236 : 1,3 , 
237 : 3 , 240 : 1 , 255 : 1 , 270 : 2 , 
276 : 2,3,367 : 1 , 392 : 3 , 
394 : 1 , 409 : 1 , 410 : 1 , 
421 : 4 423 : 3 , 442 : 3 , 
446 : 1 , 451 : 1 , 452 : 1 , 


அதனைக்கொள்ளும் 

பொருள்வயினானும் 106 : 2 
அதனொடியைந்த ஒப்ப 
லொப்புரை 73 : 9 


அதனோடியைந்த ஒரு 
வினைக்கிளவி 73 : 7 


அதற்கு 74 : 4 ( 2 ) 5,6 , 
அதற்குடம்படுதலின் 74 : 4 
அதற்குப்படுபொருளின் 74 : 5 
அதற்கு யாப்புடைமையின் 
74 : 6 


அதனோடியைந்த வேறு 
வினைக் கிளவி 73 : 8 


அதனோடு 73 : 6.8,9 , 77 : 7 
அதனொடு மயங்கல் 73 : 6 
அதனோரற்றே 131 : 1 , 137 : 1 , 


அதற்கு வினையுடைமையின் 
74 : 4 


254 : 1 , 


அதற் பொருட்டாதலின் 
74 : 6 


அதிர்வு 310 : 1 


அதற்றகு கிள்வி 73 : 4 
அதன் 47: 1 , 72 : 14,74 :8 , 

75:12 , 131 : 1 , 137 : 1 , 410 : 2 , 
அதன் குணம் நு -தலி 410 : 2 
அதன் பால 72:14 , 73:11 , 

74 : 8 , 75:12 , 77 : 8 , 
அதன் பொருட்டு 74 : 6 
அதன் மர்பே 47 : 1 
அதன் வினைப்படுதல் 73 : 5 


அதிர்வும் விதிர்ப்பும் நடுக்கம் 

செய்யும் 310 : 1 
அது 47 : 1 , 65 : 3 , 72 : 4 , 73 : 3 , 

4,5 ( 2 ) 6 , ( 2 ) 7,8,11,74 : 4 , ( 3 ) 5 
( 2 ) 6 , (2 ) 7,8 , 75 : 3,12 , 76 : 2 , 
3,4 , 77 : 4,8 . 83 : 1 , 90 : 1,2 , 
106 : 1,2,3 , 131 ; 1 137 : 1 , 

164 : 1 , 210 : 1 , 254 : 1 , 385 : 1 , 
அது இது உதுவென வரூஉம் 

பெயரும் 164 : 1 
அதுச்சொல் வேற்றுமை 

உடையமையானும் 210 : 1 
அதுவாகு கிளவியின் 74 : 5 


அதனால் 106 : 3 


அதனாற் செயற்படற் 

கொத்த கிளவியும் 106 : 3 
அதனிற் கோடல் 73 : 6 
அதனின் ஆதல் 73 : 5 


அதுவென் வேற்றுமை 83 : 1 
90 : 1 


350 


தொல்காப்பியம் 


அதுவென் வேற்றுமை உயர் 
திணைத் தொகைவயின் 
90 : 1 


அப்பண்பு குறித்த வினை 

முதற் கிளவி 237 : 2 
அப்பதினைந்தும் 159 : 7 
160 : 11 


அப்பால் 117 : 3 


அது வென்னுருபு 90 : 2 
அதுவென் னுருபு கெடக் 

குகரம் வருமே 90 
அதுவெனப் பெயரிய 

வேற்றுமைக் கிளவி 76 : 2 
அதுவே 72 : 4,74 : 7 , 75 : 3 , 
76 : 4 


அப்பால் இரண்டென 257 : 2 
அப்பால் எட்டே உம்மைச் 

சொல்லே 250 : 3 
அப்பால் ஒன்பதும் அவற்றோ 

ரன்ன 165 ; 6 
அப்பால் நான்கே 117 : 3 
அப்பால் நான்கே கொன்னைச் 
சொல்லே 249 : 2 


அந்தம் 4 : 4 
அந்தில் 262 : 1 
அந்தில் ஆங்கு அசைநிலைக் 
கிளலியென்றா யிரண்டா 
கும் 262 : 1,2 
அந்நாலைந்தும் 205 : 2 


அந்நாற் சொல்லும் 28 : 2 
397 : 1 


அப்பால் மூன்றே 212 : 2 
அப்பாலான 68 : 2 
அப்பாற் காலங்குறிப்போடு 

தோன்றும் 210 : 4 
அப்பாற் பத்தும் குறிப்பொடு 

கொள்ளும் 216 : 6 
அப்பொருட்கிளவியும் 74 : 8 
பா : வே 


அந்நான்கு ஊர்ந்த குன்றிய 

லுகரம் 200 : 2 
அந்நான்கு என்ப 413 : 5 
அந்நான் கென்ப 125 : 1 


அந்நான் கென்ப இயற்பெயர் 

நிலையே 173 : 4 
அந்நான் கென்ப சினைப் 

பெயர் நிலையே 174 : 3 
அந்நான்கென்ப சினைமுதற் 

பெயரே 175 : 5 
அந்நிலை மரபின் மெய் 

யூர்ந்து வருமே 445 : 2 
அப்பண் பினவே 111 : 4,245 : 9 


அப்பொருட்டு 273 : 1 
அப்பொருள் 95 : 2 
அப்பொருள் அல்லாப் பிறிது 

பொருள் கூறல் 36 : 2 
அப்பொருள் கூறின் 36 : 1 
அப்பொருள் புணர்ந்த கிளவி 

யான 15 : 2 
அப்பொருளாகும் 16 : 2 
அம் 199 : 2 


நூற்பா - சொல்லகராதி 


351 


அம் ஆம் எம் ஏம் என்னும் அம்மூன்றென்ப மன்னைச் 
கிளவியும் 199 : 2 

சொல்லே 247 : 2 
அம்ம 150 : 1 , 271 : 1 , 

அமர்தல் 374 : 1 
அம்ம என்னும் அசைச்சொல் 

அமர்தல் மேவல் 374 : 1 
நீட்டம் 150 : 1 - 

அமைந்த 400 : 2 
அம்ம கேட்பிக்கும் 271 : 1 

அம்மொழி 413 : 4 
அம் முக்காலமும் 421 : 2 

அம்மொழி நிலையாது அன் 
அம் முக்காலமும் குறிப் 

மொழி நிலையலும் 413 : 4 
பொடும் கொள்ளும் 197 : 2 

அயல் 77 : 6 , 142 : 1 
அம் முக்கிளவியும் 226 : 1 

அயல் நெடிதாயின் 142 : 1 
அம் முதற் பொருள 72 : 1 

அர் 130 : 1 , 203 : 1 
அம் முப்பாற் சொல் 2 : 3 

அர் ஆர் ப என வரூஉம் 
அம்முப்பாற் சொல் உயர் 

மூன்றும் பல்லோர் . . 
திணை யவ்வே 2 : 3 

படர்க்கைச்சொல் 203 
அம்முறை நின்ற ஆயெண் 

அரசு 57 : 3 
கிளவியும் ... இருதிணைச் 

அரசே 57 : 3 
சொற்கும் ஓரன்ன 
உரிமைய 217 : 4 , 6 

அரவப்பொருள 343 : 2 
அம்முறைப் பெயரொடு 

அரவம் 343 : 2 
சிவணாதாயினும் 150 : 2 அரி 350 : 1 
அம்முறை யிரண்டும் 140 : 2 அரியே ஜமை 350 : 1 
அம்மூவிடத்தான் 421 : 4 

அருவும் 135 : 1 
அம் மூவிடத்தும் 28 : 4 

அரோ 274 : 2 
அம்மூவிரண்டும் 214 : 2 

அல் 73 : 9 , 89 : 1 , 210 : 3 , 
அம்மூவிற்றும் 208 : 1 

436 ; 1 
அம்மூவுருபின 157 : 5 

அல்ல 18 : 2 , 27 : 4 , 113 : 1 , 
பாடம் 198 : 5 

171 : 6 , 216 : 2 , 291 : 1 , 390 : 1 , 
அம்மூவுருவின் 157 : 5 

அல்லது 35 : 1 , 44 : 2 , 169 : 4 , 
அம்மூன்றென்ப தில்லைச் 

184 : 1 , 384 : 1 , 435 : 2 , 
சொல்லே 248 : 2 

அல்லது இல் எனின் 35 : 1 


352 


தொல்காப்பியம் 


அல்லா 35 : 2 , 80 : 1 , 101 : 1 
அல்லாப் பொருள்வயின் 

101 : 1 


அல்வழி 420 : 3 


அல 1 : 2 


அலங்கடை 62 : 4,71 : 2 , 194 : 1 , 


அலங்கடையே 194 : 1 
அலமரல் 304 : 1 


அல் 29 : 1 , 32 : 1 , ( 2 ) 53 : 1 , 

57 : 7 , 66 : 1 , 68 : 2 , 89 : 2 , 
105 : 1 , 113 : 1 , 116 : 1 , 
118 : 1 , 127 : 1 , 156 : 2 , 
157 : 1 , 159 : 1 , 160 : 1 , 
167 : 8 , 171 : 5 , 172 : 1 , 
186 : 1 , 201 : 1 , 206 : 1 , 
209 : 1 , 218 : 1,220 : 1 , 224 : 3 , 
225 : 2 , 230 : 1 , 233 : 1 , 253 : 2 , 

285 : 2 , 270 : 1 , 384 : 2 
அவ் அவ் 290 : 1 
அவ்வகை ஒன்பதும் வினை 

யெஞ்சு கிளவி 223 : 3 
அவ்வச் சொல்லிற்கு 290 : 1 
அவ்வயின் மூன்றும் 222 ; 2 
அவ்வழி 159 : 1 


அவ்வாறென்ப தொகை 

மொழி நிலையே 406 : 4 
அவ்விடன் அறிதல் 233 : 4 
அவ்வியல் திரியாது 201 : 3 
அவ்வியல் நிலையல் 69 : 2 
அவ்வியன் நிலையும் 422 : 1 
அவ்விரண்டன் மருங்கின் 

ஏதுவும் ஆகும் 89 : 2 
அவ் விரு முதலில் 72 : 4 
அவ்வும் 68 : 2 
அவ்வும் உரிய 68 : 2 
அவ்வே 116 : 1 
அவ்வொடுஞ் சிவணும் 104: 2 
அவண் 246 : 3 
அவர் 1 : 2 , 159 : 4 
அவர் இவர் உவர் என 

வரூஉம் பெயரும் 159 : 4 
அவள் 159 : 3 
அவள் இவள் உவள் என 

வரூஉம் பெயரும் 159 : 3 
அவற்றவற் றியல்பே 288 : 2 
அவற்றவற் றியலான் 416 : 3 
அவற்றவற்று 416 : 3 , 288 : 2 
அவற்றியல்பியலும் 140 : 2 


அவ்வறு கிளவியும் 411 : 3 
அவ்வறு கிளவியும் கண்ணிய 
நிலைத்தே எனவென் 
கிளவி 253 : 2 , 3 
அவ்வறு பொருட்கும் 229 : 33 
அவ்வறு என்ப முற்றியன் 
மொழியே 421 : 6 


அவற்றியல் பளவே 167 : 8 , 

224 : 3 


அவற்றின் 285 : 1 


அவற்றின் வரூஉம் எண்ணின் 
இறுதியும் 285 : 1 


நூற்பா - சொல்லகராதி 


353 


அவற்று 140 : 2 , 156 : 2 , 160 : 11 , 

165 : 6 , 167 : 8 , 224 : 3 
அவற்றுவழி மருங்கிற் 

றோன்றும் 156 : 2 
அவற்றுள் 29 : 1 , 32 : 1 , 53 : 1 , 

66 : 1 , 105 : 1 , 118 : 1 , 
127 : 1 , 157 : 1 , 172 : 1 , 
186 : 1 , 201 : 1 , 206 : 1 , 
218 : 1 , 221 : 1 , 225 : 1 , 
233 : 1 . 270 : 1 , 315 : 1 , 
342 : 1 , 344 : 1 , 353 : 1 , 
392 : 1 , 399 : 1 , 407 : 1 , 
425 : 1 , 439 : 1 . 


அவை அவை பொருளென 

290 : 1 
அவை தாம் 65 : 1 109 : 1 , 

111 : 1 , 117 : 1 , 173 : 1 , 
199 : 1 , 245 : 1 . 246 : 1 , 
294 : 1 , 413 : 1 , 423 : 1 , 
434 : 1 , 


அவை நான் கென்ப 398 : 2 


. 


அவை முதலாகிய ஆய்தப் 
பெயரும் 164 : 2 


அவை முதலாகிய 
பெண்டென் கிளவியும் 
160 : 9 


அவற்றொடு 57 : 7 , 113 : 1 , 

230 : 1 , 384 : 2 . 


அவை முதலாகிய வகரப் 

பெயரும் 164 : 4 
அவை மூன்று என்ப 405 : 2 


அவற்றொடு கொள்ளும் 

209 : 1 
அவற்றொடு சிவணி 57 : 7 
அவற்றொடும் 171 : 5 
அவற்றோரன்ன 160 : 11 
அவன் 159 : 2 
அவன் இவன் உவன் என 

வருஉம் பெயரும் 159 : 2 
அவை 65 : 1 , 109 : 1 , 111 : 1 , 

117 : 1 , 151 : 1 , 160 : 9 , 164 : 2 , 
3 , 164 : 4 , 173 : 1 , 199 : 1 , 
245 : 1 , 246 : 1 , 246 : 1 , 
294 : 1 , 398 : 2 , 404 : 1 , 
405 : 2 , 413 : 1 , 423 : 1 , 

434 : 1 , 436 : 1 , 
அவை அல் கிளவி 436 : 1 


அவை இவை உவையென 

வரூஉம் பெயரும் 164 : 3 
அழுங்கல் 343 : 1 , 344 : 2 
அள் 202 : 1 
அளபிறந்தவை 149 : 2 
அளபின் எடுத்த இசைய 
என்ப 256 : 2 


அளபெடை 122 : 1 , 132 : 1 , 2 ) , 

138 : 1 , ( 2 ) 146 : 1 , ( 2 ) , 
276 : 3,4 


அளபெடை நிலையுங் காலத் 
தானும் 276 : 3 


அளபெடைப் பெயரே 132 : 1 , 

138 : 1 , 146 : 1 , 


அவை அவை 290 : 1 


354 


தொல்காப் பியம் 


அறிந்து 400 : 3 


3 


அளபெடை மிகூஉம் இகர 

விறு பெயர் இயற்கைய 

வாகும் . 122 : 1,2 
அளபெடையியல 132 : 1 , 

138 : 1 , 146 : 1 
அளபெடை யின்றித் தான் 

வருங்காலையும் 276 : 4 
அளவின் 72:10 , 410 : 1 
அளவின் பெயரே 411 : 1 
அளவு 72 ; 10 , 75 : 4 , 113 : 1 , 

149 : 2 , 256 : 2 , 276 : 1 , 
281 : 2 , 410 : 1 , 411 : 1 , 
435 : 2 . 


அறிபொருள் 23 : 2 
அறிய 10 : 1 , 456 : 4 
அறியா 31 : 2 
அறியாப் பொருள்வயின் - 
31 : 2 


அறியாப் பொருள்வயின் 
செறியத் தோன்றும் 
31 : 2 | 
அறியாமை 336 : 1 
அறியுஞ்சொல் 2 : 2 
அறியும் 2 : 2 , 4 : 4 , 106 : 6 , 
390 : 4 . 


அளவும் 113 
அளவே 75 : 4 
அற்று 131 : 1 137 : 1 . 
அறி 92 : 1 , 166 ; 2 , 208 : 1 , 

211 : 1 
அறி கிளவி 8 : 1 , 11 : 1 , 2 , 

110 : 1 , 2 . 
அறிசொல் 2 : 1 ( 2 ) , 3 : 1 , ( 2 ) 

5 : 1 , 6 : 1 , 7 : 3 , 9 : 2. 
அறி சொற்கு 12 : 2 
அறிதல் 116 : 2 , 192 : 2, 

233 : 4 , 266 : 1 , 447 : 1 , 

451 : 1 . 
அறிதற்கு 116 : 2 
அறிந்த 32 : 3 
அறிந்த பொருள்வயின் 

32 : 3 
அறிந்திசினோர் 155 : 2 
அறிந்திசினோரே 155 : 2 


அறிவந்த 159 : 8 , 163 : 2 , 

164 : 7 , 167 : 2 , 205 : 1 , 

214 : 1, 216 : 7 . 
அறிவின் 362 : 1 
அறிவின் திரிபே 362 : 1 
அறிவு 362 ; 1 
அறு 229 : 3 , 253 : 2 , 411 : 3 
அறுத்தல் 72 : 9 
அறுத்தலின் 72 : 9 


அறுமூன்று 57 : 6 
அன் 27 : 2 , 64 : 1 , 73 : 4 , 5 ( 2 ) 6 

( 2 ) 7,8 , 11,74 : 4, ( 3 ) 5 , 6, 
( 2 ) 8 , 75 : 3 , 12, 76 : 3 , 12 , 
77 : 8 , 88 : 1 ( 2 ) 89 : 1 , 94 : 1 , 
95 : 2 , 102 : 1 , 106 : 2 , 3,8 , 
108 : 3 , 127 : 2 , 131 : 1 , 137 : 1 , 
160 : 8 , 177 : 2 , 178 : 2 , 180 : 2 , 


நூற்பா - சொல்லகராதி 


355 


202 : 1 , 213 : 1 , 218 : 4 , 237 : 1 , 
254 : 1 
அன் , ஆன் , ஆள் , என்னும் 
நான்கும் ஒருவர் மருங்கிற் 
படர்க்கைச் சொல் 202 
அன்மை 25 : 2 ; 210 : 5 - 
அன்மைக்கிளவி 25 : 2 
அன்மையின் 210 : 5 
அன்மொழி 413 : 4 
அன்மொழித்தொகை 406 : 3 , 

412 : 4 
அன்மொழித்தொகையென்று 

406 : 3 
அன்மொழித்தொகையே 
412 : 4 


அன்ன இயற்றே 34 : 1 
அன்னபிறவும் 57 : 6 , 72:13 , 

73:11 , 74 : 8 , 75:12 , 77 : 8 , 
97 : 1 , 106 : 8 , 151 : 3 , 163 : 1 , 

167 : 1 , 210 : 6 , 390 : 1 , 410 : 2 
அன்ன மரபிற் காலங் 

கண்ணிய என்ன கிளவியும் 

224 : 2,3 
அன்ன மரபின் 2.11 : 2 , 

216 : 7 


அன்ன மரபின் இரண்டொடுந் 

தொகைஇ 108 : 4 
அன்ன மரபின் வினை 
வயினான 170 : 3 


அன்ன மரபின் 107 : 1 
அன்னவை 171 : 5 , 246 : 4 , 

416 : 3 
அன்னவையெல்லாம் 416 : 3 
அன்னவையெல்லாம் உரிய 
என்ப 246 : 4 


அன்றி 67 : 4 , 134 : 3 , 162 : 8 , 

419 : 3 , 420 : 3 , 443 : 5 
அன்றி அனைத்தும் 67 : 4 

134 : 3 , 162 : 8 , 419 : 3 , 420 : 3 , 

443 : 5 
அன்று 216 : 2 
அன்றுடைத்தல்ல என்னும் 

கிளவியும் 216 : 2 
அன்ன 34 : 1 , 57 : 7 , 58 : 4 , 

72:13 , 73:11 , 74 : 8 , 75:12 
76 : 4 , 10 , 77 : 8 , 97 : 1 , 
106 : 8 , 107 : 1 , 108 : 4 , 139 : 1 , 
145 : 2 , 151 : 3 , 157 : 4 , 
160 : 11 , 161 : 4 , 163 : 1 , 
165 : 6 , 170 : 3 , 210 : 6,211 : 2 , 
216 : 7,224 : 2 , 390 : 1 , 
அன்ன இயல் 161 : 4 


அன்றும் 160 : 8 
அன்னென்னிறுதி 127 : 2 
அன்னென்னிறுதி 

ஆவாகும்மே 127 : 2 
அனை 73 : 3 , 77 : 4 , 110 : 6 
அனைத்து 67 : 4 , 391 : 2 , 419 : 3 
அனைத்தும் 67 : 4 , 134 : 3 , 

162 : 8 , 420 : 3 , 443 : 5 
அனைத்தே 391 : 2 


1 


அனைய மரபினவே 110 
அனை மரபினவே 110 : 6 
பா . வே . 


356 


தொல்காப்பியம் 


அனை முதற்று அதுவே 73 : 3 
அனைய 88 : 3 


அனைவகைக் குறிப்பிற் 
றோன்றும் அதுவே 77 : 4 


ஆ 3 : 2 , 6 : 1 , 3 , 29 : 2 , 3 , 31 ; 1 , 

52 : 3 , 57 : 6 , 58 : 4 , 5 , 86 : 1 , 
108 : 5 , 123 : 2 , 127 : 2 , 155 : 2 , 
157 : 4 , 159 : 7 , 160 : 7 , 164 : 6 , 
176 : 2 , 192 : 1 , 2 , 198 : 4 , 
199 : 4 , 208 : 2 , 212 : 1 , 217 : 4 , 
221 : 2, 242 : 1 , 262 : 2, 267 : 2 , 
269 : 2 , 274 : 3, 275 : 2, 276 : 2 , 
284 : 2 , 284 : 4 , 304 : 1 , 313 ; 1 , 
324 : 2 , 354 : 1 , 359 : 2 , 377 : 4 , 
424 : 3 , 426 : 3 , 


ஆக்கமொடு கூறல் 20 : 1 
ஆக்கமொடு புணர்ந்த 

ஏதுக்கிளவி 88 : 2 
ஆக்கமொடு வருமே 426 : 3 
ஆக்கல் 72:11 
ஆக்கலின் 72:11 
ஆக 79 : 1 , 108 : 3 , 275 : 1 
ஆகல் 275 : 1 , 281 : 2 , 378 : 1 
ஆகலும் 372 : 1 , 378 : 1 
ஆகலும் உரித்தே 281 : 2 
ஆகி 151 : 1 , 245 : 5,6 , 393 : 1,2 , 
ஆகிடன் 444 : 2 
ஆகிடன் உடைத்தே 438 : 2 , 
444 : 2 


ஆஅகுந 443 : 1 , 2,3,5 , 
ஆஅகு நவும் 443 : 3,5 
ஆஅங்கு 171 : 4 


ஆகிடனின்றே 12 : 2 
ஆகிய 27 : 3 , 40 : 1 , 41 : 1 , 68 : 1 , 

148 : 1 , 160 : 8 , 9 , 164 : 2 , 4 , 
165 : 5 , 216 : 4 , 284 : 2 , 285 : 3 


ஆஅறு மூன்றும் 57 : 6 
ஆஓவாகும் பெயருமார் 
உளவே 192 : 1 


ஆகியும் 393 : 1,2 
ஆகிய 404 : 1 
ஆகு 12 : 2, 438 : 2 , 444 2 , 
ஆகு கிளவி 74 : 1 


ஆகுக 245 : 4 


ஆக்கக் கிளவி காரணமின்றி 

யும் போக்கின்று 22 : 1,2 
ஆக்கந்தானே காரண 

முதற்றே 21 : 1 , 
ஆக்கம் 20 : 1 , 21 : 1 , 22 : 1 , 

75 : 9 , 88 : 2 , 106 : 5 , 184 : 2 , 

247 : 1 , 250 : 2 , 426 : 3 
ஆக்கமும் 106 : 5 


ஆகு பெயர் 110 : 6 
ஆகு பெயர்க்கிளவி 110 : 6 


. 


ஆகும் 8 : 2, 16 : 2, 37 : 2 , 70 : 2 , 

89 : 2 , 94 : 2, 95 : 2 , 118 : 2 ( 2 ) , 
122 : 2, 124 : 1 , 127 : 2, 
128 : 1 , 129 : 1 , 130 : 2 , 142 ; 1 , 


நூற்பா - சொல்லகராதி 


357 


ஆண்மைச் சினைப்பெயர் 
174 : 1 


ஆண்மை சுட்டிய எல்லாப் 

பெயரும் 178 : 1 
ஆண்மை சுட்டிய சினைமுதற் 
பெயரே 175 : 2 


. 


ஆண்மை திரிந்த பெயர் 

நிலைக்கிளவி 12 : 1 
ஆண்மை திரிந்த பெயர் 

நிலைக்கிளவியும் 4 : 2 
ஆண்மை முறைப்பெயர் 
176 : 1 


143 : 3 , 153 : 2,172 : 4 , 183 : 2 , 
192 : 1 , 208 ; 2 , 213 : 2 , 221 : 3 , 
237 : 4 , 238 : 2 , 262 : 2 , 267 : 2 , 
273 : 1,280 : 2,287 ; 1,295 : 1 (2 ) 
296 : 1 , 298 : 1 , 301 : 1 , 303 : 1 , 
312 : 1 , 317 : 1 , 323 : 1 , 326 : 1 , 
330 : 1 , 331 : 1 , 333 : 1 , 334 : 1 , 
337 : 1 , 339 ; 1 , 340 : 1 , 342 : 2 , 
344 : 2 , 346 : 1 , 360 : 1 , 361 : 1 , 
371 : 1 , 377 : 5 , 379 : 1 , 380 : 1 
382 : 1 , 395 : 2 , 416 : 4 , 417 : 1 , 
418 : 1 , 420 : 4, 421 : 5 , 426 ; 2 ,, 

430 : 2 , 454 : 2 , 
ஆகும்மே 172 : 4 
ஆகுவது 72 : 1 , 73 : 1 , 74 : 1 , 

75 : 1 , 76 : 1 , 77 : 1 , 
ஆகுவழி 266 : 1 
ஆங்க 272 : 1 
ஆங்க உரையசை 272 : 1 
ஆங்கு 262 : 1 
ஆடியற் பெயர் 162 :6 
ஆடூஉ 2 : 1 , 5 : 1 , 160 : 7 , 
டூஉ மகடூஉ ஆயிருகிளவியும் 

160 : 7 
ஆடூஉ வறிசொல் 2 : 1 
ஆண்மை 4 : 2 , 12 : 1 , 2 , 17 : 1 , 

160 : 1 , 173 : 2 , 174 : 1 , 175 : 2 , 

176 : 1 , 178 : 1 , 
ஆண்மை அடுத்த மகனென் 

கிளவியும் 160 : 1 
ஆண்மை அறிசொற்கு 12 : 2 
ஆண்மை இயற்பெயர் 173 : 2 


ஆணை 390 : 6 
ஆதல் 32 : 4 , 73 : 5 , 74 : 6 , ( 2 ) 
ஆதலும் உரித்து 32 : 4 
ஆம் 199 : 2 , 300 : 1 , 375 : 1 


ஆ முறை மூன்றும் 359 : 2 
ஆய் 118 : 2 , 130 : 2 , 143 : 3 , 

209 : 1 218 : 3 


1 


ஆய் ஆகும்மே 130 : 2 , 143 : 3 
ஆய் என் கிளவியும் 209 : 1 
ஆய்தம் 164 : 2 
ஆய்தல் 324 : 1 
ஆயிடன் அறிதல் 192 : 2 
ஆயியல் திரியா 86 : 1 
ஆயியல் நிலையும் காலத் 

தானும் 276 : 2 
ஆயிரண்டாகும் 267 : 2 
ஆயிரண்டாகும் இயற்தைய 
என்ப 262 : 2 


358 


தொல்காப்பியம் 


ஆயிரண்டும் 304 : 1 , 354 : 1 , 


ஆயிரெண்டென்ப 155 : 2 


ஆயிரு காலமும் 242 : 1 
ஆயிரு கிளவியும் 29 : 2 , 31 : 1 , 

16 : 7 


ஆயேழ் சொல்லும் அசை 

நிலைக் கிளவி 274 : 3 
ஆர் 68 : 1 , 82 : 1 , 135 : 3 , 

192 : 1 , 203 : 1 , 265 : 1 , 

287 : 1,454 : 2 . 
(ஆர் ) அசை நிலைக் கிளவி 
ஆகுவழி அறிதல் 266 : 3 


ஆயிரு கிளவியும் எண்ணுழிப் 
பட்டன 384 : 3 


ஆரும் 135 : 1 


ஆயிரு திணைக்கும் 198 : 4 


ஆரும் அருவும் 135 : 1 


ஆரைக் கிளவி 265 : 1 


ஆல் 106 : 3 , 111 : 2 , 295 : 8 , 

383 : 3 , 390 : 6 . 


ஆயிரு திணைக்கும் ஓரன்ன 

உரிமையும் 157 : 4 , 198 : 4 
ஆயிரு திணையின் 6 : 3 
ஆயிரு திணையின் இசைக்கு 

மன் சொல்லே 1 : 3 
ஆயிருபாற் சொல் 3 : 2 
ஆயிரு வகைய 52 : 3 
ஆயின் 35 : 1 , 37 : 1 , 57 : 9 , 

102 : 1 , 136 : 1 , 142 : 1 , 279 : 1 , 


ஆவயிற் குறிப்பே ஆக்க 

மொடு வருமே 426 : 3 
ஆவயின் 58 : 5 
ஆவயின் ஆறும் 269 : 2 
ஆவயின் ஆறும் முன்னிலை 
அசைச்சொல் 269 : 2 


ஆயினும் 35 : 1 , 37 : 1 , 57 : 9 , 

74 : 3 , 102 : 1 , 150 : 2 , 232 : 2 , 
290 : 2 , 292 : 8 , 442 : 1 , 447 : 2 
ஆயீரிடத்த 29 : 3 
ஆயீரிடத்தொடும் 22 : 2 
ஆயீரைந்தும் 377 : 4 , 424 : 3 
ஆயிரைந்தொடு 58 : 2 
ஆயெட்டென்ப 108 : 5 
ஆயெட்டென்ப தொழின் 
முதனிலையே 108 : 5 


ஆவயின் நான்கும் 324 : 2 
ஆவயின் மூன்றும் 275 : 2 
ஆவயின் மூன்றொடு 159 : 7 
ஆவயின் மூன்றோடு அப்பதி 

னைந்தும் 164 : 6 
ஆவயின் வரூஉம் கிளவி 
யெல்லாம் 58 : 5 


ஆவாகும்மே 127 : 2 


ஆவீறாகிய என்றென் 

கிளவியும் 284 : 2 
ஆவொடு 123 : 2 
ஆவொடு வருதற்குரியவும் 
உளவே 123 : 2 


ஆயென் கிளவியும் 199 : 4 , 

217 : 4 


நூற்பா - சொல்லகராதி 


359 


130 : 2 , 143 : 3 , 149 : 3 , 158 : 2 , 

168 : 8 170 : 3 , 191 : 2 , 193 : 3 , 
402 : 2 , 431 : 4 , 432 : 2 


இ 117 : 2 , 118 : 2 , 122 : 1 , 


ஆள் 143 :2 , 202 : 1 , 
ஆள் என் இறுதி 143 : 2 
ஆற்றுப்படை 455 : 3 
ஆற்றுப்படை மருங்கில் 

போற்றல் வேண்டும் 455 : 3 
ஆறற்கு 95 : 2 
ஆறற்குரித்துமாகும் 95 : 2 
ஆறன் 94 : 1 
ஆறன் பால 76:12 
ஆறன் மருங்கின் வாச்சிக் 

கிழமைக்கு 94 : 1 
ஆறாகுவதே 76 : 1 
ஆறு 18 : 2 , 27 : 4 , 76 : 1,12 , 

79 : 1 , 94 : 1 , 95 : 2 , 106 ; 9 , 
157 : 5 , 197 : 3 , 198 : 5 , 220 : 2 , 
269 : 2 , 406 : 4 , 421 : 6 , 


160 : 3,4 , 179 : 3 , 218 : 3 , 
இ ஈ யாகும் 118 : 2 

உ ஐ ஒ என்னுமிறுதி 
அப்பால் நான்கே 117 : 2,3 
இ ஐ ஆய் என வரூஉம் 

மூன்றும் 218 : 3 
இக்கு 41 : 1 , 44 : 2 , 215 : 1 

233 : 2 , 245 : 2 
இக 269 : 1 


இகர ஐகாரமும் 160 : 4 


இகரம் 122 : 1 , 160 : 3 


இகர விறு பெயர் 122 : 1 
இகும் 269 : 1 , 270 : 2 


ஆன் 51 : 1 , 93 : 1 , 104 : 1 , 106 : 2 , 

114 ; 1 , 129 : 1 , 130 : 1 , 
168 : 8 , 202 : 1 , 210 : 1,2,3 ( 2 ) 
227 : 1 , ( 2) , 227 : 2 ( 2) , 
228 : 1 , 238 : 3 ( 2 ) , 276 : 2,3,6 , 
291 : 2 , 380 : 2 , 312 : 1,2,3 , 
416 : 3 , 421 : 4,5 , 423 : 3 , 
430 : 1 


ஆன் என் இறுதி 130 : 1 


இசை 245 : 6 , 233 : 1 , 276 : 6 , 

292 : 2 , 303 : 1 , 352 : 2 , 

417 : 1 , 424 : 3 
இசைக்கும் 1 : 3 , 4 : 5 , 10 : 2 

79 : 1 , 149 : 3 , 276 : 1 , 281 : 1 , 

392 : 4 , 419 : 4 
இசைக்குமென ( பா . வே ) 1 : 3 
இசைத்தல் 59 : 1 , 389 : 1 
இசைத்தலும் 60 : 1 
இசைத்தலும் உரிய 

வேறிடத்தான 60 : 1 
இசை நிறை 267 : 1 , 405 : 1 


ஆன் என் இறுதி இயற்கை 
129 : 1 


ஆன் வந்தியையும் வினை 

நிலையாறும் 227 : 2 
ஆன 15 : 2 , 60 : 1 , 68 : 2 , 91 : 2 

94 : 2 , 96 : 2 , 101 : 2 , 107 : 2 , 


360 


தொல்காப்பியம் 


டை 77 : 7 , 99 : 1 , 156 : 1 
244 : 1 


இசைநிறைக்கிளவி ஆகி வரு 

நவும் 245 : 6 
இசைப்படு பொருளே 417 : 1 
இசைப்பிசையாகும் 303 : 1 
இசைப்பு 303 : 1 
இசைப்பொருட்கிளவி 352 : 2 
இசைய 256 : 2 
இசையா 48 : 1 , 58 : 6 


டை எனப்படுவ பெரொடும் 
வினையொடும் நடை 
பெற்றியலும் 244 : 1 
இடைச்சொல் 156 ; 1 , 448 : 1 
டைச்சொல் எல்லாம் 448 : 1 


இடைச்சொல் எல்லாம் 


சையினும் 292 : 2 
இசையினும் குறிப்பினும் பண் 

பினும் தோன்றி 292 : 2 
இசையே 253 : 1 , 424 : 3 
இடத்த 29 : 3 , 30 : 1 
இடத்தான் 421 : 4 
இடத்தான 25 : 2 


, 


இடத்து 224 : 1 , 255 ; 2 , 442 : 3 , 

451 : 1 
இடத்தும் 28 : 4 
இடத்தொடு சிவணி 220 : 1 
இடத்தொடும் 221 : 2, 270 : 2 
டம் 28 : 4 , 60 : 1 , 77 : 7 , 
220 : 1 , 221 : 2 , 255 : 1 , 270 : 2 , 

421 : 4 , 442 ; 3 , 451 : 1 
இடன் 12 : 2 , 42 : 2 , 97 : 4 , 

192 : 2 , 233 : 4 , 234 : 2, 287 : 1 , 
438 : 2 , 444 : 2 , 454 : 2 , 
இடனுமாருண்டே 287 : 1 

454 : 2 
இடும்பை 347 : 1 
இடும்பையும் 347 : 1 


வேற்றுமைச்சொல்லே 448 : 
டைச்சொற்கிளவியும் 156 : 1 
டைநிலை 232 : 2 
இடையிட்டு 283 : 1 
இடையிட்டுக் கொளினும் 
283 : 1 
இடையும் 99 : 1 
இதன் 106 : 1 
இதனதிது விற்றென்னுங் 

கிளவியும் 106 : 1 
இதனதிது வெனும் அன்ன 
கிளவிக் கிழமைத்ததுவே 
76 : 3,4 
இதனது 76 : 3 

தனது இது 76 : 3 
இதனது இது இற்று 106 : 1 
இதனின் 75 : 3 
இதனின் இற்றிது 75 : 3 
இதனின் இற்றிது என்னும் 
அதுவே 75 : 3 


இது 75 : 3 ( 2 ) , 76 : 3 , ( 2 ) 

106 : 1 , ( 2 ) 108 : 3 , 164 : 1 , 
238 : 1 , 


நூற்பா - சொல்லகராதி 


361 


இது செயல் வேண்டும் , 

என்னும் கிளவி 238 : 1 
இது செயல் வேண்டும் 
என்னும் கிளவி இருவயின் 
நிலையும் பொருட்டாகும் 
238 : 1 


இது பயனர்க 108 : 3 


இப்பாற்கும் 179 : 3 

யம்பல் 352 : 1 
இயம்பலும் 352 : 1 
இயல் 69 :2,86 : 1,2 , 114 : 2 , 

171 : 1 , 172 : 2 , 173 : 2 , ( 2 ) 3 
( 2 ) 201 : 3 206 : 3 , 227 : 2 , 
276 : 2 , 291 : 2 , 390 : 6 , 411 : 3 , 

416 : 3 , 421 : 6 , 422 : 1 , 
இயல்பின்றே 389 : 1 
இயல்பின 162 : 8, 224 : 3 
இயல்பினவே 162 : 8 
இயல்பு 59 : 1 , 146 : 2 , 244 : 2 , 

288 : 2 , 307 : 1 , 389 : 1 , 398 : 2 , 
420 : 4 


124 : 1 , 129 : 1 , 142 : 1 , 191 : 2 
235 : 1 , 240 : 2 403 : 1 , 410 : 3 
இயற்கைப் பொருளை 19 : 1 
இயற்கைப் பொருளை 

இற்றெனகிளத்தல் 19 : 1 
இயற்கைய 70 : 2 , 115 : 2 , 

122 : 2 , 262 : 2 , 267 : 2 
இயற்கையவாகுஞ் 

செயற்கைய 122 : 2 
யற்கையின் 40 : 2 , 76 : 5 
இயற்கையும் 240 : 3 
இயற்கையும் தெளிவும் 

கிளக்குங்காலை 240 : 3 
இயற்சொல் 391 : 1 , 392 : 2 
இயற்சொற்றாமே 392 : 2 
இயற்பெயர் 32 : 1 , 38 : 4 , 41 : 2 ; 
166 : 1 , 168 : 1 , 171 : 1 , 172 : 2 , 

193 : 2 , 265 : 1 , 
இயற்பெயர்க்கிளவி 193 : 2 
இயற்பெயர்க்கிளவி முற்படக 

கிளவார் 41 : 2 
இயற்பெயர்க்கிளவியும் 38 : 1 
இயற்பெயர்க்கிளவியும் 
சுட்டுபெயர்க் கிள்வியும் 
வினைக்கு ஒருங்கியலும் 
காலந்தோன்றின் 38 : 2,1 
இயற்பெயர் நிலையே 173 : 4 
யற்பெயர் முன்னர் ஆரைக் 
கிளவி பலர்க்குரி எழுத் 
தின் வினையொடு 265 
இயற்பெயர் வழிய 38 : 4 


யல 132 : 1 , 138 : 1 , 144 : 1 , 
146 : 1 , 161 : 4 , 290 : 2, 407 : 2 
408 : 1 , 447 : 2 

யலா 285 : 4 
இயலான் 114 : 2 , 291 : 2 , 


இயலும் 26 : 2 , 38 : 2 , 55 : 2 , 

57:10, 62 : 478 : 2 , 140 : 2 
255 : 1 , 283 : 2 , 349 : 1 , 409 : 1 , 
412 : 4, 442 : 3 , 451 : 1 


யற்கை 19 : 1 , 40 : 2 , 76 : 5 , 


362 


தொல்காப்பியம் 


இரண்டன் மருங்கின்நோக்கல் 
நோக்கம் 89 : 1 


இயற்றல் 400 : 3 
இயற்று 34 : 1 
இயறல் 73 : 4 
இயன்ற 390 : 4 
இயன்றது 110 : 4 
இயன்றது மொழிதலும் 
110 : 4 


இரண்டாகுவதே 72 : 1 
இரண்டாகுவதே ஐயெனப் 
பெயரிய வேற்றுமைக் 
கிளவி 72 : 1 , 2 


இயன்ற மருங்கின் 390.4 


இயைந்த 73 : 7 , 8,9 


இயைந் தன 396 : 1 


இயைபு 302 : 1 


இயைபே புணர்ச்சி 302 ; 1 


இயைய 403 : 2 


இயையும் 227 : 2 


இர் 219 : 1 


ர் ஈர் மின் என வரூஉம் 

மூன்றும் 219 : 1 
இரக்கம் 344 : 2 
இரக்கமும் 344 : 2 
இரங்கல் 352 : 1 , 353 : 2 
இரங்கலும் 352 : 1 
இரட்டிற் பிரிந்திசையா 
பா.வே 48 : 1 


ரண்டு 30 : 1 , 72 : 1 , 89 : 1 , 2 , 
91 : 1 , 96 : 1 , 108 : 4 , 140 : 2 , 
141 : 1 , 155 : 2 , 172 : 4 , 176 : 2 , 
257 : 2, 262 : 2 , 267 : 2, 

304 : 1 , 313 : 1 , 354 : 1 , 
இரண்டும் 91 : 1 , 96 : 1 , 313 : 1 , 
இரண்டும் மூன்றும் 91 : 1 
இரண்டொடும் 108 : 4 
இரவின் கிளவி 438 : 2 
இரவு 438 : 2 
இரு 3 : 2 , 6 : 1 , 3 , 10 : 1 , 24 : 3 , 

29 : 2 , 31 : 1 , 52 : 3 , 72 : 4 , 
97 : 3 , 110 : 4 , 157 : 4 , 158 : 1 , 
160 : 7 , 169 : 1 , 188 : 2 , 198 : 4 , 
215 : 1 , 238 : 2 , 242 : 1 , 

284 : 1 , 411 : 1 , 430 : 1 , 453 : 1 . 
இருதிணை 158 : 1 , 217 : 6 
இருதிணைக்கும் 157 : 4 
இருதிணைச் சொற்கும் 

157 : 4 
இருதிணைச் சொற்கும் 

ஓரன்ன உரிமைய 217 : 6 
இருதிணைச் சொற்கும் 

ஓரன்ன வுரிமையின் 
திரிபுவேறு படூஉம் எல்லாப் 
பெயரும் 169 : 1 , 2 , 


இரட்டு 48 : 1 
இரட்டுப் பிரிந்திசையா 

48 : 1 
இரட்டை 48 : 1 
இரட்டைக் கிளவி 48 : 1 


இரண்டன் 89 : 1,2 


நூற்பா - சொல்லகராதி 


363 


இருதிணைப் பிரிந்த ஐம்பாற் 

கிளவிக்கும் 158 : 1 
இருதிணை மருங்கின் 

ஐம்பால் 10 : 1 
இருதிணை மருங்கின் ஐம்பால் 
அறிய ஈற்றினின்றிசைக்கும் 
பதினோரெழுத்தும் 10 : 1,2 
இருபாற் கிளவிக்கும் 45 : 1 
இருபாற்கும் 188 : 2 
இருபாற்று 154 : 2, 393 : 3 
இருபாற்றென்ப 393 : 3 
இருபாற்றென்ப பொருண்மை 

நிலையே 154 : 2 
இருபெயர் 110 : 4 , 411 : 1 
இருபெயரொட்டும் 110 : 4 
இருமும் 270 : 2 
இருமூன்று 251 : 3 
இருமூன்றென்ப ஓகாரம்மே 
251 : 3 


இல் 35 : 1 , 72 : 4 , 105 : 2 , 3 , 

111 : 3 , 206 : 3 , 245 : 8 , 273 : 1 

275 : 2 , 276 : 1 
இல்ல 165 : 2 
இல்லா 18 : 1 

ல்லென மொழிப் 105 : 3 
ல்லை 184 : 2, 386 : 1 , 446 : 1 , 
ல்வழி 237 : 3 , 
இல 4 : 4 , 17 : 2 , 42 : 2 , 62 : 3 , 

91 : 2 , 93 : 2 , 96 : 2 , 97 : 4 , 
107 : 2 , 134 : 3 , 169 : 4 , 
185 : 2 211 : 4 , 216 : 1 , 10 , 
244 : 2 , 278 : 2,282 : 2 , 433 : 2 , 

435 : 2 , 443 : 5 , 453 : 1 
இலக்கணம் 27 : 1 
இலக்கண மருங்கிற் சொல் 

லாறல்ல 27 : 4 


இருமொழி 413 : 3 
இருமொழி மேலும் ஒருங்கு 
டன் நிலையலும் 413 : 3 


இலம்பாடு 354 : 1 
லவே 17 : 2 , 62 : 3 , 91 : 2 , 
96 : 2 , 97 : 6 , 107 : 2 , 278 : 2 , 

443 : 5 
இலி 249 : 1 
இவ் 4 : 4 , 116: 2 , 252 : 2 
இவ்விரண்டாகும் 421 : 5 
இவ்விரண்டு 421 : 5 
இவ்வென அறிதற்கு 116 : 2 
இவ்வென அறியும் அந்தம் 


ருவகைய 52 : 3 


இருவயின் 97 ; 3 


4 : 4 


இருவயின் நிலையும் பொருட் 

டாகும்மே 238 : 2 
இருவயின் நிலையும் 

வேற்றுமை எல்லாம் 97 : 3 
இருவீற்றானும் 430 : 1 
இருவீற்றும் 24 : 2 


இவ்வைந்து ஏகாரம்மே 252 : 2 
இவண் 59 : 1 , 384 : 1 
இவர் 159 : 4 , 162 : 7 
இவள் 159 : 3 


364 


தொல்காப்பியம் 


இவன் 159 : 2 


இவை 164 : 3 , 190 : 1 , 343 : 2 
இழவின் 72 : 7 
இழவு 72 : 7 
இழித்தல் ( பா.வே.) 75 : 8 
இழிதல் 75 : 8 
இழிந்தோன் 439 : 2 
இழிந்தோன் கூற்றே 439 : 2 
இழை 72 : 5 
இழையின் 72 : 5 
இளமை 57 : 1 , 75 : 8 , 305 : 1 
இற்று 19 : 1 , 75 : 3 , 106 : 1 
இற்றெனக் கிளத்தல் 19 : 1 
இறந்த 234 : 1 , 258 : 1 
இறந்த காலத்துக் 

குறிப்பொடு கிளத்தல் 
விரைந்த பொருள 236 : 3,4 
இறந்த காலம் 234 : 1 , 2 : 6 : 3 , 
431 : 3 


இறு 122 : 1 , 402 : 2 
இறுதி 8 : 2 , 9 : 1 , 99 : 1 , 101 : 2 , 

104 : 1 , 117 : 2 , 123 : 1 , 125 : 2 
127 : 2 , 129 : 1 , 130 : 1 , 141 : 1 , 
143 : 2 , 147 : 1 , 148 : 1 , 151 : 2, 
160 : 3 , 212 : 1 , 213 : 2 , 276 : 1 , 

281 : 1 , 285 : 1,2,3 
இறுதியான 101 : 2 
இறுதியில் உயிரே 276 : 1 
இறுதியும் 99 : 1 , 151 : 2 , 160 : 3 
றுதியும் இடையும் எல்லா 
வுருவும் நிலவுதல் 
வரையார் 99 : 1,2 
றைச்சி 193 : 1 
இறைச்சிப்பொருள்வயின் 

193 : 1 


றந்த காலமொடு வாராக் 

காலமும் 431 : 3 
இறந்த பொருட்டெ 258 : 1 
இறந்தன 149 : 2 
இறப்பின் 197 : 1 , 421 : 1 , 
இறப்பினும் 240 : 2 
இறப்பினும் நிகழ்வினும் 

சிறப்பத்தோன்றும் 240 : 2 
இறப்பு 197 : 1 , 240 : 2, 242 : 1 , 

421 : 1 , 
இறப்பே 242 : 1 


இன் 1 : 3,6 , 11 : 1,2 , 16 : 1 , ( 2 ) 

22 : 2 , 26 : 1 , 27 : 3,4 , 28 : 1 , ( 3 ) 
32 : 2 , 33 : 2 , 40 : 2 , 41 : 1 , 
44 : 1 , 49 : 3 , ( 2) 50 : 1 , ( 2 ), 
53 : 3 , ( 3 ) 54 : 1 , 57 : 4,8,9,10 , 
65 : 3 , 67 : 2 , 68 : 1 , 70 : 1 , 
72 : 5 ( 4 ) 6 ( 2 ) 7 ( 4 ) 8 ( 3 ) 9 ( 3 ) 
10 (2 ) 11 ( 4 ) 12 ( 3 ) 73 : 5,6, 
74 : 4 ,( 3 ) 5 ( 3 ) 6 ( 2 ) 7 (4 ) 75 :2 , 
3 , 76 : 3 , ( 2 ) 5 ( 4 ) 6 ( 3 ) 7 ( 4 ) 
8 ( 3 ) 9 ( 3 ) 10 ( 2 ) , 11,77 : 3 , ( 3 ) 4, 
86 : 2, 87 : 1 89,1,2 , 92 : 1 , 
97 : 2 , ( 2) 94 : 1 , 102 : 1,2 , 
103 : 1 ( 2 ) 106 :5,6,8 , 108 :4 , 
109 : 2, 110 : 1,2, 111 : 2 , 
112 : 1 , 117 : 3 , 121 : 1 , 123 : 1 , 
128 : 1 , 130 : 1 , 134 : 2 , 140 : 1 , 


365 


நூற்பா- சொல்லகராதி 


( 2 ) 141 : 1 , 143 : 1 ( 2 ) 1.45 : 1, 
148 : 2 , 149 : 3 , 153 : 2 , 154 : 1 , 
156 : 2 , 162 : 6 , 163 : 1 , 165 : 5 , 
169 : 1 , 170 : 1,3 , 184 : 2 , 
197 : 1 ( 3 ) 198 : 2, 202 : 2 , 
203 : 2 , 207 : 1,2 , 208 : 1 , 
210 : 2 , 3 ( 2 ) 5 ( 4 ) 11 : 2,3 , 
215 : 1 , 216 : 4,9 , 219 : 2( 2 ) 
224 : 2 , 226 : 2 , 227 : 2 , 231 : 2 , 
237 : 1 , 240 : 2 ( 2 ) 245 : 3,7 , 
255 : 2, 256 : 1 ( 2 ) 2 , 265 : 2 , 
276 : 6 , 280 : 1 , 285 : 1 ( 2 ) 
2,3 ( 2 ) 286 : 1 , 289 : 2, 290 : 1 , 
292 : 2 ( 3 ) 3 ( 2 ) 7 ( 2 ) 309 : 1 , 
332 : 1 , 335 : 1 , 362 : 1 , 376 : 1 , 
383 : 4 , 390 : 4,5,6 , 394 : 1 , 
399 : 3 ( 2 ), 402 : 1 , 410 : 1 ( 3 ) 
4 , 411 : 1 , 415 : 1 , 421 : 1 ( 3 ) 
2,4 ( 2 ) 434 : 2 , 438 : 2 , 442 : 2 , 
443 : 1 , 445 : 2 , 449 : 1 , 452 : 1 , 

456 : 3 
இன்மை 75:10 , 151 : 4 , 210 : 5 , 

217 : 2 , 321 : 1 , 390 : 5 
இன்மை செப்பல் 217 : 2 
இன்மையின் 210 : 5 , 390 : 5 
இன்மை வேண்டும் 151 : 4 
இன்றி 22 : 1 , 276 : 4 , 285 : 4 
இன்றில உடைய என்னும் 

கிளவியும் 216: 1 
இன்றிவர் என்னும் 

எண்ணியற் பெயரோடு 
162 : 7 


162 : 7 , 216 : 1 , 318 : 1, 385 : 15 
389 : 1 , 455 : 2 
இன்றே 15 : 1 , 59 : 1 , 318 : 1 
இன்ன 190 : 1 , 416 : 4 , 452 : 2 
இன்ன என்னும் குறிப்புரை 

யாகும் 416 : 4 
ன்ன என்னும் சொன் . 

முறையான 452 : 2 
இன்னதற்கு 108 : 3 
இன்னது 108 : 3 
இன்னது இது 410 : 3 
இன்னது இது என வரூஉம் 
இயற்கை என்ன கிளவியும் 
460 : 3 , 4 
இன்ன பெயரே இவை எனல் 

வேண்டின் 190 : 1 
இன்னல் 297 : 1 
இன்னாமை 297 : 1 


இன்னான் 73:10 


இன்னான் ஏது ஈங்கென 
வரூஉம் அன்ன பிறவும் 
73:10 , 11 
இன்னெனப் பெயரிய வேற்று 
மைக்கிளவி 75 : 2 


இனச்சுட்டில்லாப் பண்பு 
கொள் பெயர்க்கொடை 
18 : 1 
இனத்தினும் 53 : 3 
இனம் 18 : 1 , 53 : 3 , 6 : 1 , 
254 : 2 


இன்று 12 : 2 , 15 : 1 , 59 : 1 , 


366 


தொல்காப்பியம் 


உரித்து 


இனம் செப்பலும் 
61 : 1 


ஈற்ற 65 : 3 


னைத்து 33 : 1 , 165 : 4 
390 : 4 


னைத்தென அறிந்த சினை 
முதற் கிளவிக்கு 33 : 1 
இனைத்தென அறியும் 
வரம்பு 390 : 4 , 5 


ஈற்றசை 252 : 2 
ஈற்றடி இறுசீர் 402 : 2 
ஈற்றயல் 141 : 2 
ஈற்று 10 : 2 , 78 : 2 , 92 : 1 , 
208 : 1 , 230 : 2 , 233 : 3 , 
252 : 2 , 281 : 1 , 402 : 2 . 412 : 6 
ஈற்று நின்றிசைக்கும் ஏ 

இறுதி 281 : 1 
ஈற்று நின்றிசைக்கும் பதி 

னோரெழுத்து 10 : 2 
ஈற்று நின்றியலும் 78 : 2 
ஈற்று நின்றியலும் அன் 
மொழித் தொகையே 
412 : 4 


என் 


னைத்தெனக் கிளக்கும் 
எண்ணுக் குறிப்பெயரும் 
165 : 4 


ஈ 118 : 2 , 438 : 1 , 439 : 2 , 445 : 1 


ஈ என் கிளவி 439 : 2 


சங்கு 73:18 


ஈட்ட 391 : 2 


ஈ தா 

கொடு எனக் கிளக் 
கும் மூன்றும் 438 : 1 
ஈயும் 445 : 1 
ஈர் 29 : 3 , 135 : 1 , 219 ; 1 , 

221 : 2 , 276 : 1 . 


ஈற்றுப் பெயர் முன்னர் 

92 :! 
ஈற்றும் 214 : 2 
ஈற்றுமிசை உகரம் 233 : 3 
ஈறு 70 : 2 , 126 : 1 , 246 : 3 , 

284 : 2 


ஈரடி 400 : 2 


ஈரடி எண்சீர் 400 : 2 


ஈன்றணிமை 369 : 1 
ஈன்றிணிமைப் பொருட்டே 

369 : 1 
ஈன்று 369 : 1 


ஈரளவு 276 : 1 


ஈரளவு இசைக்கும் இறுதியில் 

உயிரே 276 : 1 
ஈரைந்து 58 : 4 , 377 : 4 , 424 : 3 . 


உ 


ஈரைந்தும் 377 : 4 


உ 117 : 2 , 119 : 1 , 120 : 1 , 

233 : 3,283 : 2 
உகரந்தானே குற்றிலுகரம் 

120 : 1 


ஈரொடு சிவணும் 135 : 1 


நூற்பா -- சொல்லகராதி 


367 


உகப்பு 299 : 1 
உகப்பே உயர்தல் 299 : 1 
உகரம் 120 : 1 , 233 : 3 
உசா 364 : 1 
உசாவே 364 : 1 


உண்மையின் 210 : 5 
உணர்ச்சி 387 : 1 
உணர்ச்சி வாயில் 387 : 1 


உணர்த்த 386 : 1 


உசாவே சூழ்ச்சி 364 


உட்கு 295 : 1 
உட்பட ( பா . வே ) 7 : 2 
உடம்படு தல் 74 : 4 


உணர்த்தல் 383 : 3 
உணர்த்த வல்லின் 386 : 1 
உணர்த்தற்கு 239 : 2 
உணர்த்தற்கும் 367 : 1 
உணர்தல் 190 : 2 , 390 : 7 
உணர்ந்தனர் 114 : 2 , 291 : 2 
உணர்ந்தனர் கொளலே 
114 : 2 , 291 : 2 


உடம்படுதலின் 74 : 4 
உடம்பு 58 : 1 
உடம்பே 58 : 1 


உடன் 185 : 2 


உடன்மொழிப் பொருள 
185 : 2 


உணர்ந்திசினோர் 113 : 2 
உணர்ந்திசினோரே 113 : 2 
உணர்வோர் 387 : 1 


உடனிலை 278 : 2 , 451 : 1 


உணரும் 57 : 8,452 : 1 
உணருமோர் 92 : 2 


உடை 239 : 1 , 421 : 2 


உணருமோரே 92 :2 


உதந 245 : 2 


உதநவும் 245 : 2 


உது 164 : 1 


உந்து 287 : 1 


உடைத்து 80 : 2 , 216 : 2 , 234 : 2 , 

239 : 2 , 438 : 2 , 444 : 2 . 
உடைத்தே 234 : 2 , 239 : 2, 

444 : 2 
உடைப்பெயர் 162 : 2 
உடைமை 74 :4 , 6 , 75:10 , 

76 : 5 , 210 : 1 
உடைமையின் 74 : 4 , 76 : 5 
உடைய 148 : 1 , 166 : 2 , 168 : 1 , 

197 : 3 , 216 : 1 , 270 : 3 , 289 : 2 
உண்டு 287 : 1 , 454 : 2 , 
உண்மை 210 : 5 


உம் 4 :2 , 3 , 7 : 2 , 10 : 2 , 11 : 1 , 

2 , 14 : 1 , 16 : 1 ( 2 ) 17 : 1 ( 2 ) 
22 : 1 , 24 : 1, (2 ) 25 : 1 , 26 : 1 
( 2 ) 27 : 1 , 28 : 1 ( 3 ) 2 , 4 , 
29 : 2 , 30 : 1 , 31 : 1 , 32 : 4 , - 
33 : 2 , 34 : 1 , 35 : 1 , 37 : 1 , 
38 : 1 ( 2 ) 40 : 1 , 41 : 1 , 49 : 2 ( 2 ) 


368 


தொல்காப்பியம் 


9 


3 ( 2 ) 50 : 1 ( 2 ) 51 : 1 , 53 : 3 ( 3 ) 
57 : 6 , 7 , 9,58 : 4 , 61 : 1 , 
62 : 1 ( 4 ) , 67 :4 , 68 : 1 , 2,69 : 1 , 
72 : 3 , 13 , 14 , 73:11 , 74 : 8 , 
75:12 , 76 : 3 ( 2 ) 76:10 , 77 : 8 , 
80 : 2,81 : 1 ( 2 ) 82 : 1 ( 2) 85 : 1 ( 2 ) 
86 : 1 , 88 : 1 ( 2) 89 : 2,91 : 1 ( 2) 
93 : 1 ( 2) 94 : 2 , 95 : 2 , 96 : 1 ( 2 ) 
97 : 1 , 2 , ( 2 ) 99 : 1 ( 3 ) 100 : 1 
( 3 ) 102 : 1 , 103 : 1 , 104 : 2 , 
105 : 3 (2) 106 : 1 , 2 , 3 , 4,5 ( 2 ) 
106: 6,7 ( 2 ) 8 , 107 : 1 , 108 : 4, 
110 : 1 , 2 , 3 ( 2 ) 4 ( 2 ) 111 : 2 , 3 , 
113 : 1 ( 2) 119 : 1 ( 2 ) 123 : 2 , 
128 : 1 , 131 : 1 , 134 : 1 , ( 2 ) 
2 ( 2 ) 135 : 1 ( 2) 136 : 1 , 137 : 1 , 
149 : 2 , 143 : 1 (2) 145 : 1 , ( 2 ) 
148 : 1 (2 ) , 2 , 149 : 1 , 151 : 2 
( 2 ) 152 : 1 , 153 : 1 ( 2 ) 154 : 1 
( 2) 156 : 1 ( 2) 157 : 3 , ( 2 ) 4 ( 2 ) 
158 : 1 , 159 : 2 , 3 , 4 , 5 , 7 , 
160 : 1 , 2 , 3 , 4 , 5 , ( 2) 6 , 7 , 
9 , 11 , 161 : 1 , ( 2 ) 3 , 163 : 1 , 
2 ( 2 ) 163 : 3 , 164 : 1 , 2 , 3 , 4, 
5 , 6 , 165 : 1 , 2, 3 ( 2 ) 4 , 6 , 
167 : 2 . (2 ) 3 , 168 : 2 ( 2) 8 ( 2 ) 
169 : 1 , 2 , 171 : 2 , 5 , 177 : 1 , 
2 { 2 ) 178 : 1 , 2 ( 2 ) 179 : 1 , 3 , 
180 : 1 , 2 , ( 2 ) 188 : 2 , 192 : 1 , 
197 : 2 , (2 ) 198 : 1 ( 2 ) 3 ( 2 ) 4 ( 2 ) 
199 : 2 , 3 , 4 , 202 : 1 , 203 : 1 , 
204 : 1 , 205 : 1 (2 ) 2 , 207 : 2 , 
208 : 1 , 209 : 1 , 210 : 1 , 2 , 3 
( 2 ) 6 ( 2 ) 211 : 1 ( 2 ) 214 : 1 ( 2 ) 
215 : 1 , 216 : 1 , 2 , 3 , ( 2 ) 4 , 


6 , 7 ( 2 ) 217 : 4 , 6 , 2 , 8 , 3 , 
4 ( 2 ) 219 : 1 , 2 ( 2 ) 220 : 2 , 
221 : 2 , 222 : 2 , 223 : 3 , 
224 : 3 , 225 : 2 , 226 : 1 , 2 , 
227 : 1 , 2 , 228 : 1 229 : 1 (4 ) 
2 ( 2 ) 3 , 230 : 2 , 231 : 1 (2 ) 
2 , 233 : 3 , 235 : 1 , 2 , 236 : 1 
( 2 ) 238 : 3 ( 2 ) 239 : ( 2 ) 240 : 2 
( 3 ) 3 , 241 : 2 , 242 :1 , 243 : 1 , 
244 : 1 ( 2 ) 245 : 2 , 3 , 4 , 5 , 6 , 
7 , 8 , 246 : 2 , ( 3 ) 3 (2) 250 : 3 , 
253 : 2 , 254 : 1 , 256 : 1 ( 2 ) 
267 : 1 (2) 269 : 270 : 2 ( 3 ) 
273 : 1 , 275 : 2 , 276 : 2 , 3 , 4 , 
278 : 1 ( 4 ) 280 : 1 , 281 : 2 , 
282 : 1 ( 2 ) 283 : 1 , 284 : 1 , 2,4 , 
285 : 1 , 2 , 3 , 4 , 287 : 1 ( 2 ) 
289 : 1 ( 3 ) 290 : 3 ( 2 ) 4 , 291 : 1 , 
292 : 2 ( 3 ) 3 ( 2 ) , 304 : 1 , 
305 : 1 ( 2 ) 308 : 1 , ( 2 ) 309 : 1 ( 2 ) 
310 : 1 ( 2 ) , 311 : 1 ( 2 ) 312 : 1 ( 2 ) 
313 : 1 , 2 , 314 : 1 ( 3) 315 : 2, 
316 : 1 , 317 : 1 , 324 : 2 , 331 : 1 , 
( 2 ), 332 : 1 ( 2 ) 334 : 1 , 335 : 1 
( 2) 339 : 1 , 341 : 1 ( 3 ) , 342 : 2 , 
343 : 2 , 344 : 2 ( 2 ) 346: 1 ( 2 ) 
347 : 1 ( 2 ) 352 : 1 ( 4 ) , 353 : 2 , 
354 : 1 , 355 : 1 ( 2 ) 359 : 2, 
366 : 1 ( 2 ) 370 : 1 ( 2 ) 371 : 1 ( 2 ) 
372 : 1 ( 2) 376 : 1 ( 2 ) 377 : 4 
378 ; 1 , ( 3 ) 390 ; 1 , 2, 393 : 1 , 
2 , 394 : 1 , 397 : 1 , 2 , ( 2 ) 3 ( 2 ) 
4 ( 2 ) 399 : 3 ( 2 ) -402 : 3 , 403 : 3 
(2 ) 404 : 2 , 410 :4 , 4 , 1 : 3 , 
412 : 1 , 2 , 3 , 413 : 2 ( 2 ) , 3 ( 2 ) 


நூற்பா - சொல்லகராதி 


369 


4 , 414 : 1 , 416 : 1 , 2 , 419 : 3 , 
421 ; 2 , 4 ( 2 ) 422 : 1 , 423 ; 3 , 
424 : 3 , 426 : ( 2 ), 3 , 430 : 1 , 
433 : 1 , 438 : 1 , 443 : 1 , 2 , 3 , 
5,445 : 1( 2 ) 449 : 1 , 450 : 1 , 

452 : 1 , 454 : 2 
உம் உந்தாகும் 287 : 1 
உம்மை 412 : 2 , 250 : 3 , 282 : 1 , 

284 : 1 , 286 : 1 , 424 : 2 , 
உம்மை எண்ணின் உருபு 

( தொகும் ) 286 : 1 
உம்மை எண்ணும் 282 : 1 
உம்மைச் சொல்லே 250 : 3 


உயர்தல் 299 : 1 
உயர்திணை 1 : 1 , 4 : 1 , 4 : 5 , 

49 : 3 , 57 : 9 , 58 : 6 , 90 : 1 , 
117 : 3 , 121 : 1 , 157 : 3 , 159 : 8 
163 : 1 , 184 : 2 , 193 : 2 , 

198 : 3 , 211 : 3 , 415 : 1 
உயர்திணை என்மனார் 

மக்கட் சுட்டே 1 : 1 


உயர்திணை ஒருமை 170 : 2 
உயர்திணை ஒருமை தோன்ற 

லும் உரித்தே 170 : 2 
உயர்திணைக்குரிமையும் 
157 : 3 , 198 : 3 


உம்மைத் தொகை 406 : 3 , 
411 : 4 , 415 : 1 


உயர்திணை சுட்டா 193 : 2 
உயர்திணைத் தொகைவயின் 
90 : 1 


உம்மைத் தொகையே 406 : 3 , 
411 : 4 


உம்மை தொக்க எனாவென் 

கிளவியும் 284 : 1 
உம்மை தொக்க பெயர் 

வயினானும் 412 :! 
உம்மையெச்சம் 430 : 1 


உயர்திணைப் பெயர் 159 : 8 
உயர்திணை மருங்கின் 117 : 3 
உயர்திணை மருங்கின் ஆக்கம் 

இல்லை 184 : 2 
உயர்திணை மருங்கின் 
உம்மைத்தொகையே 
414 : 1 


உம்மை வேண்டும் 33 : 2 
உம்மொடு வரூஉம் கடதற 
என்னும் அந்நாற் கிளவி 
யொடு 199 : 3,4 
உயங்கல் 363 : 1 


உயா 363 : 1 , 


உயர்திணை மருங்கின் நிலை 

யினவாயினும் 57 : 4 
உயர்திணை மருங்கின் 

பால் 
பிரிந்திசைக்கும் 4 : 5 
உயர்திணை மருங்கின் 
மேலைக் கிளவியொடு 
வேறுபாடிலவே 211- : 3,4 
உயர்திணை மருங்கினும் 44 : 3 


உயாவே 363 : 1 
உயாவே உயங்கல் 363 


உயர் சொல் 27 : 3 


370 


தொல்காப்பியம் 


உரிமை 80 : 2 , 157 : 3 ( 2 ) 4 , 

169 : 1 , 198 : 3 ( 2 ) 4 , 239 : 2 , 

292 : 4,5 
உரிமை தோன்றினும் 

292 : 4,5 


உயர்திணை மேன 58 : 6 
உயர்திணைய 205 : 3 
உயர்திணையவ்வே 2 : 3 
உயர்ந்தோன் 441 : 1 
உயர்ந்தோன் கூற்றே 441 : 1 
உயர்பின் வழித்தே 87 : 1 
உயர்பு 87 : 1 , 295 : 1 
உயர்வாகும் 295 : 1 
உயிர் 58 : 1 , 121 : 1 , 148 : 1 , 
276 : 1 


உயிரே 58 : 1 , 121 : 1 
உயிரும் 148 : 1 
உரி 156 : 1 , 265 : 3 , 285 : 2 
உரிச்சொல் 156 : 1 , 292 : 1 , 

293 : 2 , 383 : 1 , 390 : 3 , 

449 : 1 
உரிச்சொலெல்லாம் 390 : 3 
உரிச்சொற்கிளவி 292 : 1 
உரிச்சொற்கிளவியும் 156 : 1 
உரிச்சொற் கிளவி விரிக்குங் 

காலை 292 : 1 
உரித்து 24 : 2 , 25 : 1 , 32 : 4 , 

39 : 1 , 61 : 1 , 95 : 2, 170 : 2 , 
181 : 1 , 182 : 1 , 186 : 2 , 
187 : 1 , 188 : 2 , 207 : 2 , 
230 : 2 , 281 : 2 , 372 : 1 , 378 : 3 , 
உரித்தும் 280 : 2 
உரித்தும் ஆகும் 280 : 2 
உரித்தே 24 : 2 , 39 : 1 , 61 : 1 , 

207 : 2,230 : 2 , 372 : 1 , 
378 : 1 


உரிமைய 217 : 6,229 : 3 
உரிமையும் 157 : 3 (2) 4 
உரிமையும் உடைத்தே 

80 : 2 , 239 : 2 
உரிய 28 : 4 , 60 : 1 , 68 ; 2 , 

79 : 2 , 123 : 2 , 158 : 2 , 220 : 2 , 

246 : 4 , 367 : 1 , 449 : 1 , 
உரியவும் 123 : 2 
உரியவை 158 ; 2 , 499 : 1 
உரியவை உரிய பெயர்வயி 

னான 158 : 2 
உரு 24 : 1 , 295 : 1 , 367 : 1 
உருபின் 102 : 1 , 106 : 8 
உருபின 198 : 5 
உருபினும் 97 : 2 
உருபினும் பொருளினும் 
மெய்தடுமாறி 97 : 2 
உருபு 70 : 1 , 90 : 2 , 97 : 2 , 

98 : 1 , 99 : 1 , 100 : 1 , 101 : 2 , 
102 : 1 , 106 : 8 , 107 : 1 , 245 : 4 , 
286 : 1 , 


உருபு தொகவருதலும் 100 : 1 
உருபு தொக வருதலும் 100 : 1 
சு.வே. 


உருபு தொடர்ந்தடுக்கிய 
வேற்றுமைக் கிளவி 98 : 1 


371 


நூற்பா- சொல்லகராதி 


உருபு தொடர்ந்தடுக்கிய 
வேற்றுமைக் கிளவி ஒரு 
சொன்னடைய 98 ; 1,2 


உவமத் தொகையே 406 : 1 , 
488 : 1 


உவமம் 408 : 1 


உவர் 159 : 4 


உவள் 159 : 3 


உவன் 159 : 2 


உவை 164 : 3 


உருபுநிலை திரியாது ஈறு 

பெயர்க்காகும் 70 : 1,2 
உருபும் 99 : 1 , 107 : 1 
உருபென ( சேனா . ) 24 : 1 
உரும் 354 : 1 
உருவின 157 : 5 
உருவுட்காகும் 295 : 1 
உருவென மொழியினும் 
24 : 1 


உழை 77 : 5 


உள் 22 : 2 , 29 : 1 , 32 : 1 , 39 : 1 , 

51 : 2 , 53 : 1 , 66 : 1 , 77 : 5 , 
104 : 2 , 105 : 1 , 118 : 1 , 
127 : 1 , 157 : 1 , 172 : 1 , 
186 : 1 , 192 : 2 , 193 : 1 , 
201 : 1 , 206 : 1 , 208 : 2 , 
218 : 1 , 220 : 1 , 225 : 1 , 
233 : 1 , 270 : 1 , 278 : 2 , 
289 : 2 


. 


உரை 73 : 9 , 416 : 4 , 451 : 1 
உரைக்கும் 110 : 5 , 199 : 5 , 

200 : 4 , 206 : 2 


உரைத்தல் 67 : 2 


உரையசை 272 : 1 


உள்பொருள் 49 : 1 


உள்ள 165 : 2 


உரையிடத்தியலும் உட 
னிலை 451 : 1 


உலகம் 58 : 1 


உள்ள இல்ல என்னும் 

பெயரும் 165 : 2 
உள்ளத்தின் ( சு.வே ) 324 : 2 


உவ்வும் 119 : 1 


உவகை 299 : 1 


உவத்தல் 72 : 8 
உவத்தலின் 72 : 8 
உவப்ப 299 : 1 


உள்ளத்தின் 324 : 2 
உள்ளது 308 : 1 
உள்ளல் 334 : 1 


உவப்பே உவகை 299 : 1 


உள்ளுறுத்த 184 : 1 
உள 68 : 1 , 113 : 2 , 123 : 2 , 

149 : 1 , 192 : 1 , 206 : 3 , 
216 : 3 , 276 : 5,452 : 1 


உவம் இயல 608 : 1 


உவமத் தொகை 406 : 1 , 
488 : 1 


உள என் கிளவியும் 216 : 3 


372 


தொல்காப்பியம் 


உளப்பட 7 : 2 , 57 : 6 , 165 : 5 , 

229 : 2 , 
உளவெனப்பட்ட எல்லாப் 

பெயரும் 149 : 1 
உளவென மொழிப் 113 : 2 


எ 35 : 1 , 43 : 3 , 69 : 1 , 72 : 3 , 

74 : 3 , 151 : 1 , 232 : 2 , 235 : 2 , 
292 : 8 , 404 : 1 


எச்சவும்மையும் 278 : 1 
எச்சக் கிளவி 380 : 2 


உளவென மொழிப் பொருள் 
வேறு படுதல் 276 : 5 


உளவே 68 : 1 , 123 : 2 


உற்ற 23 : 1 


உற 205 : 3 , 239 : 1 , 390 : 7 , 

420 : 4 


உறப்பு 341 : 1 
உறப்பும் 341 : 1 
உறழ் 16 : 2 
உறழ்துணைப் பொருளே 
16 : 2 


> 


| 


உறு 294 : 2 


உறு தவ நனியென வரூஉ 

மூன்றும் 294 : 2 
உறுப்பின் கிளவி 57 : 4 
உறுப்பு 57 : 4 , 76 : 8 
உறை நிலத்தான 94 : 2 
உறை நிலம் 94 : 2 


எச்சத்து 234 : 1 
எச்சொல்லாயினும் 232 : 2 
எச்சொல்லாயினும் பொருள் 

வேறு கிளத்தல் 292 : 8 
எச்சம் 96 : 2 , 226 ; 1 , 232 ; 1 , 
234 : 1 , 250 : 1 , 278 : 1 , 
280 : 2 , 425 : 2 , 428 : 1 , 
429 : 1 , 4.32 : 1 , 434 : 2 , 
435 : 1 
எஞ்சா 320 : 1 
எஞ்சாப் பொருட்டே 320 : 1 
எஞ்சிய 141 : 1 , 220 : 1 
எஞ்சிய இரண்டின் இறுதிப் 

பெயரே 141 : 1 
எஞ்சிய கிளவி 220 : 1 
எஞ்சிய கிளவி 

இடத்தொடு 
சிவணி ஐம்பாற்கும் உரிய 

220 : 1,2 
எஞ்சிய மூன்று 433 : 1 
எஞ்சிய மூன்றும் 433 ; 1 
எஞ்சு 217 : 1 , 228 : 1 , 231 : 1 ( 2 ) , 

233 : 2 , 279 : 1 , 450 : 1 
எஞ்சுதல் 435 : 2 
எஞ்சுதல் இலவே 435 : 2 


ஊ 


ஊர்தி 72 : 5 


ஊர்தியின் 72 : 5 
ஊர்ந்த 8 : 1 , 200 : 2, 213 : 1 
ஊர்ந்து 160 : 4 , 445 : 2 


நூற்பா - சொல்லகராதி 


373 


எண்ணுங்காலை ( பா . வே ) 
47 : 1 


எஞ்சு பொருட் கிளவி 279 : 1 , 

424 : 4 , 433 : 2 
எஞ்சு பொருள் 424 : 4 
எட்டே 64 : 1 
எட்டு 64 : 1 , 108 : 5 , 250 : 3 
எடுத்த 61 : 1 252 : 2 
எடுத்த மொழி 61 : 1 
எடுத்த மொழி இனம் 

செப்பலும் உரித்து 61 : 1 
எண் 44 : 1 , 72:10 , 199 : 4 , 
206 : 3 , 217 : 4 , 250 : 2 , 252 : 1 , 
253 : 2 , 282 : 1 ( 2 ) 283 : 1,2 , 
285 : 1,3 , 286 :1,289 : 2 , 
4 :11 : 2 


எண்ணுத்திணை விரவுப் 

பெயர் 511 
எண்ணுநிலை 288 : 1 
எண்ணுப் பெயர் 45 : 1 
எண்ணும் 44 : 2 
எண்ணுமுறை 44 : 2 
எண்ணுவழிப்பட்டன 284 : 4 
எண்ணுவழி மருங்கின் 

விரவு தல் வரையார் 43 : 2 
எண்ணே 250 : 2 , 252 : 1 , 
253 : 2 


எண்ணேகாரம் 283 : 1 


எண்சீர் 400-2 


எண்ணியற் பெயர் 162 : 7 
எண்ணியற் பெயரொடு 
411 : 2 


எண்மை . 261 
எத்திறத்தானும் பெயர் 
முடி பினவே 423 : 3 


எதிர் 14 : 1 , 95 : 1 , 103 , : 1 

231,2 , 239 : 2 , 403 : 2 


எண்ணியன் -மருங்கில் 206 : 3 
எண்ணியன் மருங்கில் 
திரிப்வை உள 206 : 3 


எண்ணின் 72:10 


எதிர் மறுத்துணர்த்தற்கு 
உரிமையும் உடைத்தே 
239 : 2 
எதிர்மறுத்து மொழியினும் 
103 : 1 


எண்ணினுள் 289 : 2 
எண்ணு 43 : 2 , 51 ; 1 , 165 : 4, 
-283 : 2 , 284 : 4 
எண்ணுக் குறி -த்தியலும் 
283-1 


2 


எதிர்மறுத்து மொழியினும் ... 
பொருணிலை திரியா 
103 : 1,2 
எதிர் மறுத்து மொழியினும் 
பொருள் நிலை திரியா 
231 : 2 


எண்ணுக் குறிப்பெயரும் 
165.4 


எண்ணுங் காலும் 47 : 1 


374 


தொல்காப்பியம் 


எல்லாப் பெயரும் 148 : 2 , 

169 : 2 


எதிர்மறை 250: 1,251: 1 , 

278 : 1 , 424 : 2 , 429 : 1 , ( 2 ) 
எதிர்மறை உம்மையும் 278 : 1 
எதிர்மறை முடிபின 429 : 1 
எதிர்மறை யெச்சம் 429 : 1 
எதிர்வின் 197 : 1 , 421 : 1 
எதிர்வு 197 : 1 , 242 : 1 , 421 : 1 
எதிர்வே 242 : 1 
எப்பொருள் ஆயினும் 35 : 1 , 
74 : 3 


எல்லாம் 50 : 1 , 57 : 8 , 58 : 5 . 
79 : 2 , 97 : 1 , 149 : 1 , 152 : 1 ,, 
169 : 2 , 171 : 3 , 176 : 2, 178 : 1 , 
179 : 1 , 180 : 1 , 183 : 1 , 198 : 2 . 
246 : 4 , 383 : 1 , 390 : 3 , 416 : 3, 

448 : 1 , 456 : 2 
எல்லாம் என்னும் பெயர் 

நிலைக்கிளவி 183 ; 1 
எல்லாரும் 161 : 1 
எல்லாரும் என்னும் பெயர் 

நிலைக்கிளவியும் 161 : 1 
எல்லீரும் 161 : 2 
எல்லீரும் என்னும் பெயர் 

நிலைக் கிளவியும் 161 : 2 
எல்லே 264 : 1 
எல்லே விளக்கம் 264 


எப்பொருளாயினும் 

கொள்ளும் 74 : 3 
எம் 199 : 2 
எம்முறைச் சொல்லும் 235 : 2 
எய்திடன் உடைத்தே 
வாராக்காலம் 234 : 2 


எய்து 234 : 2 


எய்யாமை 336 : 1 


எய்யாமை அறியாமை 336 
எருத்து 402 : 2 
எருத்து வயிற்றிரியுந் 

தோற்றமும் 402 : 2,3 
எருத்து வயின் 402 : 2 


எல் 264 : 1 


எவ் வழி 72 : 3 
எவ்வயிற் பெயரும் 69 : 1 
எவ்வயிற் பெயரும் வெளிப் 
படத்தோன்றி நிலையல் 
செவ்விது 69 : 1,2 
எவ்வயின் வினையும் 422 : 1 
எவன் 31 : 1 , 215 : 2 
எவன் என் வினாவே 215 : 2 
எழுத்தின் 265 : 2 
எழுத்து 10 : 2 , 62 : 4 , 265 : 2 , 

389 : 1 , 395 : 2 
எழுத்துப் பிரிந்திசைத்தல் 
389 : 1 


எல்லா 99 : 1 , 148 : 2 , 414 : 1 


எல்லா உருபும் 99 : 1 
எல்லாச் சொல்லும் 79 : 2 
எல்லாச் சொல்லும் பொருள் 

குறித்தனவே 152 : 1 
எல்லாத் தொகையும் 414 : 1 


நூற்பா- சொல்லகராதி 


375 


எழுத்தொடு 395 : 2 
எழுத்தொடு புணர்ந்த சொல் 
395 : 2 


2 


262 : 2 , 267: 2 , 294 : 3,367 : 1 
393 : 3 , 398 : 2 , 405 : 2 , 413 : 5 , 

419 : 4 , 421 : 6,466 : 4 
என்பது 275 : 1 


என்மனார் 1 : 1,2,38 : 4 , 

72:14 , 73:11 , 74 ; 8 , 75:12 , 
76:12 , 77 : 8 , 81 : 2 , 88 : 3,2 , 
121 : 2,136 : 2 , 145 : 2,153 : 2 , 
161 : 4 , 201 ; 3 , 219 : 3 , 226 : 3 , 
233 : 4 , 236 : 4 , 270 : 3 . 283 : 2 , 
352 : 2 , 390 ; 7 , 397 : 5 , 442 : 3 


எழுந்த 106 : 4 
எழுவாய் 66 : 2 
எழுவாய் வேற்றுமை பெயர் 

தோன்று நிலையே 66 : 2 
எற்றம் 331 ; 6 
எற்று 258 : 1 
எற்று என் கிளவி 258 : 1 
எறுழ் 382 : 1 
எறுழ் வலியாகும் 382 : 1 
என் 80 : 1,2,83 : 1,84 : 1 , 90 : 1,2 . 

123 : 1 , 127 : 2 , 129 : 1 , 130 : 1 , 
134 : 1,2 , 143 : 2 , 151 : 2 , 
160 : 1,2,9 , 163 : 3 , 181 : 1 , 
182 : 1 , 186 :2 , 200 : 3 , 201 : 2 , 
209 : 1 , 210 : 2 , 215 : 2 , 216 : 3 , 
217 : 2 , 230 : 1 , 236 : 1 , 253 : 3 , 
254 : 1 , 257 : 1 258 : 1 , 260 : 1 , 
268 : 1 , 281 : 1 , 282 : 2 , 
284 : 1,2,315 : 2 , 316 : 1 , 
317 : 1 , 320 : 1 , 345 : 1 , 358 : 1 , 
362 ; 1 , 365 : 1 , 369 : 1 , 377 : 1 , 
404 : 1 , 432 : 1 , 435 : 1 , 439 : 2 , 
440 : 1 , 441 ; 1 , 442 : 1 , 444 : 2 


என்மனார் புலவர் 38 : 4 , 

76:12 , 81 : 2 , 88 : 3,121 : 2 , 
145 : 2 , 153 : 2 , 161 : 4 , 201 : 3 , 
219 : 3 , 226 : 3 , 233 : 4 , 236 : 4 , 
270 : 3,283 : 2 , 352 : 2,390 : 7 , 

397 : 5 , 442 : 3 
என்மனார் மயங்கியோரே 

136 ; 2 


என்ற 421 : 1 
என்றா 72 : 6,8,10,12 , 75 : 5 , 

7,9 , 76 : 6,8 , 108 : 2 , 197 : 1 , 
18 : 1 , 419 : 1,2 ( 2 ) 420 : 1 ( 2 ) 

2 ( 2 ) 
என்றிப்பாற்கும் ( பா . வே . ) 

179 : 3 


என்றிவை நான்கும் 343 : 2 


என்ப 22 : 2 , 28 : 4 , 69 : 2 , 

70 : 2 , 72:14 , 79 :2,84: 2 , 
100 : 2 , 108 : 5 , 115 : 2 , 122 : 2 , 
125 : 1 , 154 : 2 , 155 : 2 , 156 : 2 , 
173 : 4 , 174 : 3 , 175 : 5,176 : 2 , 
204 : 2 , 215 : 2 , 227 : 3 , 246 : 4 , 
247 : 1 , 248 : 3 , 251 : 3 , 256 : 2 , 


என்று 3 : 1 , 43 : 1 , 52 : 2 , 57 : 5 , 

67 : 3 , 74 : 7 , 75:11 , 140 : 1 , 
155 : 1 , 173 : 3 , 174 : 2 , 175 : 4 , 
176 : 1 , 210 : 3 , 245 : 8 , 247 : 1 , 
245 : 1 , 249 : 1 , 250 : 2 , 254 : 1 , 


376 , 


தொல்காப்பியம் 


. 


262 : 1 , 284 : 2 , 289 : 1 , 343 : 2 , 

391 : 1 , 405 : 1 , 406 : 3 , 410; 1 
என்று என் கிளவியும் 

அதனோரற்றே 254 : 1 
என்றும் 289 : 1 
என்ன 67 : 2 , 72:14 , 163 : 3 , 

210 : 7 , 224 : 2 , 410 : 4 
என்ன கிளவியும் 72:14 
என்ன கிளவியும் குறிப்பே 

காலம் 210 : 7 
என்ன பெயரும் 167 : 2 


172 : 3 , 185 : 1 , 196 : 1 , 
200 : 3 , 203 : 1 , 212 : 1 , 218 : 3 , 
219 : 1 , 233 : 2 , 253: 3,257 : 2 , 
274 : 2 , 276 : 5 , 282 : 2,289 : 1 , 
290 : 1 , 294 : 2 , 359 : 1 , 390 : 4 , 
410 : 3 , 415 : 2 , 416 : 2 , 432 : 1 , 
433 : 2 , 438 : 1 


என என் கிளவி 253 : 3 


எனப்பட்ட 149 : 1 


எனப்படுப் 155 : 1 , 244 : 1 


என்னா 416 : 2 
என்னா மரபின எனக் 
கூறுதலும் 416 : 2 


எனப்படுபவை 157 : 2 . 
எனப்படுவது 195 : 1 
எனல் 190 : 1 


என வரூஉம் 58 : 3 


எனவும் 289 : 6 


எனவென் எச்சம் 432 : 1 


எனவென் எண்ணும் 28252 


என்னும் 28 : 3 , 31 : 1 , 75 : 3 , 

106 : 1 , 108 : 3 , 117 : 2 , 125 : 1 , 
150 : 1 , 159 : 6 , 160 : 6 , 161 : 1 , 
2, 162 : 7 , 164 : 5 , 165 : 1 ( 2 ) , 
179 : 2, 183 : 1 , 188 : 1 , 199 : 2 , 
3 , 200 : 1 , 202 : 1 , 207 : 1 , 
216 : 1 , 216 : 2 , 217 : 3 , 222 : 3 , 
224 : 1,229 : 1 , 233 : 2 , 238 : 1 , 
259 : 1 , 269 : 1 , 275 : 1,416 : 4 , 
421 : 3 , 444 : 1 , 452 : 2 


எனவே 424 : 2 . 


எனா 284 : 1 


எனாஅ 77 : 6,7 


எனின் 35 : 1 


எனும் 76 : 3 


ஏ 


என 4 : 4 , 9 : 1 , 19 : 1 , 24 : 1 , 

25 : 1 , 26 : 1 , 32 : 2, 33 : 1 , 
58 : 3 , 63 : 1 , 72 : 2, 73 : 2,10 , 
74 : 2, 75 : 2, 76 : 2 , 77 : 2 , 
104 : 1 , 105 :2,3 , 113 : 2, 
115 : 1 , 116 :2151 : 1 , 155 : 1 , 
157 : 2 , 159 : 2 , 3,4,5 , 
164 : 1,3 , 165 : 4 , 171 : 3 , 


ஏ 1 : 1,2,3 , 3 : 1,4 ; 4 : 4 , 5 : 1 , 

7 : 3 , 9 : 2 ( 2 ) 10 : 3 ( 2 ) 11 : 3 , 
12 : 2, 14 : 1 ( 2 ) 15 : 1 ( 2 ) 16 : 2 , 
17 : 2 , 18 : 2 , 21 : 1 ( 2 ) 22 : 2 , 
24 : 2, 32 : 4 , 34 : 1 , 37 : 2, 
39 : 1 ; 42 : 2, 43 : 1 , 47 : 1 , 


நூற்பா - சொல்லகராதி 


377 


> 


51 : 2 , 53 : 4 , 57 : 1,2( 2 ) 3 ( 2 ) 5 
58 : 1 (2) 2,59 : 1,61 : 1 , 
62 : 3,4 , 63 : 1 , 64 : 1 , 65 : 2 , 
66 : 2 , 67 : 2 , 68 : 1 , 72 : 3 , 
73 : 1,3 , 74 : 1,7 , 75 : 1,3 , 4 ( 3 ) 
76 : 1 , 4 , 77 : 1,4,78 : 2 , 80 : 2 , 
82 : 1 , 83 : 2 , ( 2 ) , 85 : 2 , 86 : 2 , 
87 : 1,90 : 2 , 91 : 2 , 92 : 2 , 
93 : 2 , 96 :2 , 97 : 4 ( 2 ) , 98 : 2, 
103 : 2 , 104 : 2 , 106 : 9 , 107 : 2 , 
108 : 1 ( 2 ) 2,5 , 110 : 6 , 111 : 4 , 
113 : 2 , 114 : 2 , 116 : 1 , 117 : 3 , 
4 , 119 : 1 , 120 : 1 , 121 : 1 , 
123 : 2 , 124 : 1 , 125 : 1 , 126 : 1 
127 : 2 , 130 : 2 , 131 : 1 , 132 : 1 , 
133 : 1 ( 2 ) 134 : 3 , 136 : 1,2 , 
137 : 1 , 138 : 1 , 139 : 1 , 141 : 1 , 
143 : 3 , 146 : 1 , 148 : 4 ( 2 ) 
149 : 2 , 150 : 3 , 151 : 3,4 , 
152 : 1 , 154 : 2 , 155 : 1,2, 
157 : 5 , 159 : 8 , 162 : 1,2,3,4 , 
5,8 , 163 : 3 , 164 : 7 , 166 : 1,2 , 
167 : 3 , 168 : 2 , 169 : 4 , 170 : 2 , 
171 : 1,2 , ( 2 ) 5 172 : 2 , (2 ) 3,4,5 , 
173 : 4 , 174 : 3 , 175 : 1,2,3,5 , 
176 : 2 , 177 : 2 , 178 : 2 , 179 : 2 
( 2 ) 3 , 180 : 2 , 181 : 1 , 182 : 1 , 
183 : 2 , 185 : 2 , 186 : 2 , 187 : 1 , 
188 : 2 , 190 : 1 , 192 : 1,2 , 
194 : 1 , 196 : 1 , 197 : 3 , 198 : 7 , 
199 : 5 , 200 : 4 , 202 : 1 , 203 : 2 , 
205 : 3 , 206 : 3 , 207 : 1 , 208 : 2 , 
210 : 7 , 211 : 4 , 212 : 2, 214 : 2 , 
215 : 1 , 216 : 10 : 220 : 2,224 : 3, 
228 : 3 , 229 : 4 , 230 : 2 , 233 : 3 , 


234 : 2 , 237 : 4 , 238 : 2 , 239 : 2 , 
241 : 2 , 242 : 1 ( 2 ) 244 : 2 ; 
245 : 9 , 247 : 1,2 , 248 : 1,2 , 
249 ; 2 ( 2 ) 250 : 1,2 ( 2 ) 3 ( 2 ) 
251 : 1,3 252 ; 1 ( 2 ) 2 { 2 ) 253 : 1 , 
( 4 ) 2,3 , 254 : 1 , 256 : 1 , 258 : 1 , 
259 : 1,2 , 261 : 1 , 263 : 1 , 
264 : 1 , 265 : 2 , 274 : 3 , 276 : 1 , 
278 : 2 , 281 : 1,2,282 : 2,283 : 1 , 
285 : 3 , 287 : 1 , 238 : 2 , 289 : 2 , 
290 : 4 , 291 : 2 , 293 : 1 , 296 : 1 , 
297 : 1 , 298 : 1 ( 2 ), 299 : 1 ( 2 ) 
300 : 1 , 302 : 1 , 307 : 1 , 318 : 1 , 
320 : 1 , 323 : 1 , 325 : 1 , 327 : 1 , 
329 : 1 , 333 : 1 , 334 : 1 , 338 :1 , 
339 : 1 , 341 : 1 , 342 : 2 , 343 : 1 , 
350 : 1 , 351 : 1 , 357 : 1 , 358 : 1 , 
362 : 1 , 363 : 1 , 364 : 1 , 369 : 1 , 
370 : 1 , 371 : 1 , 372 : 1 , 373 : 1 , 
377 : 2 ( 2 ) , 3 ( 2 ) 5 , 378 : 1 , 
381 : 1 , 383 : 4 , 384 : 2 , 385 : 1 , 
387 : 1 , 389 : 1 , 391 : 2 ( 2 ) 
392 : 2,4 , 394 : 2 , 395 : 2 , 
398 : 2 , 399 : 2 , 400 : 1 , 401 : 2 , 
405 : 2 , 406 : 1 ( 2 ) 2 ( 2) 3,4 , 
407 : 2 , 408 : 1 , 410 : 4 , 411 : 1 , 
4 ( 2 ) 412 : 4 , 413 : 5 , 415 : 1 , 
417 : 1 , 418 : 1 , 420 : 4 , 421 : 6 , 
423 : 3 , 424 : 1 ,( 2 ) 2 ( 2 ) 3 ( 2 ) 
426 : 2,3 , ( 2 ) 427 : 1 , 430 : 2 , 
432 : 1 , 435 : 2 , 438 : 2 , 439 : 2 , 
440 : 1 , 441 : 1 , 443 : 5 , 444 : 2 , 
445 : 1,2 , 446 : 1 , 448 : 1 , 
452 : 1 , 454 : 2 , 455 : 2 . 


ஏஎ 267 : 1 


378 


தொல்காப்பியம் 


ஏனை உயிரே 121 : 1 
ஏனை எச்சம் 227 : 1 


ஏ எவும் 267 : 1 
ஏஎவும் குரையும் இசை 

நிறை அசை நிலை இரண் 

டாகும் 267 
ஏகாரம் 136 : 1 , 148 : 1 , 252 : 2 
ஏகாரம் வரலே 148 : ! 
ஏது 73:10 , 88 : 2 , 89 : 2 
ஏதுக்கிளவி 88 : 2 


ஏனைக் காலமும் மயங்குதல் 
வரையார் 243 


ஏனைக்கிளவி பன்மைக் 


குரித்தே 187 : 1 


ஏனைப்புள்ளி ஈறு விளி 
கொள்ளா 126 : 1 


ஏதுவும் 89 : 2 


எனைப் பெயரே 172 : 5 


ஏனையுருபும் அன்ன மரபின 
107 : 1 


ஏ பெற்றாகும் 298 :! 
ஏம் 199 : 2 
ஏயினாகிய எண்னின் இறுதி 

யும் 285 : 3 
ஏயும் 256 : 1 , 4.15 : 1 
ஏயொடு 119 : 1 
ஏயொடு வருமே 133 ; } 
ஏழ் 63 : 1,77 : 1,94 : 2 
ஏழாகுவதே 77.1 
ஏழும் 94 : 2 , 200 : 3 
ஏழும் ஆகும் 94 : 2 
ஏற்கும் 189 : 1 
ஏற்றல் 67 : 2 , 100 : 1 
ஏற்றலும் 100 : 1 
ஏன் 200 : 3 


ஐ 19 : 1 , 20 : 1 , 27 ; 1,2 , 65 ; 3 , 

72 : 2 , 78 : 1 , 81 : 1 . 83 : 2 , 
84 : 1 , 93 : 1 , 101 : 1 , 104 : 1 , 
105 : 3 , 106 : 2 , 117 : 2 , 118 : 2 
123 : 1 , 157 : 2, 158 : 1 : 160 : 4 , 
204 : 1 , 218 : 3 , 249 : 2 , 250 : 3 , 
265 : 1 , 278 : 1 (2 ) 280 : 1 , 
292 : 6 379 : 1 , 442 : 2 


> 


ஏனை 30 : 1 ( 2 ) 107 : 1 , 121 : 1 , 

172 : 5 , 187 : 1 , 227 : 1 , 
243 : 1 , 270 : 2 , 
ஏனை இடத்த 30 : 1 
ஏனை இடத்தொடும் 270 : 2 


ஐ ஆய் ஆகும் 118 : 2 
ஐ காரமும் 160 : 4 
ஐந்தனும் 88 : 1 
ஐந்தாகுவதே 75 : 1 
ஐந்து 75 : 1 , 88 : 1,96 : 1,205 : 2 , 

252 : 2 
ஐந்தும் இரண்டும் 96 : 1 
ஐம் 10 : 1 


ஏனை இரண்டும் 10 : 1 


ஐம்பால் 10 : 1 , 150 : 1 , 220 : 2 


நூற்பா- சொல்லகராதி 


379 


ஐம்பாற் கிளவிக்கும் 158 : 1 
ஐம்பாற்கும் 220.2 
ஐம்மை 350 : 1 
ஐயக்கிளவி 23 : 1 
ஐயந் தீர்தற்குத் தெரிந்த 

கிளவி 32 : 3,4 
ஐயம் 23 : 1 , 32 : 3 , 250 : 1 , 

263 : 1 , 378 : 1 
ஐயமும் 378 : 1 
ஐயும் 81 : 1 , 101 : 1 , 105 : 3 
ஐயும் ஆனும் 93 : 1 
ஐயும் கண்ணும் அல்லாப் 

பொருள்வயின் இறுதி 
உருபுதொகா 101 
ஐயென்னிறுதி 123 : 1 
ஐயெனப் பெயரிய வேற்று 

மைக்கிளவி 72 : 2 
ஐவருமே -83 : 2 
ஐ வியப்பாகும் 379 : 1 


151 : 4 , 160 : 10 ( 2 ) 162 : 7 
166 ; 1 , 168 : 2 ; 1 ] 1 :5 , ; 
194 : 1,4 , -195 :2 , 197 : 2 , : 
198 : 2 , 199 : 3,4 , 200 : 2, 
201 : 2, 204 : 2, 209 : 1, 210 :2,6 , 
211 : 2,6 , 216 :5 ( 2 ) 6,8,10 , 
220 : 1 , 221 :2 , 222 :3 , 226 : 2 ( 2) 
230 : 1 , 232 : 1 , 233 : 3 , 236 : 3 , 
244 :1 , (2 ) 245 : 3 , 251 :2 , 
265 : 2 , 270 : 2 , 284 : 1 , 289 : 1 , 
290 : 3 ( 2 ) , 384 : 2 , 392 : 3, 
395 : 2 , 411 : 3 , 419 : 3 , 426 : 3 , 
427 : 1 , 431 : 2 , 3 , 432 : 1 , 
455 : 2 


ஒடுச்சொல் 87 : 1 
ஒடுவும் 289 : 1 
ஒடுவெனப் பெயரிய 

வேற்றுமைக்கிளவி 73 : 2 
ஒத்த 106 : 3 , 383 : 3, 
ஒத்த மொழியால் 383 : 3 
ஒப்ப 218 : 4 
ஒப்பத் தோன்றும் , ஒருவர்க் 

கும் ஒன்றற்கும் 218 : 4 
ஒப்பு லொப்புரை 73 : 9 
ஒப்பில் போலி 273 : 1 


ஓ 


ஒக்கும் 81 : 2,215 : 2 
ஒட்டு 110 : 4,400 : 3 
ஒட்டும் 71 : 2 , 110 : 4 
ஒட்டுவழி அறிந்து . 400 : 3 
ஒடு 2 : 2 , 10 : 3 , 20 : 1 , 37 : 1 , 

57 : 7 , 58 : 4 , 64 : 1 , 65 : 3 , 
73 :2,6,8 , 77 :7 , 87 : 1 , 88 : 2 , 
104 : 2 , 108 : 4 , 110 : 5 , 111 : 2 , 
113: 1 ; 115 :1 ; 119 : 1 , 123 : 2 ; 
133 : 1 , 135 :1 , 150 : 2,3 , 


ஒப்பில் போலியும் அப் 

பொருட்டு 273 : 1 
ஒப்பில் மொழியாற் பொருள் 

செய்கு நவும் 245 : 8 
ஒப்பில் வழியாற் பிறிது 

பொருள் சுட்டலும் 111 : 3 
ஒப்பின் 72 : 6 


380 


தொல்காப்பியம் 


ஒப்பனாகிய பெயர்நிலை 

உளப்பட 165 : 5 
ஒப்பினானும் 210 : 3 
ஒப்பு 72 : 6 , 73 : 9 ( 2) 111 : 3 , 

160 : 10 , 165 : 5 , 216 : 5 , 
245 : 8,273 : 1 , 


ஒருத்தி 177 : 2 
ஒருத்திக்கும் 177 : 2 
ஒரு பெயர்ப் பொதுச்சொல் 
49 : 1 


ஒரு பொருட்டு 292 : 5 
ஒரு பொருள் 42 : 1 
ஒரு பொருள் இரு சொல் 
453 : 1 


ஒப்புரை 73 : 9 
ஒப்பொடு வரூஉம் கிளவி 

யொடு தொகைஇ 216 : 5 
ஒப்பொடு வரூஉம் கிளிவி 

யொடு 160 : 10 
ஒப்போன் 440 : 1 
ஒப்போன் கூற்றே 440 : 1 
ஒரால் 437 : 2 
ஒரீஇ 395 : 1 
ஒரு 42 : 1 , 46 : 1 , 49 : 1 , 52 : 1 , 

2,3,53 : 2 , 55 : 1 , 73 : 7 , 
76 : 8 , 87 : 1 , 98 : 2 , 292 : 4,5 , 
393 : 1,2, 405 ; 2 , 414 : 1 , 
453 : 1 


ஒரு பொருள் குறித்த வேறு 

சொல்லாகியும் 393 : 1 
ஒரு பொருள் குறித்த வேறு 

பெயர்க்கிளவி 42 : 1 
ஒருமை 44 : 1,2 , 163 : 2 , 167 : 2 , 

168 : 2 , 173 : 3 , 174 : 2 , 
175 :4 , 180 : 1 , 182 :1 , 186 : 2, 
205 : 1 , 211 : 7 , 214 : 1 , 
216 : 7 , 454 : 1 , 


ஒருமை இயற்பெயர் 173 : 3 
ஒருமை எண்ணின் 44 : 1 


ஒருங்கியலும் காலம் 38 : 2 
ஒருங்கு 38 : 2 
ஒருங்குடன் 413 : 3 
ஒருசொல் 52 : 1,3,55 : 1 , 

292 ; 4 , 393 : 2 , 
ஒரு சொல் பல பொருட் 
குரிமை தோன்றினும் 
292 : 4 


ஒருமை எண்ணின் பொதுப் 

பிரிபாற்சொல் 44 : 1 
ஒருமைக்கிளவி 455 : 1 
ஒருமைக்கு 44 : 2 , 186 : 2 . 
ஒருமைக்கு அல்லது எண்ணு 

முறை நில்லாது 44 : 2 
ஒருமைக்குரித்தே 182 : 1 
ஒருமைச்சினைப்பெயர் 174 : 2 
ஒருமை சுட்டிய எல்லாப் 

பெயரும் 180 : 1 
ஒருமை சுட்டிய சினைமுதற் 
பெயர் 175 : 4 


ஒரு சொல்லடுக்கே 405 : 2 
ஒரு சொன்னடைய 98 : 2 , 
414 : 11 


நூற்பா - சொல்லகராதி 


181 


216 : 7 , 


ஒருமை சுட்டிய பெயர் 

ஒன் பதும் வினையெஞ்சு 
நிலைக்கிளவி 454 : 1 

கிளவி 223 : 3 
ஒருமையும் 163 : 2 , 168 : 2 , 

ஒன்றற்கும் 177 : 2, 178 : 2 , 

180 : 2 , 218 : 4 
ஒருவர் 27 : 1 , 179 : 2 , 180 : 2 , 

ஒன்றறி கிளவி 
188 : 1 , 202 : 2 , 218 : 4 

தறடவூர்ந்த 

குன்றியலுகரத்திறுதி 8 
ஒருவர் என்னும் பெயர் 

ஒன்றறி சொல்லே 

3 : 1 
நிலைக்கிளவி இருபாற்கும் 

ஒன்றன் படர்க்கை 213 : 1 
உரித்தே 188 : 1,2 

ஒன்றன் படர்க்கை தறட 
ஒருவர்க்கும் 180 : 2 , 218 : 4 , 

ஊர்ந்த குன்றியலுகரத் 
ஒருவரைக் கூறும் பன்மைக் 

திறுதி 213 
கிளவியும் 27 : 1 

ஒன்றனை 27 : 2 
ஒருவழி யுறுப்பின் 76 : 8 

ஒன்றனைக் கூறும் பன்மைக் 
ஒருவற்கும் 178 : 2 

கிளவியும் 27 : 2 
ஒருவன் 178 : 2 

ஒன்றாகும்மே 37 : 2 
ஒருவினை 46 : 1 

ஒன்றி 54 : 1 
ஒருவினை ஒடுச்சொல் 87 : 1 ஒன்றிடனிலவே 42 :2 
ஒருவினைக்கிளவி 73 : 7 

ஒன்றித் தோன்றும் 54 : 1 
ஒழுகல் 311 : 1 

ஒன்றிப் பாற்கும் ஓரன்னவ்வே 

179 : 3 
ஒழுகும் 17 : 1 
ஒழிய 49 : 1 , 259 : 2 , 

ஒன்றிய 177 : 2 , 178 : 2 , 430 : 2 
ஒழியிசை 247 : 1 , 248 : 1 , ஒன்றிய நிலையே 177 : 2 , 
251 : 1 , 424 : 1 , 428 : 1 ( 2 ) 

178 ; 2 , 180 : 2 
ஒழியிசைக் கிளவி 247 : 1 , 

ஒன்று 3 : 1 , 8 : 1 , 27 : 2 , 37 : 2 , 
248 : 1 

42 : 2 , 54 : 1 , 71 ; 2 , 177 : 2, 
ஒழியிசை முடிபின 428 : 1 

178 : 2 , 179 : 2,3 , 180 : 2 , 
ஒழியிசை யெச்சம் 428 : 1 

213 : 1 , 218 : 4 
ஒளி 361 : 1 

ஒன்றும் 82 : 1 
ஒற்கம் 354 : 1 

ஒன்றுமார் 82 : 1 
ஒன்பது 165 : 6 , 223 : 3 

ஒன்றுவழி 289 : 2 


382 


தொல்காப்பியம் 


ஒன்றுவழி உடைய எண்ணி 

னுட்பிரிந்தே 289 : 1 
ஒன்றுவினை மருங்கின் 

ஒன்றித்தோன்றும் 54 : 1 
ஒன்றுவினை மருங்கு 54 : 1 
ஒன்றே 179 : 2 


ஓராங்கு 236 : 2 
ஓராங்கு வரூஉம் வினைச் 

சொற்கிளவி 236 : 2 
ஓவும் 119 : 1 , 256 : 1 
ஓவும் உவ்வும் ஏயொடு 
சிவணும் 119 : 1 


ஓ 117 : 2 , 119 : 1 , 192 : 1 , 208 : 2 , 

251 : 3 ; 256 : 1 , 
ஓகாரம் 251 : 3 
ஓடு 159 : 7 , 164 : 6 
ஓப்பின் 72 : 5 
ஓப்பு 72 : 5 
ஓய்தல் 324 : 1 
ஓம்படை 93 : 1 , 390 : 6 
ஓம்படை ஆணையின் 390 : 6 
ஓம்படை கிளவிக்கு 93 : 1 
ஓம்பல் 13 : 1 


க 199 : 3 , 200 : 1 
கடதற என்னும் அந்நான்கு 
ஊர்ந்த குன்றியலுகரம் 
200 : 1,2 
கடதற என்னும் அந்நான் 
கூர்ந்த குன்றியலுகரமொடு 
என் ஏன் அல்லென வரூஉம் 
ஏழும் தன்மைச்சொல் 200 
கடப்பாடிலவே 282 : 2 
கடப்பாடு 62 : 3 , 282 : 2 , 443 : 5 
கடி 91 : 1 , 377 : 1 , 446 : 1 
கடி சொல் இல்லை 446 : 1 
கடியென் கிளவி 377 : 1 


கடிவரை யிலவே 91 : 1 
கடுமை 75 : 7 


ஓர் 88 : 3 , 131 : 1 , 137 : 1 , 

157 : 4 , 160 : 11 , 165 : 6 , 

281 : 2 , 
ஓரளபு 281 : 2 
ஓரற்று 254 : 1 
ஓரற்றே 131 : 1 
ஓரன்ன 157 : 4 , 160 : 11 , 169 : 1 , 

179 : 3 , 198 : 4 , 217 : 6 , 229 : 3 
ஓரன்ன உரிமையும் 157 : 4 
ஓரன்னவ்வே 179 ; 3 
ஓர எயை 8 : 3 , 219 : 3 , 226 : 3 


கடை 77 : 7 , 224 : 1 
கடைப்பிடித்து 390 : 5 
கண் 62 ; 1 , 64 : 1 , 65 : 3 , 77 : 2,5 , 
80 : 2 , 81 : 1 , 83 : 2 , 84 : 1 , 

101 : 1 , 210 : 2 , 230 : 2 , 
கண்டீர் 419 : 1 
கண்டீர் என்றா 419 ; 1 
கண்டை 420 : 2 


நூற்பா - சொல்லகராதி 


383 


கருவி 73: 3,76 : 7,108 : 2,229 : 1 , 

348 : 1 


கண்டையென்றா -420 : 2 
கண்ணிய 224 : 2 , 253 : 3 , 411 : 4 
கண்ணிய நிலைத்தே 411 : 4 
கண்ணும் 62 : 1 , 81 : 1 , 100 : 1 
கண்ணென் வேற்றுமை 80 : 2 , 
84 : 1 


கருவி தொகுதி 348 : 1 
கருவியின் 76 : 7 
கருவியும் 229 : 1 
கலத்தின் 76 : 7 


கலம் 76 : 7 


கண்ணென் வேற்றுமை 

நிலத்தினானும் 210 : 2 
கண்ணென் வேற்றுமை 80 : 2 , 
84 : 1 


கலி 343 : 1 


கலியே 343 : 1 


கவர்பு ( பா.வே ) 356 : 1 
கவர்வு 356 : 1 


கண்ணெனப் பெயரிய 

வேற்றுமைக்கிளவி 77 : 2 
கதழ்வு 309 : 1 


கவர்வு விருப்பாகும் 356 : 1 
கவ வகத்திடுமே 351 : 1 


கதழ்வும் துனைவும் 

விரைவின் பொருள 309 
கம்பலை 343 : 1 


கவவு 351 : 1 


கவின் 375 : 1 


கமம் 349 : 1 


கவினாம் 375 : 1 
கழிந்த 353 : 2 
கழிந்த பொருட்கும் 353 : 2 
கழிவு 247 : 1 , 308 : 1 
கழிவே 247 : 1 
கழும் 345 : 1 
கழுமென் கிளவி 345 : 1 
கள் 166 : 1 


கமம் நிறைந்தியலும் 349 :! 
கய 314 : 1 , 316 : 1 
கயவும் 314 : 1 
கயவென் கிளவி 316 : 1 
கரம் 90 : 2 , 120 : 1 , 122 : 1 , 

128 : 1 , 160 : 3,4 , 233 : 3 
கரிப்பு 378 : 1 
கரிப்பும் 378 : 1 
கருப்பு ( பா.வே ) 366 : 1 
கருமம் 80 : 1 
கருமமல்லாச் சார்பு 80 : 1 
கருமமல்லாச் சார்பென் 

கிளவிக்கு 80 : 1 


கள்ளொடு சிவணும் அவ் 
வியற் பெயர் 166 : 1 


களன் 370 : 1 


களனும் 370 : 1 
கற்பின் 72 : 8 
கற்பு 72 : 8 


384 


தொல்காப்பியம் 


கறுப்பு 366 : 1 
கறுப்பும் 366 : 1 
கன்றல் 72:11 , 82 : 1 
கன்றலின் 72:11 
கன்றலும் 82 : 1 


கன்றலும் செலவும் 82 : 1 


கா 


கா 274 : 1 


காட்டல் 456 : 4 


காலத்தினறியும் வேற்றுமைக் 

கிளவியும் 106 : 6 
காலத்துப்படினே 446 : 1. 
காலந்தாமே மூன்று 196 : 1 
காலம் 38 : 2 , 58 : 1 , 71 : 1 , 

77 : 3 , 106 : 6 , 108 : 2 , 148 : 3 , 
195 : 2, 196 : 1,197 : 2, 198 : 2, 
204 ; 2 , 21:0 : 4 , 7 , 211 : 3 , 
224 : 2 , 229: 1 , 234 : 1 , 235 : 1 , 
236 : 1,242 : 1 , 243 : 1 , 24 : 5 : 3 , 
248 : 1 , 249 : 1 , 276 : 2, 3, 

409 : 1 , 421 : 2 , 446 : 1 
காலம் தோன்றா 71 : 1 
காலமும் 229 : 1 , 235 : 1, 243 : 1, 
காலமொடு தோன்றும் 195 : 2 
காலமொடு , வரூஉம் வினைச் 
சொலெல்லாம் 198 : 2 
காலை 24 : 2 , 55 : 2 , 78 : 1 , 85 : 2 , 

93 : 2 , 111 : 4 , 147 : 2 , 149 : 2 , 
157 : 2 , 169 : 3 , 188 : 2 , 195 : 1 , 
240 : 3 , 245 : 3,276 : 4 , 292 : 1 , 
397 : 1 , 432 : 1 , 437 : 1 


காத்தை 420 : 2 


காத்தை யென்றா 420 : 2 
காதல் 57 : 5 , 72 : 7,74 : 7,322 : 1 


காதலின் 72 : 7 , 74 : 7 


காப்பின் 72 : 5 
காப்பு 72 : 5 , 377 : 2 
காப்பே 377 : 2 


காரணக்கிளவியும் 40 : 1 
காரணம் 21 : 1 , 22 : 1 , 40: 1 , 

388 : 11 


காரம் 

136 : 1 , 148 : 4, 160 : 4. 
251 : 3 , 252 : 2, 283 : 1 , 
கால் 77 : 5 , 224 : 1 
காலக் கிளவி 211 : 3 , 216 :9 , 
காலக் கிளவியொடு , முடியும் , 

204 : 2 


ழமை 76 : 5 , 94 : 1 
கிழமைக்கு 94 : 1 
கிழமைத்து 76 : 4 
கிழமையின் 76 : 5 
கிளக்குங்காலை 240 : 3 
கிளக்கும் 165 : 4 , 193 : 1 , 240 : 3, 

438 ; , 


காலத்தியலும் 409 : 1 
காலத்தின் 77 : 3 , 106 : 6 


கிளத்தல் 19 : 1 , 39 : 1 , 49 : 2 


நூற்பா-- சொல்லகராதி 


185 


235 : 3 , 236 : 3 , 2412 , 279 : 2 , 

292 : 8 , 293 : 1 , 436 : 1 
கிளந்த 114 : 1 , 139 : 1 , 145 : 2 , 

147 : 1 , 205 : 3 , 290 : 2 , 291 : 1 , 
2 , 383 : 1 , 390 : 1 , 420 :4 , 

456 : 2 
கிளந்த இறுதி 147 : 1 
கிளந்த வல்ல 291 : 1 , 390 : 1 
கிளந்தவல்ல வேறு பிற , 

தோன்றினும் 114 : 1 
கிளந்த வல்ல வேறு பிற 

தோன்றினும் 291 : 1 
கிளந்த வற்றியலால் 114 : 2, 

291 : 2 , 390 : 6 
கிளந்தவற்றியலான் உணர்ந் 

தனர் கொளலே 114 : 2 
கிளந்தவற்று 114 : 2 , 390 : 6 
கிளந்தாங்கியலும் 55 : 2 
கிளந்தாங்கு 55 : 2 , 57:10 
கிளந்து 171 : 3 
கிளப்ப 116 : 2 
கிளப்பின் 42 : 2 


77 : 2 ; 80: 1 , 81 : 1,83 : 1,88 : 2 , 
93 : 1 , 95 : 1 , 96 : 1 , 106 : 1 , 
106 : 3 , 4 , 5 , 6 , 7 , ( 2 ) 110 :5 , 
6 , 133 : 1 , 144 : 1 , 156 : 1 ( 2 ) 
158 : 1 , 160 : 1 , 2 , 7 , 9 , 10 , 
161 : 1 , 3 , 171 : 2 , 172 : 4, 
181 : 3 , 182 : 1 , 183 : 1 , 185 : 1 , 
186 : 3 , 187 : 1 , 188 : 1, 191 : 1 , 
193 : 2 , 199 : 2 , 4 ( 2) 201 : 2 , 
204 : 1 , 2 , 206 : 2, 207 : 1 , 
209 : 1 , 210 : 7 , 211 : 3 , 4 , 
215 : 1,216 : 1,2,3 , ( 2 ) 4,5,10 , 
217 : 1 , 2 , 4 , 218 : 2 , 220 : 1 , 
221 : 3 , 222 : 3 , 224 : 3, 226 : 1, 
228 : 1 , 229 : 2 , 230 : 1 , 231 : 1 
( 2 ) 233 : 2 , 236 : 2 , 237 : 2 , 
238 : 1 , 240 : 1 , 242 ; 2 , 245 : 5 , 
6 , 247 : 1 , 248 : 1 , 251 : 2 , 
253 : 2 , 3 , 254 : 1 , 257 : 1 , 
258 : 1 , 259 : 1 , 260 : 1 , 261 : 1 , 
262 : 1 , 265 : 1 , 266 : 1 , 268 : 1 
274 : 3 , 279 : 1 , 280 : 2 , 284 : 1 , 
2 , 4 , 292 : 1 , 315 : 2 , 316 : 1 , 
317 : 1 , 320 : 1 , 345 : 1 , 352 : 2 , 
358 : 1 , 359 : 1 , 362 : 1 , 
365 : 1 , 369 : 1 , 373 : 1 , 377 : 1 , 
384 : 1 , 393 : 3, 394 : 2, 395 : 1 , 
410 :4 , 411:3 , 412 : 1 , 419 : 4 , 
423 : 2 , 424 : 4 , 436 :1,438 : 2, 
439 : 2 , 440 : 1 , 441 : 1 , 442 : 1 , 
444 : 2 , 447 : 1 , 450 : 1 , 
452 : 1, 456 : 2 , 


கிளவார் 38 : 3 , 41 : 2 , 46 : 1 

1 


கிளவி 12 : 1 , 15 : 2 , 17 : 2 , 

2 : 1 , 23 : 1,25 : 2 , 27 : 1 , 3 , 
29 : 2, 31 : 1 , 32 : 2 , 4 , 38 : 1 , 
( 2 ) 3 , 40 : 1 , 41 : 1 , 2 , 42 : 1 , 
43 : 1 , 48 : 1 , 57 : 4 , 8 , 58 : 5 , 
62 : 2 , 71 : 1 , 72 : 2 ; 14 , 73 : 2 , 
7 , 8,74 : 2,75 : 2 , 76 : 2 , 4 , 11 , 


கிளவிக்கு 16 : 1 , 80 : 1 , 83 : 1 , 

96 : 1 , 233 : 2 . 


386 


தொல்காப்பியம் 


1 . 


கிளவிக்கும் 41 : 1 , 158 : 1 , 215 
கிளவியான 15 : 2 
கிளவியும் 4 : 2 , 4 : 3 , 27 : 2 , 

29 : 2 , 31 : 1 , 38 : 1 , 106 : 1 , 
106 : 3, 4 , 5 , 6 , 7 ( 2 ) 156 : 1 , 
( 2 ) 160 : 1 , 2 , 7 , 9 , 161 : 1 , 
3 , 216 : 1 , 3 ( 2 ) 4 , 217 :4 , 

224 : 3 , 410 : 4 , 450 : 1 
கிளவியொடு 160 : 10 
கிளை 404 : 2 
கிளை நுதற் பெயரும் 404 : 2 


குகரம் 90 : 2 
குடிப்பெயர் 162 : 1 
குடிமை 57 : 1 
குணம் 410 : 2 
குத்தொக வரூஉம் கொடை 

எதிர்கிளவி 95 : 1 
குருவும் 296 : 1 


குரை 267 : 1 


குரையும் 267 : 1 
குவ்வும் ஐயும் 105 : 3 
குழவி 57 : 3 


கீ 


கீழ் 77 : 5 


குழவும் 305 
குழு 57 : 2 


கு 


குழுவின் ( பா.வே ) 76 : 8 
குழுவின் பெயரே 162 : 1 
குழுவே 57 : 2 


குழூஉ 76 : 8 


கு 32 : 3 , 38 : 2 , 62 : 4 , 65 : 3 , 

67 : 2 , 72 : 2 , 4 ( 2 ) , 5 , 6 , 
80 : 1 , 81 : 1 , 83 : 1 , 2 , 90 : 2 , 
91 : 1 , 93 : 1 , 94 : 1 , 95 : 1 , 2 , 
96 : 1 , 97 : 4 , 104 : 1 , 105 : 3 , 
108 : 3 , 116 : 2 , 123 : 2 , 
128 : 1 , 157 : 3 ( 2 ) 4 , 158 : 1 , 
166 : 2 , 169 : 1 , 177 : 2 ( 2 ) 
178 : 2 ( 2 ) 179 : 3 , 180 : 2 (2 ) 
181 : 1 , 188 : 2 , 189 : 1 , 198 : 3 
( 2 ) 4 , 207 : 2 , 217 : 6 , 218 : 4 
( 2 ) 220 : 2 , 229 : 3 , 265 : 2 , 
( 2 ) 283 : 2, 290 : 1 , 292 : 4,5 , 

385 : 1 , 386 : 1 , 426 : 1 
கு எனப்பெயரிய வேற்றுமைக் 

கிளவி 74 : 2 
கு ஐ ஆன் என வருஉம் 

இறுதி 104 : 1 


குழூஉவின் 76 : 8 
குற்றியலுகரம் 120 : 1 
குறி 165 : 4 
குறித்த 42 : 1 , 151 : 1 , 162 : 3 , 

5 , 164 : 4 , 237 : 2 , 393 : 1 , 3 , 
குறித்தன்று 259 : 2 
குறித்தன 152 : 1 
குறித்து 283 : 2 
குறித்தோன் 56 : 1 


குறித்தோன் கூற்றம் 56 : 1 
குறிய 450 : 1 
குறிப்பிற் நோன்றலும் 154 : 1 


நூற்பா - சொல்லகராதி 


387 


குறிப்பின் 77 : 4 , 154 : 1, 

232 : 1 , 434 : 2 , 442 : 2 
குறிப்பின் இசையான் நெறிப் 

படத்தோன்றும் 276 : 6 
குறிப்பின 85 : 2 , 394 : 2 
குறிப்பினும் 198 : 1 , 292 : 2 

421 : 4 , 
குறிப்பு 77 : 4 , 154 : 1 , 197 : 2, 

198 : 1 , 210 : 2 , 6 , 10 , 7 , 
211 : 2 , 216 : 6 , 8 , 236 : 2 , 
245 ; 7 , 253 : 1 , 276 : 6 , 
292 :2 , 416 : 4 , 421 : 4 , 
424 : 3 , 426 :1,3,434 : 2 , 
442 : 2 
குறிப்பும் 426 : 1 
குறிப்புரை 416 : 4 
குறிப்பே 253 : 1 , 424 : 3 , 

426 : 3 , 
குறிப்பொடு 236 : 3 
குறிப்பொடு கொள்ளும் 

210 : 6 , 216 : 6 
குறிப்பொடு தோன்றும் 

210 : 6 
குறிப்பொடும் 197 : 2 
குறிப்பொடு வரூஉங் 

காலக் 
கிளவி 211 : 2 , 3 
குறிப்பொடு வரூஉங் காலக் 
கிளவி அஃறிணை மருங்கின் 
மேலைக் கிளவியொடு 
வேறுபாடு இலவே 
216 : 8 , 9 , 10 


குறுக்கல் 397 : 4 
குறுக்கும் 397 : 4 
குறுக்கும் வழிக்குறுக்கலும் 

397 : 4 
குறை 399 : 3 , 447 : 1 
குறைக்கும் 447 : 1 
குறைக்கும் வழி அறிதல் 

447 : 1 
குறைச்சொற் கிளவி 447 : 1 
குறைச்சொற் கிளவி 

குறைக்கும் வழி அறிதல் 
குறைத்தல் 72 : 9 
குறைத்தலின் 72 : 9 
குறைத்தன 447 : 2 
குன்றியலுகரத்து 8 : 2 
குன்றியலுகரம் 200 : 2 , 213 : 2 
குன்றும் 109 : 2 
குன்றுவ 109 : 2 
குன்றுவ குன்றும் 109 : 2 


In 


கூட்ட 390 : 3 
கூடா 11 : 3 , 50 : 2 , 162 : 6 


கூடி 162 : 6 


கூடிவரு வழக்கினாடியற் 

பெயரே 162 : 6 
கூர்ப்பு 308 : 1 
கூர்படிங் கழிவும் உள்ளது 

சிறக்கும் 308 ; 1 
கூர்மை 377 : 2 , 381 : 1 , 


388 


தொல்காப்பியம் 


கே 


கூற்றம் 56 : 1 
கூற்று 281 : 2 , 439 : 2, 440 : 1 , 

441 : 1 


கேட்டை 420 : 1 


கூற்றுவயின் 281 : 2 


கேட்டை யென்றா 420 : 1 
கேட்பிக்கும் 271 : 1 


கூறல் 20 : 1 , 23 : 2 , 35 : 2 , 36 : 1 

110 : 3 


கேடு 344 : 2 


கூறலும் 110 : 3 


கேடும் 344 : 2 


கூறிய 70:11 , 76:11 , 88 : 1 , 

384 : 1 


கொ 
கொடு 438 : 1 , 441 : 1 , 442 : 1 
கொடு என் கிளவி 441 : 1 . 

442 : 1 
கொடை 18 : 1 , 28 : 1 , 95 : 1, 
கொடையினும் 28 : 1 
கொடையெதிர் கிளவி 95 : 1 


கொண்டீர் 418 : 1 


கூறிய கிளவிப் பொருணிலை 

அல்லது 384 : 1 
கூறிய மருங்கின் தோன்றும் 

கிளவி 76 : 1 
கூறிய மருங்கின் தோன்றும் 
கிளவி ஆறன்பால 76:11 , 

12 
கூறிய முறையின் 70 : 1 
கூறிற்று 102 : 1 
கூறின் 36 : 1 
கூறுதல் 416 : 1 , 2 
கூறும் 27 : 1 , 2 , 62 : 3 , 110 : 1 , 

2 , 130 : 1 , 442 : 2 , 
கூறும் குறிப்பின . 442 : 2 

கெ 
கெட 90 : 2 


கொண்டீர் என்றா 418 : 1 
கொண்டு 106 : 4 
கொல் 263 : 1 


கொல்லே 263 : 1 
கொல்லே ஐயம் 263 
கொழுப்பு 346 : 1 
கொழுப்பும் 346 : 1 
கொள் 18 : 1 , 117: 4 , 125 : 2 , 

131 : 1 , 137 : 1 , 162 ; 2 , 

165 : 3 , 216 : 3 
கொள்ப் 150 : 3 


கெடவரல் 313 : 1 


கெடவரல் பண்ணை 

ஆயிரண்டும் 313 : 1 
கெடும் 233 : 3 
கெடுமே 233 : 3 
கெழுவும் 196 : 1 


கொள்பெயர் 110 : 3 


கொள் பெயரும் 110 : 3 
கொள்வ தன் கண் 64 : 1 


நூற்பா - சொல்லகராதி 


389 


கொள்வது 64 : 1 


சாயன் மென்மை 319 : 1 


சார் 77 : 6 


கொள்வழி 113 : 1 , 116 : 2, 

403 : 3 , 


கொள்ளா 121 : 2 , 126 : 1 , 

222 : 3 
கொள்ளாது 195 : 1 
கொள்ளும் 74 : 3 , 106 , 115 : 1 , 

197 : 2 , 209 :1 , 210 : 6 , 
216 : 6 


சார்த்தி 292 : 6 
சார்தல் 72:11 
சார்தலின் 72:11 
சார்பினும் 53 : 3 
சார்பு 53 : 3 , 80 : 1 , 
சாரும் 102 : 2 


கொள்ளும் பெயரோடு 115 : 1 
கொள 67 : 1 , 67 : 3 ( 2 ) 
கொளல் 114 : 2 , 151 : 4 , 

171 : 5 , 290 : 4 , 291 : 2 , 
338 : 1 , 384 : 2 
கொளலே 114 : 2 , 151 : 4 , 

171 : 5 , 384 : 2 , 
கொளாஅல் 403 : 3 


சிதைந்தன 396: 1 
சிதைப்பின் 72:12 
சிதைப்பு 72:12 
சில 165 : 1 


சிலைத்தல் 352 : 1 


சிலைத்தலும் 3521 
சிவணல் 111 : 2 


கொளின் 


283 ; 1 


கொளினும் 283 : 1 


கொன் 249 : 2 


கொன்னை 249 : 2 


கோ 


கோட்டம் 315 : 2 . 


கோட்டமும் 315 : 2 
கோடல் 73 : 6 


சிவணலும் 111 : 2 
சிவணாது 150 : 2 
சிவணி 2 : 2 , 57 : 7 , 220 : 1 , 

392 : 3 , 419 : 3 
சிவணும் 104 : 2 , 119 : 1 , 135 : 1 , 

166 : 1 , 232 : 1 
சிவப்பும் 366 : 1 
சிறக்கும் 308 : 1 
சிறத்தல் 75 : 8 
சிறப்ப 24012 , 242 : 2 
சிறப்பத் தோன்றும் 
240: 2, 242 22 


கோள் 134 : 3 


சாஅய் 324 : 1 


சாயல் 319 : 1 


390 


தொல்காப்பியம் 


சினை நிலைக் கிளவிக்கு ஐயும் 


கண்ணும் வினை நிலை 

ஒக்கும் 81 : 1,2 
சினைநிலைப்பெயரே 
சினைப்பெயர் 171 : 1 


சிறப்பின் 74 : 7 
சிறப்பின் ஓவும் 256 : 1 
சிறப்பினாகிய பெயர் நிலைக் 

கிளவிக்கும் 41 : 1 
சிறப்பு 41 : 1 , 57 : 5 , 74 : 7 , 

250 : 1 , 251 : 2 , 256 : 1 , 

377 : 3 , 421 : 2 , 
சிறப்புடை மரபின் அம் 

முக்காலமும் 421 : 2 


164 : 4 


சினைப்பெயர் நிலையே 
114 : 3 


சிறப்பே 57 : 5 , 250 : 1 , 377 : 3 , 


சினைமுதற் கிளவிக்கு 16 : 1 
சினைமுதற் கிளவியும் 216 : 4 
சினைமுதற் கிளவியும் 216 : 4 
சினை முதற் பெயரே 171 : 1 , 

172 : 3 , 175 : 1 , 5 


சிறப்பொடு தொகைஇ 
251 : 2 


சிறிது 330 : 1 


சினை முன் வருதல் தெள்ளிது 
84 : 1 


சிறுமை 75 : 6 , 335 : 1 


சிறுமையும் 335 : 1 


சின் 269 : 1 , 270 : 2 , 


. 


சினையறி கிளவியும் 110 : 1 
சினையிற் கூறும் முதலறி 

கிளவியும் 110 : 2 
சினையின் 110 : 2 


சின்மை 75:11 


சின்னும் 270 : 2 


சினையும் 85 : 1 


சினையொடு முடியா 
முதலொடு முடியினும் 226 : 2 


சினை 16 : 1 , 26 : 1 , 2, 62 : 2, 

81 : 1 , 83 : 1 ( 2 ) 84 : 2 , 85 : 1 , 
110 : 1 , 2 , 162 : 4 , 171 : 1 , 
( 2 ) 172 : 2 , 3 , 173 : 4 , 174 : 1 , 
2, ( 2 ) 3 , 175 : 1 , 2 , 3 , 4 , 5 , 
216 : 4 , 226 : 2 


சினைவினை 226 : 1 


சினைவினை தோன்றின் 
226 : 1 


சினைக்கு 83 : 2 


சீ 


சினைக்கை வருமே 83 : 2 
சினை நிலைக் கிளவி 62 : 2 , 

443 : 2 


சீர் 40 :1,402 : 2 , 


சீர்த்தி 306 : 1 


சினைநிலைக்கிளவிக்கு 81 : 1 


சீர்த்தி மிகு புகழ் 306 : 1 


நூற்பா - சொல்லகராதி 


391 


சீர்நிலை 401 : 2 


சீர்நிலை திரியாது 401 : 2 
சீர்மை 347 : 1 


சுட்டு முதலாகிய காரணக் 

கிளவியும் 40 : 1 
சுட்டு முதற் பெயரும் 134 : 1 , 

145 : 1 


சீர்மையும் 347 : 1 


சுட்டு முதற் பெயரே 139 : 1 
சுண்ணந்தானே 400 : 1 
சுண்ணம் 398 : 1,400 : 1 
சும்மை 343 : 1 


சுட்டல் 25 : 1,67 : 1,111 : 3 
சுட்டலும் 111 : 3 
சுட்டா 160 : 5,193 : 2 
சுட்டி 36 : 1,237 : 1 
சுட்டிக்கூறல் 36 : 1 
சுட்டிய 4 : 1 , 3 , 62 : 2 , 117 : 4 , 

175 : 1,2,3,4 , 177 : 1,178 : 1,1 


சுவை 75 : 4,410 : 1 
சுவையின் 410 : 1 


சுவையே 75 : 4 


சுழற்சி 304 : / + 


179 : 1 , 


180 : 1,454 : 1,455 : 1 


சூழ்ச்சி 364 : 1 


2 


சுட்டின் 189 : 1 
சுட்டு 1 : 1,18 : 1,37 :1,38 : 3 , 
40 : 1 , 134 : 1,139 : 1 , 
145 : 1,160 : 8 


சுட்டுங்காலை 24 : 2 
சுட்டுநிலை 259 : 2 


சுட்டுப்பெயர் 38 : 1,40 : 2 
சுட்டுப்பெயர் இயற்கையின் 

செறியத்தோன்றும் 40 : 2 
சுட்டுப்பெயர்க்கிளவி முற்படக் 

கிளவார் 38 : 3 
சுட்டுப்பெயர்கிளவியும் 38 : 1 , 
சுட்டும் 24 : 2 
சுட்டு முதலாகிய அன்னும் 
ஆனும் 160 : 8 ) 


செஞ்சொல் 279 : 1,431 : 1 
செந்தமிழ் 393 :3,394 : 1 
செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு 

நிலத்தினும் 394 : 1 
செந்தமிழ் நிலத்து வழக் 

கொடு சிவணி 392 : 3 
செப்பல் 61 : 1,217 : 2 
செப்பலும் 61 : 1 
செப்பினும் 16 : 1 
செப்பு 14 : 1,15 : 1,16 : 1 
செப்பும் 13 : 1,434 : 2 
செப்பும் - வினாவும் 13 : 1 
செப்பே வழீ இயினும் 15 : 1 
செம் 279 : 1 


392 


தொல்காப்பியம் 


செய் 444 : 2 


செய் என் கிளவி 444 : 2 


செய்யும் என் கிளவி 230 : 1 
செய்யும் என்னும் கிளவி 
யொடு பல்லோர் 
படர்க்கை முன்னிலை 
தன்மை மூன்றும் 
கொள்ளா 222 


செய்யும் என்னும் பெயர் 
எஞ்சு கிளவிக்கு ஈற்று 
மிசை உகரம் மெய் 
யொடும் கெடும் 233 : 2,3 


செய்கு 201 : 2 
செய்கு என் கிளவி வினை 
யொடு முடியினும் அவ் 
வியல் திரியாது 201 : 2,3 
செய்கு 245 : 7,8 
செய்த 217 : 3,229 : 1 
செய்தது 241 : 1 
செய்தி 76 : 9,401 : 1,456 ; 3 
செய்திய 217 : 5 
செய்து 223 : 1,236 : 1 , 
செய்து என் எச்சத்து இறந்த 
காலம் வாராக் காலம் 
எய்திடன் உடைத்து 236 
செய்தென 223 : 1 
செய்பு 223 : 1 
செய்ம்மன 217 : 3 


செய்யாய் 444 : 1 
செய்யாய் என்னும் முன் 
னிலை வினைச்சொல் 
444 : 1 
செய்யிடம் 77 : 3 


செய்யும் செய்த என்னும் 

சொல் 229 : 4 
செய்யும் செய்த என்னும் 
சொல் அவ்வாறு பொருட் 
கும் ஒரன்ன உரிமைய 
229 : 4,3 
செய்யுள் 39 : 1,51 : 2, 104 : 2 
192 : 2 , 192 : 2, 193 : 1 , 208 : 2 , 
391 : 2 , 456 : 1 
செய்யுள் ஈட்டச் சொல்லே 

391 : 2 
செய்யுளாறே 18 : 2 
செய்யுளுள் 

39 : 1 
செய்யுளுள் கிளக்கும் இயற் 

பெயர்க்கிளவி 193 : 1 , 2 
செய்யுளுள் பாலறி மரபின் 
அம்மூவீற்றும் ஆஓவாகும் 
208 


செய்யிய 223 : 2 


செய்யியர் 223 : 2 
செய்யுன் மருங்கினும் வழக் 

கியன் மருங்கினும் 456 : 1 
செய்யும் 217 : 3,222 : 3,229 : 1 , 

230 : 1,233 : 2,260 : 1,294 : 3 , 
310 : 1,311 : 2,315 : 2,316 : 1 , 
345 : 1 , 347 : 1,370 : 1 


செய்யுளுள்ளே 51 : 2, 104 : 2, 

192 : 2 , 208 : 2 , 


செய்யூ 223 : 1 


நூற்பா - சொல்லகராதி 


393 


செய்வதில் வழி 237 : 3 
செய்வது 108 : 1,237 : 3 
செய 223 : 2 
செயப்படுபொருள் -108 : 1 
செயப்படுபொருளே 108 : 1 
செயப்படு பொருளை 241 : 1 


செயப்படுப்பொருளைச் 
செய்தது போலக் கிளத் 
தலும் மரபே 241 


செவ்வென 285 : 2 
செழுமை 346 : 1 , 
செறல் 57 : 5 , 72 : 8 
செறலின் 72 : 8 
செறற்சொல் 57 :5 
செறிய 31 : 2 , 40 : 2 
செறிவு 317 : 1 , 341 : 1 
செறிவும் 317 : 1 , 341 : 1 
செறிவே 341 : 1 
சென்றது 419 : 2 
சென்றது என்றா 418 : 2 
சென்று 292 : 7 
சென்று நிலை மருங்கின் 
292 : 7 


செயல் 245 : 3 


செயல் வேண்டும் 238 : 1 


செயற்கு 223 : 1 
செயற்கை 20 : 1,76 : 6 
செயற்கைப் பொருளை 20 : 1 
செயற்கைப்பொருளை ஆக்க 

மொடு கூறல் 20 : 1 
செயற்கைய 122 : 2 


சே 


சேர் 357 : 1 


சேர்த்தி 190 : 2 
சேர்ந்த 394 : 1 
சேரே திரட்சி 357 : 1 
சேய்மை 149 : 3 
சேய்மையின் 149 : 3 
சேய்மையின் இசைக்கும் 
வழக்கத்தான 149 : 3 


செயற்கையின் 76 : 6 
செயற்படற்கு 106 : 3 
செயின் 223 : 2 
செல் 98 : 2 , 102 : 2 
செல்லல் 297 : 1 
செலவின் 72:11 
செலவினும் 28 : 1 
செலவு 28 : 1 , 72 : 1 , 82 : 1 , 

334 : 1 
செலவும் 82 ; 1 
செலவும் ஆகும் 334 : 1 
செவ்விது 69 : 2 


சொ 


சொல் 1,1 : 3 , 2 : 2 , 3,3 : 2 , 

26 : 2 , 27 : 4 , 28 :2 , 29 : 2 ( 2 ) 
43 : 1 , 46 : 1 , 49 : 1 , 52 : 2 , 
1,3,53 : 2 , 55 :1,57 : 5 ( 2 ) 
58 : 3 , 85 : 2 , 87 : 1 , 98 : 2 , 


394 


தொல்காப்பியம் 


சொன் முறை முடியாது 
228 : 2 


சொன் முறையான 107 : 2 


சொன்மை 153 : 1 


சொன்மை தெரிதலும் 153 : 1 


103 : 2 , 107 : 2 , 124 : 1 , 128 : 1 , 
152 : 1 , 153 : 2 , 155 : 1 , 
156 : 1 ( 2 ) 166 : 2 , 169 : 1 , 
198 : 2 , 199 : 5 , 200 : 4 , 202 : 1 , 
203 : 2 , 210 : 1 , 217 : 6 , 219 : 3 , 
228 : 2 , 229 : 4 , 232 : 2 , 235 : 2 , 
247 : 2 , 248 : 3 , 249 : 2 , 
250 : 3 , 279 : 1 , 280 : 1 , 290 : 1 , 
292 : 4,5,8 , 293 : 1 , 391 : 2 , 
392 : 4 , 393 : 1 , 2 , 395 : 2 , 
397 : 1 , 399 : 4 , 403 : 2 , 
405 : 2 , 414 : 1 , 415 : 2 , 418 : 1 , 
424 : 2 , 435 : 1,2 , 444 : 1 , 
446 : 1 , 447 : 1 , 448 : 2 , 
452 : 2 , 453 : 1 , 456 : 4 , 


ஞா 
ஞாயிறு 58 : 3 

ஞெ 
ஞெமர்த்தல் 355 : 1 
ஞெமிர்தலும் 355 : 1 


ட 


ட 199 : 3 , 200 : 1 , 213 : 1 


சொல் அளவல்லது 435 : 2 
சொல் என் எச்சம் 435 : 1 
சொல் நிலை மாற்றி 403 : 2 
சொல்முறை 452 : 2 
சொல் வரைந்தறிய 456 : 4 
சொல்வேறு நிலை இ 399 : 4 
சொல்லிய 171 : 4 


த 151 : 1 , 199 : 3 , 200 : 1 , 

213 : 1 , 404 : 1 


சொல்லிய வல்ல பிறவும் 
171 : 4 


சொல்லிற்கு 128 : 1 
சொல்லினாகும் 153 : 1 
சால்லும் 79 : 2 , 152 : 1 , 
235 : 2 , 274 : 3 , 
சொல்லெனப் படுப் 155 :! 
சொல்லே 229 : 4 , 424 : 2 , 
சொல்லோரனைய 219 : 3 
சொற்குறிப்பினவே 85 : 2 


தகு கிளவி 73 : 4 
தகுதி 17 : 1 
தகுதியும் 17 : 1 
தகுதியும் வழக்கும் தழீ இ 

யயினவொழுகும் 
பகுதிக்கிளவி 17 : 1,2 
தகுநிலை 270 : 3 
தகுநிலை உடைய 270 : 3 
தஞ்சக் கிளவி 261 : 1 
தஞ்சம் 251 : 1 
தஞ்சம் எண்மை 261 : 1 
தட 314 : 1 , 315 : 2 
தடவும் 314 : 1 


நூற்பா - சொல்லகராதி 


395 


தத்தமுள் 278 : 2 
தநநு எ என் அவை 
முதலாகிய கிளை நுதற் 

பெயரும் 404 : 1,2 
த , ந , நு , எ , யென அவை 

முதலாகித் தன்மை குறித்த 
ன , ள , ர என் இறுதியும் 

151 : 1,2 
தம் 11 : 3 , 62 : 4 , 111 : 2,246 : 3 , 
282 : 2 , 392 : 4 , 394 : 2 


தடவென் கிளவி 315 : 2 
தடற வூர்ந்த குன்றிய 

லுகரத்திறுதி 213 : 1,2 
தடுமாறி 97 : 2 , 292 : 3 
தடுமாறு 91 : 1 
தடுமாறு தொழிற்பெயர்க்கு 

91 : 1 
தடுமாறும் 401 : 2 
தடுமாறும் மே 401 : 2 
தண்மை 75 : 5 
தத்தங் கிளவி அடுக்குந 

வரினும் 423 : 2 
தத்தங் குறிப்பின் எச்சம் 

செப்பும் 434 : 2 
தத்தங் குறிப்பின் பொருள் 

செய்கு நவும் 245 : 7 
தத்தம் 172 : 5 , 232 : 1 , 245 : 7 , 

278 : 2 , 292 : 7 . 383 : 4 , 434 : 2 
தத்தம் எச்சமொடு சிவணும் 
எச் சொல்லாயினும் இடை 
நிலை வரையார் . 232 
தத்தம் பொருண்மையிற்றம் 
< மொடு சிவணலும் 111 : 2 
தத்த மரபின் 163 :2 
தத்தம் மரபின் சென்று நிலை 

மருங்கின் 292 
தத்தம் மரபின் தோன்றுமன் 

பொருளே 383 : 4 
தத்தம் மரபின் வினை 

169 : 3,4 
தத்தம் மரபின 172 : 5 


தம் ஈறுதிரிதலும் 246 : 3 
தம் குறிப்பினவே 394 : 2 
தம் தம் 103 : 1 , 111 : 2 , 423 : 2 
தம் பொருள் வழாமை 
இசைக்கும் சொல்லே 
392 : 4 
தம் மரபின 11 : 3 
தம்மொடு சிவணலும் 111 : 3 
தம் வயின் தொகுதி 282 : 2 
தம் வினைக்கியலும் 

எழுத்தலங்கடையே 62 : 4 
தம் வினைக்கியலும் எழுத்து 
62 : 4 


1 


தமக்கியல்பிலவே 244 : 2 


தமக்கிலவே 4 : 4 
தமக்கு 4 : 4 , 244 : 2 , 390 : 5 
தமக்கு இன்மையின் 390 : 5 
தரவினும் 28 : 1 


தரவு 26 : 1 
தரு 29 : 2 


396 


தொல்காப்பியம் 


தருசொல் 29 : 2 


தலை 77 : 7 


தலைமை 49 : 2 


தலைமையும் பன்மையும் 49 : 2 
தலையிட்ட 205 : 2 
தவ 294 : 2 
தழீ இயின 17 : 1 


தறட 8 : 1 


தன்மை முன்னிலை 
படர்க்கை என்னும் அம் 
மூவிடத்தும் உரிய என்ப 
28 : 3,4 
தன்வினை உரைக்கும் 

தன்மைச் சொல்லே 200 : 4 
தன் வினை ஒன்றிய 

முடிவாகும்மே 430 : 2 
தன்னிடத்தியலும் 442 : 3 
தன்னினும் 76 : 3 
தன்னுள்ளுறுத்த பன்மைக்கு 

அல்லது 184 : 1 
தன்னை 442 : 2 
தன்னைப் பிறன் போல் கூறும் 

குறிப்பின 442 : 2 
தனிமை 325 : 1 


தறட வூர்ந்த குன்றிய 

லுகரத்திறுதி 8 : 1-2 
தன் 76 : 3 , 184 : 1 , 200 : 4 , 

238 : 3 , 255 : 2 , 430 : 2 , 431 : 1 , 
442 : 2,3 


தன்பாலானும் பிறன் 

பாலானும் 238 : 3 
தன்மேல் செஞ்சொல்வரூஉம் 
காலை 431 ; 1 


தா 


தன்மை 25 : 1 , 28 : 3 , 29 : 3 , 

43 : 1 , 57 : 4 , 151 : 2, 189 : 1 , 
199 : 5 , 200 : 4 , 206 :2,221 : 2 , 
222 : 1 , 421 : 3 , 
தன்மை குறித்து 151 : 2 
தன்மைச் சொல்லே 43 ; 1 , 

200 : 4 


தா 339 : 1 , 438 : 1 , 440 : 1 
தா என் கிளவி 440 : 1 
தாம் 10 : 3 , 63 : 1 , 65 : 1, 93 : 2 , 

109 : 1 , 111 : 1 , 117 : 1 , 121 : 2, 
171 : 2 , 173 :1 , 181 : 1 , 196 : 1 , 
199 : 1 , 2273 , 245 : 1 , 246: 1, 
294 : 1 , 392 : 2, 413 : 1 , 

431 : 1 , 434 : 1 
தாம் இயல் மருங்கின் 

முடியும் 227 : 3 
தாம் என் கிளவி 181 : 1 
தாம் விளி கொள்ளா 121 : 2 
தாமே 1712 


தன்மை சுட்டலும் உரித் 

தெனமொழிப் 25 : 1 
தன்மை திரிபெயர் 57 : 3 
தன்மை முன்னிலை 
படர்க்கை என்னும் அம் 
மூவிடத்தான் 421 : 3 


நூற்பா - சொல்லகராதி 


397 


தாவே 339 : 1 


தான் 21 : 1 , 23 : 2 , 120 :1 , 

134 : 1 , 171 : 2 , 182 : 1,259 : 1 , 

276 : 4 , 399 : 2 , 400 : 1 
தான் அறிபொருள்வயின் 

25 : 2 


தான் என் கிளவி 182 : 1 


தான் என் பெயரும் 134 : 1 
தானே 120 : 1 , 171 : 2 

தி 


திரிந்த 4 : 2, 12 : 1 
திரிந்து 76:10 , 290 : 4 , 401 : 1 
திரிந்து வேறுபடூஉம் பிறவும் 

76:10 
திரிந்து வேறுவரினும் தெரிந் 

தனர் கொளலே 290 : 4 
திரிபவை 206 : 3 
திரிபிடன் இலவே 97 : 4 
திரிபு 97 : 4 , 169 : 2 , 386 : 1 
திரி பெயர் 57 : 4 , 140 : 1 
திரியா 86 : 1 , 103 : 2 , 231 : 2 , 

288 : 1 
திரியாது 70 : 1 , 201 : 3 , 401 : 2 
திரியும் 402 : 2 
திரிவு 362 : 1 
திரிவே 362 : 1 
தில்லை 248 : 2 , 255 : 2 
தில்லைச் சொல்லே 248 : 2 


திங்கள் 58 : 3 
திசைச்சொல் 391 : 1 , 394 :2 
திசைச்சொற் கிளவி 394 : 2 
திணை 1 : 3 , 10 : 1 , 45 : 1 , 

51 : 1 , 157 : 4 , 158 : 1 , 162 : 5 , 
169 : 1 , 194 : 1 , 198 : 4 , 207 : 2 , 
215 : 1 


திணை நிலைப் பெயரே 
162 : 3 


திறம் 43 : 3 


திணைய 163 : 3 , 16.7 : 3 
திணையொடு பழகிய பெயர் 

194 : 1 


திணை விரவுப்பெயர் 51 : 1 
திணை விரவு வரையார் 45 ; 1 
திரட்சி 357 : 1 
திரி 19 : 1 
திரிசொல் 391 : 1 , 393 : 3 
திரிசொற் கிளவி 393 : 3 
திரிதல் 246 : 3 


தீ 
தீர்த்தல் 312 : 1 
தீர்த்தலும் 312 
தீர்தல் 32 : 3 , 75:10 , 312 : 1 
தீர்தலும் 312 : 1 
தீர்தற்கு 32 : 3 
தீர்ந்து 106 : 7 
தீர்ந்து மொழிகிளவியும் 
106 : 7 


தீமை 75 : 6 


398 


தொல்காப்பியம் 


தெரிநிலைக்கிளவி 251 : 2 


துணித்தனர் 400 : 3 
துணிவும் 331 : 1 
துணை 16 : 2 , 76 : 7 
துணையின் 76 : 7 
துணைவும் 309 : 1 
துய 362 : 1 


துயவென் கிளவி 362 : 1 


துவன்று 326 : 1 


துவன்று நிறைவாகும் 326 : 1 
துவைத்தல் 352 : 1 
துவைத்தலும் 352 : 1 


தெ 
தெய்வஞ் சுட்டிய பெயர் 

நிலைக் கிளவியும் 4 : 3 
தெய்வம் 4 : 3 , 58 : 2 
தெரி, 402 : 1 
தெரிந்து மொழிக்கிளவி 56 : 1 
தெரிதல் 153 : 1 
தெரிந்த 32 : 4 


தெரிநிலையுடைய 168 : 1 
தெரிய 92 : 2 
தெரிபு 49 : 2 , 154 : 1 , 169 : 4 , 

185 : 2 
தெரிபு வேறு கிளத்தல் 49 : 2 
தெரிபு வேறு நிலையலும் 

154 : 1 
தெரியின் 385 : 1 
தெரியுங்காலை 157 : 2 , 188 : 2 
தெரியும் 157 : 2 , 188 : 2 , 
தெரியுமோர் 97 : 4 
தெரியுமோர்க்கே 97 : 4 
தெருமரல் 304 : 1 
தெவ்வு 440 : 11 
தெவ்வுப் பகையாகும் . 440 : 1 
தெவு 338 : 1 
தெவுக்கொளற் பொருட்டே 

338 : 11 
தெள்ளிது 84 : 2 
தெளி 148 : 4 
தெளிநிலையுடைய 148 : 4 
தெளிநிலையுடைய ஏகாரம் 

வரலே 148 : 4 . 
தெளிய 115 : 2 
தெளியத்தோன்றும் 

இயற்கைய 115 : 2 
தெளியுமோர் 150 : 3 
தெளியுமோரே 1:50 : 3 


தெரிந்தனர் 290 : 4 
தெரிந்தனர் கொளலே 290 : 6 
தெரிந்து 76 : 9 


தெரிந்து மொழிச் செய்தி 

76 : 9 
தெரிந்து மொழிச் 

செய்தியின் 76 : 9 
தெரிநிலை 53 : 4 , 168 : 1 , 
250 : 2 , 251 : 2 


நூற்பா -- சொல்லகராதி 


399 


தெளிவின் ஏயும் 256 : 1 
தெளிவு 240 : 2 , 256 : 1 
தெளிவும் 240 : 2 


தொகையின் 33 : 2 
தொகையும்மார் 68 : 1 


தே 


தே 77 : 6 
தேவகை - 77 : 6 
தேற்றம் 252 : 1 , 260 : 1 
தேற 53 : 4 
தேறத்தோன்றும் 53 : 4 


தொ 
தொக்க 284 : 1 , 412 : 2 , 3 
தொக 95 : 1 , 100 : 1 , 412 : 1 , 
தொகல் 286 : 1 
தொகாஅ 101 : 2 
தொகுக்கும் 397 : 3 
தொகுக்கும் வழித்தொகுத் 

தலும் 397 : 3 
தொகுத்தல் 72 : 9 , 397 : 3 
தொகுத்தலின் 72 : 9 
தொகுதி 282 : 2 , 348 : 1 
தொகுதியின் ( பா.வே ) 33 : 2 
தொகை 33 : 2 , 68 : 1 , 78 : 2 , 

90 : 1 , 93 : 2 , 280 : 1 , 285 : 4 , 
410 : 4 , 414 : 1 
தொகைஇ 57 : 6 , 108 : 4 , 

110 : 5 , 160 : 10 , 216 : 5, 
251 : 2 


தொகைவயின் 90 : 1 
தொகையின் பிரிந்தே -78 : 2 
தொகை வருகாலை 93 : 2 
தொடர்ந்து. 98 : 1 
தொடுக்குங்காலை 397 : 1 
தொடுக்கும் 397 : 1 
தொல் 97 : 1 , 106 ; 9 
தொழில் 42 : 2 , 50 : 1 , 71 : 2 , 

91 ; 1 , 108 : 5 , 130 : 1 , 191 : 2 
தொழில் நிலை 7.1 : 2 . , 
தொழில் நிலை ஒட்டும் 

ஒன்றலங்கடையே 71 : 2 
தொழில்நிலை ஒட்டும் ஒன்று 

71 : 2 
தொழில்வேறு கிளப்பின் 

42 : 2 
தொழிலிற் கூறும் ஆன் .என் 

இறுதி 130 : 1 
தொழிலின் 130 : 1 
தொழிலினும் 50 : 1 
தொழிற்பட 241 : 2 
தொழிற்படக் கிளத்தலும் 

241 : 2 
தொழிற் பெயர் -136 : 1 
தொழிற் பெயர்க்கு 91 : 1 . 
தொழின் முதனிலையே " 

108 : 5 
தொன்னெறி : 97 : 1 . 


தொகைச்சொல் 280 ; 1 


தொகைமொழி 406 : 4 


400 : 


தொல்காப்பியம் 


தொன்னெறி பிழையாது 
97 : 1 


தொன்னெறி மரபின 106 : 9 
தொன்னெறி மொழி 443 : 3 
தொன்னெறி மொழிவயின் 
ஆஅகுநவும் 443 : 3 


66 : 2 , 72 : 4 , 76:11 , 77 : 4 , 
115 : 2,143 : 2 , 156 : 2 , 195 : 2 , 
210 : 4 , 218 : 4 ; 235 : 1 , 237 : 4 , 
240 : 2,242 : 2,276 : 6,377 : 5, 

383 : 4 , 424 : 4 
தோன்றும் என்ப 156 : 2 
தோன்றும் நிலை 66 : 2 


தோ 


தோள் 62 : 1 
தோளும் 62 : 1 
தோற்றத்தாமே 10 : 3 
தோற்றம் 10 : 3 , 402 : 3 
தோற்றமும் 402 : 3 
தோன்ற 88 : 1 
தோன்றல் 106 : 9 , 154 : 1 , 
157 : 5 , 193 : 3, 198 : 5 , 
220 : 2 


ந 151 : 1 , 404 : 1 
நசை 323 : 1 
நட்பின் 74 : 7 
நட்பு 74 : 7 
நடுக்கம் 310 : 1 
நடை 26 : 2 
நடைத்து 415 : 2 


நடைபெற்றியலும் 26 : 2 , 

244 : 2 
நடைய 98 : 1 , 414 : 1 , 
நம் 160 : 4 
நம்பு 323 : 1 
நம்மூர்ந்து வரூஉம் 

இகர 
ஐகாரமும் 1.60 : 4 
நளி 3 :14 : 1 , 317 : 1 
நளியும் 314 : 1 
நளியென் கிளவி 317 : 1 
நன்மை 75 : 6 


தோன்றலாறே 106 : 9 , 157 : 5 , 

197 : 3 , 198 : 5 , 220 : 2 
தோன்றலும் 154 : 1 , 170 : 2, 
தோன்றா 71 : 1 , 388 : 1 , 
தோன்றி 69 : 1 , 198 : 1 , 289 : 1, 

290 : 3 , 292 : 1 , 399 : 3 
தோன்றிய 462 : 2 
தோன்றின் 38 : 2 , 148 : 3 , 

171 : 5 , 226 : 1 , 291 : 1 , 
தோன்றினும் 113 : 1 , 291 : 1 , 

292 : 4 , 5 , 384 : 2 , 


, 


தோன்றும் 11 : 1 , 2 , 28 : 2 , 

31 : 2, 40 : 2 , 53 : 4 , 54 : 1 , 


நன்று 337 : 1 
நன்று பெரிதாகும் . 337 : 1 
நனவு 370 : 1 


நூற்பாட சொல்லகராதி 


401 


நனவே 370 : 1 


நான்கே சினைப்பெயர் 172 : 2 

நி 


நனி 294 : 2, 390 : 5, 


நா 


நாட்டல் 397 : 5 


நாட்டல் வலிய : 397 : 5 


நாடி 383 : 2 


நாடியற் பெயர் 162 : 6 
நாம் 159 : 5 , 359 : 1 
நால் 28 : 2 , 199 : 4 , 205 : 2 , 

397 : 1 


நாலைந்து 205 : 2 
நாற்சொல்லும் 397 : 1 
நாற்றம் 75:10 
நான்கன் 106 : 8 


நான்கனுருபின் 106 : 8 


நிகழ்வின் 197 : 1 , 421 : 1 
நிகழ்வினும் 240 : 2 
நிகழ்வு 197 : 1 , 240 : 2; 421 : 1 
நிகழுங் காலத்துச் செய்யும் 
என்னும் கிளவியொடு 
222 : 2 , 3 
நிகழுங் காலத்தும் 236 : 1 
நிகழுங் காலத்தும் மெய்ந் 
நிலைப் பொதுச்சொல் 
235 : 2 , 3 
நிகழுங்காலத்து மெய்பெறத் 

தோன்றும் 237 : 3 , 4 
நிகழுங்காலம் 222 :2 , 235 : 2 , 

236 : 1 , 237 : 3 , 431 : 2 
நிகழுங் காலமொடு வாராக் 

காலமும் 431 : 2 
நிகழூஉ நின்ற 170 : 1 
நிகழூஉ நின்ற பால்வரை 

கிளவியின் 170 : 1 
நிரனிறை 398 : 1 ; 399 : 2 
நிலனிறை தானே . 399 : 2 
நில்லாது 44 : 2 . 
நிலத்தின் 77 : 3 
நிலத்தினானும் 210 : 3 
நிலத்து 392 : 3 
நிலத்துவழி மருங்கில் 193 : 3 
நிலப்பெயர் 162 : 1 


நான்கனுருபின் தொன்னெறி 

மரபின தோன்றலாறே 
106 : 8,9 
நான்காகுவதே 74 : 1 
நான்கு 74 : 1 , 106 : 8 , 117 : 3 , 

125 : 1 , 172 :2 ( 2 ) 3,173 :4 , 
174 : 3 , 175 : 5 , 200 : 1, 202 : 2 , 
249 : 2 , 324 : 2 , 343 : 2 , 398 : 2 , 

413 : 4 , 417 : 1 , 
நான்கு வரம்பாகும் 417 : 1 
நான்கென மொழியனார் 

சினைமுதற் பெயரே 172 : 3 
நான்கே 117 : 3 
நான்கே இயற்பெயர் 172 : 2 


402 


-- தொல்காப்பியம் 


. 


நிலையின 57 : 9 
நிலையினும் 288 : 1 


நிலம் 77 : 3 , 193 : 3, 210 : 2 , 

392 : 3 
நிலவுதல் 99 : 2 
நிலன் 208 : 2,229 ; 
நிலனும் 229 : 1 
நிலனே 100 : 2 


நிலை 4 : 2, 3 , 12 : 1 , 15 : 1 , 

17 : 2,28 : 2 , 62 : 2 , 66 : 2, 
67 : 2 , 70 : 1 , 
71 : 1 , 2 , 76 : 9 , 81 : 1 , 2 , 
103 : 2 , 108 : 5 , 148 : 1 , 
151 : 3 , 154 : 2, 161 : 1 , 
162 : 3 , 4 , 5 , 173 : 4 , 174 : 3 , 
176 : 2 , 177 : 2 , 178 : 2 180 : 2 , 
183 : 1 , 188 : 1 , 197 : 3 , 231 : 2 , 
235 : 1,3 , 266 : 1 , 292 : 7 , 
321 : 1 , 401 : 2 , 403 : 2 , 

406 : 4 , 431 : 4 , 445 : 2 , 
நிலைஇ 399 : 4 
நிலைத்து 183 : 2 , 253 : 3 , 

411 : 4 , 
நிலை திரியாது 70 : 1 


நிலையும் 97 : 3 , 238 : 2 , 

276 : 2 , 3 , 422 : 1 
நிழத்தல் 324 : 1 : 
நிழற்றல் ( சு . வே ) 324 : 1 
நிறத்துரு 367 : 1 
நிறம் 367 : 1 
நிறன் 296 : 1 , 301 
நிறுத்தல் 72:10 
நிறுத்தலின் 72:10 
நிறை 113 : 1 , 245 : 6, 
நிறைந்து 349 : 1 
நிறைப் பெயர் 447 : 2 
நிறையும் 113 : 1 


நிறைவு 326 : 1 
நின்ற 141 : 2 , 217 : 4 


நிலை பெறத் தோன்றும் 

அந்நாற் சொல்லும் 28 : 2 
நிலை பெறூஉம் 148 : 3 
நிலையல் 69 : 2 , 154 : 1 , 246 : 3 , 

399 : 4 , 413 : 2 , ( 2 ) 3,4 
நிலையலும் 154 : 1 , 413 : 4 
நிலையாது 413 : 4 
நிலையிடை 245 : 2 
நிலையின் 76 : 9 


நின்ற ஈற்றயல் நீட்டம் 

வேண்டும் 141 : 2 
நின்ற வழி 419 : 2 
நின்றாங்கிசைத்தல் 59 : 1 
நின்றாங்கு 59 : 1 
நின்று 10 : 2 , 28 : 1 , 78 : 2 , 

412 : 4 
நின்றை 420 : 1 
நின்றை யென்றா 420 : 1 
நினைய 143 : 2, 290 : 3 , 

399 : 3 , 426 : 2 
நினையத் தோன்றி 399 : 3 


நூற்பர் -- சொல்லகராதி 


403 


நினையத் தோன்றிய 

முடிவாகும்மே 426 : 2 
நினையல் 288 : 1 
நினையல் வேண்டும் 288 : 2 
நினையுங் காலை 55 : 2 , 
195 : 2 


நுணங்கு 368 : 1 
நுணுக்கம் 324 : 2 
நுதல் 404 : 2 
நுதலி 410 : 2 
நுதலிய 183 : 2 
நும் 140 : 1 


நும்மின் திரிபெயர் - 140 : 1 
நுவலுங்காலை 85 : 2 , 111 : 4 , 

245 : 9 


நினையுங்காலைத் தத்தம் 
மரபின் வினையோடல் 
லாது பால் தெரிபிலவே 
169 : 3 , 4 
நினையும் 55 : 2 , 169 : 3 . 

195 : 2 
நினைவும் 331 : 1 


நுவலும் 85 : 2 , 111 : 4, 245 : 9 


நுழைவு 368 : 1 


நூல் 456 : 3 


நூல்நெறி 456 : 3 


நீ 
நீ 171 : 3 , 185 : 1 , 186 : 2 
நீ இர் 171 : 3 , 185 : 1 , 
நீ இர் நீயென வரூஉங்கிளவி 

பால் தெரிபிலவே 185 :1,2 , 
நீட்டம் 141 : 2, 150 : 1 . 
நீட்டல் 397 : 4 
நீட்டும் 397 : 4 
நீட்டும் வழி நீட்டலும் 

397 : 4 
நீயிர் ( பா.வே ) 171 : 3 , 185 : 1 
நீயென் கிளவி ஒருமைக் 

குரித்தே 186 : 2 


நெ 
நெடிது 142 : 1 
நெடுமை 311 : 2 
நெடுமையும் 313 : 2 
நெறி 97 : 1 , 99 : 2 , 100 : 2 , 

106 : 9 , 456 : 3 
நெறிப்பட 198 : 1,276 : 6 , 

424 : 4 
நெறிப்படத்தோன்றும் எஞ்சு 

பொருட்கிளவி 424 : 4 
நெறிபட வழங்கிய வழி 

மருங்கு என்ப 100 : 2 
நெறிபடு பொருள் 99 : 2 
நெறிபடு பொருள்வயின் 
99 : 2 


நு 151 : 1 , 404 : 1 
நுண்மை. 368 : 1 


404 


தொல்காப்பியம் 


நெறிய 147 : 2 


நே 
நேர்பு 311 : 2 
நேர்பும் 311 : 2 


நொ 
நொசிவு 368 : 1 


நோ 


நோக்கல் 72:12 
நோக்கல் நோக்கம் 89 : 1 
நோக்கலின் 72:12 
நோக்கு 88 : 3 , 89 : 1 
நோக்கோரனைய 88 : 3 
நோய் 335 : 1 
நோயின் 335 : 1 


பட 38 : 3 ; 41 : 2 , 1:00 : 2 , 

279 : 2 , ( 2 ) 
படர் 334 : 1 
படர்க்கை 28 : 3 , 202 : 2 , 

203 : 2 , 204 : 1 , 212 : 2 , 213 : 1 , 

222 : 1 , 431 : 3 , 442 : 1 
படர்க்கையாயினும் 442 : 1 
படரே உள்ளல் 334 : 1 
படின் 446: 1 
படு 53 : 3 , 99 : 2 , 417 : 1 
படுதல் 73 : 5 
படுப் 115 : 1 , 155 : 1 , 157 : 2 
படுபொருள் 74 : 5 
பண்டியல் மருங்கின் மரீஇய 

மரபே 86 : 2 
பண்டு 86 : 2 
பண்பின் 106 : 5 
பண்பின் ஆக்கமும் 106 : 5 
பன்ணின் ஆகியசினைமுதற் 

கிளவியும் 216 : 4 
பண்பின் தொகை 406 : 2 
பண்பின்றொகையே 406 : 2 , 

410 : 4 
பண்பின 111 : 4 : 245 : 9 
பண்பினானும் 210 : 3 
பண்பினும் 143 : 1 , 292 : 2 
பண்பு 18 : 1 , 67 : 3 , 106 : 5 , 

110 ; 3 , 131 : 1 , 137 : 1 , 
143 : 1 , 162 : 2, 165 : 3 , 210 : 3 , 
216 : 3,4, 237 : 2 , 253 : 1 , 
292 : 2 , 410 : 4 , 412 : 1 


ப 203 : 1 


பகர விறுதியும் 7 : 1 
பகுதி 17 : 2 


பகுதிக்கிளவி 17 : 2 
பகை 74 : 7 440 : 1 


பகையின் 74 : 7 


பசப்பு 301 
பசப்புநிறனாகும் 301 
பட்டன 284 : 4 


பட்டாங்கமைந்த ஈரடி 
எண்சீர் 400 : 2 


பட்டாங்கு 400 : 2 


நூற்பா - சொல்லகராதி 


405 


பரந்தன 390 : 2 


பண்பு கொள் கிளவியும் 216 : 3 
பண்புகொள் பெயரும் 110 : 3, 
131 : 1 , 1.37 : 1 , 165 : 3 , 


பரவு 376 : 1 


பண்பு கொள் பெயரே 162 : 2 
பண்பு கொள் வருதல் 67 : 3 


பரவும் 376 : 1 
பல் 79 : 1 , 228: 2, 390 : 2 , 

450 : 1 , 456 : 3 


பண்பு தொக வரூஉம் கிளவி 

யானும் 412 : 1 
பண்பே 253 : 1 


பண்ணை 313 : 1 


பணை 333 : 1 
பணையே பிழைத்தல் 333 : 1 
பத்து 216 : 6 
பத்தும் 216 : 6 


பல்ல 165 : 1 
பல்ல பலசில என்னும் 

பெயரும் 165 : 1 
பல்லாறாகப் பொருள் 
புணர்ந்திசைக்கும் எல்லாச் 
சொல்லும் 79 : 1,2 
பல்லோர் 2 : 2 , 152 : 3, 5 , 
164 : 4 , 203 : 2 , 204 : 1, 
219 : 2 , 222 :1 , 
பல்லோர்க்குறித்த சினை 
நிலைப் பெயரே 162 : 4 


1 ] 


பதினைந்து 159 : 7 , 160 : 10 , 

164 : 6 


பல்லோர்க்குறித்த திணை 
நிலைப் பெயரே 162 : 5 


பல்லோர்க்குறித்த முறை 
நிலைப் பெயரே 162 : 3 


பல்லோர் படர்க்கை 204 : 1 , 
222 : 1 


பல்லோர் மருங்கினும் 219 : 2 


பதினோர் 10 : 2 
பதினோரெழுத்தும் 10 ; 2 
பயப்பு 300 : 1 
பயப்பே பயனாம் 300 : 1 
பயம் 249 : 1 , 318 : 1 
பயமிலி 249 : 1 
பயன் 108 : 3 , 300 : 1 , 318 : 1 
பயனிலை . 67 : 4 
பயிலாத. 292 : 6 
பயிலாதவற்றை 292 : 6 
பயிலாதவற்றைப் பயின்றவை 

சார்த்தி 292 : 6 
பயின்றவை 292 : 6 
பரத்தல் 355 : 1 


பல்லோரறியுஞ்சொல் 62,2 
பல் லோரறியும் சொல்லொடு 
சிவணி 2 : 2 


பல்வழி 183 : 2 


பல்வழி நுதலிய நிலை - த்தா 
கும்மே 183 : 2 


406 


தொல்காப்பியம் : 


பழிப்பு 72 : 6 


பழுது 318 ; / 


பல்வேறு செய்தியின் நூல் 

நெறி 456 : 3 
பல 3 : 1 , 9 : 2 , 51 : 1 , 52 : 1,2,3 

53 : 2 , 55 : 1 , 165 : 1 , 166 : 2 , 
179 : 2 , 212 : 2 , 219 : 2 , 

292 : 4,5 , 411 : 1 
பல அறிசொற்கே 166 : 2 
பல சொல் 292 : 5 


பழுது பயம் இன்றே 318 : 1 
பற்று 75:11 , 106 : 7 
பற்றுவிடு கிளவியும் 106 : 7 
பற்று விடுதல் 75:11 
பன்முறையானும் - 390 : 2 


பன்மை 23 : 2 , 27 : 1,2 , 49 : 2 , 

62 : 2,3,75 : 11 , 163 : 2 , 167 : 2 , 
168 : 2, 173 : 3 , 174 : 2, 175 : 3 , 
179 : 1 , 181 : 1 , 184 : 1 , 187 : 1 , 
189 : 1 , 199 : 5 , 205 :1,206 : 2 , 
211 : 1 , 214 : 1 , 216 : 7 , 455 : 2 


பல சொல்லொரு பொருட்கு 

உரிமை தோன்றினும் 292 : 5 
பலபெயர் 411 : 1 
பல பொருட்கு 292 : 4 
பல பொருள் 55 : 1 
பல பொருள் ஒரு சொல் 

52 : 1,2 ( 2) 3 , 55 : 1 , 
பலர் 7 : 3 , 265 : 2 , 415 : 2 
பலர் அறிசொல்லே 7 : 3 
பலர்க்கு 265 : 2 
பலர்க்குரி எழுத்தின் வினை 

யொடு 265 : 2 
பலவயினானும் 51 : 1 
பலவற்றுப்படர்க்கை 212 : 2 
பலவற்று மருங்கினும் 219 : 2 
பலவறிசொல் 3 : 1 , 9 : 2 
பலவே 179 : 2 
பழகிய 194 : 1 


பன்மை இயற்பெயர் 173 : 3 
பன்மை உரைக்கும் தன்மைக் 

கிளவி 206 : 2 
பன்மைக்கிளவியும் 27 : 1,2 
பன்மைக்கு 184 : 1 , 187 : 1 , 

189 : 1 , 452 : 2 
பன்மைக்குரித்தே 181 : 1 
பன்மை கூறல் 23 : 2 . 
பன்மை கூறும் கடப்பாடு 

இலவே 62 : 3 
பன்மைச் சினைப்பெயர் 174 : 2 
பன்மை சுட்டிய எல்லாப் 

பெயரும் 179 : 1 
பன்மை சுட்டிய சினைநிலைக் 

கிளவி 62 : 2 
பன்மை சுட்டிய சினைமுதற் 
பெயரே 175 : 3 


பழமை 75 : 9 


பழிச்சு 376 : 1 
பழிச்சும் 376 : 1 
பழிப்பின் 72 : 6 


407 


பாய்தலும் 355 : 1 
நூற்பா - சொல்லகராதி 
பன்மைத்து 454 : 2 
பன்மையும் 163 :2 , 168 : 2, 

216 : 7 
பன்மையும் ஒருமையும் பாலறி 
வந்த என்னபெயரும் 
163 : 2,3 , 167 : 1,2 
பன்மையும் ஒருமையும் பாலறி 
குறிப்பொடு வரூஉம் காலக் 
கிளவி 211 : 1,2,3 , 216 : 7,8,9 
பன்மையும் ஒருமையும் பாலறி 
வந்த மூவிரண்டும் அஃறி 

ணைய 214 
பன்மையும் ஒருமையும் பாலறி 
வந்த மூன்று தலையிட்ட 
அந்நாலைந்தும் உயர் 
திணைய 205 
பன்மையுரைக்கும் தன்மைச் 

சொல்லே 199 : 5 
பன்மையோடு முடியினும் 

455 : 2 
பன்னிரு நிலத்தினும் 394 : 1 
பன்னிரு நிலம் 394 : 1 
பனுவல் 92 : 1 

: 

பா 
பாங்கு 390 : 7 ) 
பாங்குற 390 : 7 
பாங்குற வுணர்தல் 390 : 7 
பாய்தல் 355 : 1 


68 : 2 , 106 : 5 , 117 : 3 , 158 : 1 , 
159 : 8 , 163 : 2 , 164 : 7 , 165 : 6 , 
167 : 2 , 169 : 4 , 179 : 3 , 185 : 2 , 
188 : 2 , 191 : 1 , 205 : 1 , 207 : 2 , 
208 : 1 , 210 : 4 , 211 : 1 , 212 : 2 , 
214 : 1 , 215 : 1 , 216 : 6,7 , 
238 : 3 ( 2 ) 249 : 2 , 250 : 3 , 

257 : 2 
பால் திரி கிளவி 191 : 1 
பால் பிரிந்திசையா 58 : 6 
பால் பிரிந்திசையா உயர் 

திணை மேன 58 : 6 


பால்வரை கிளவி 170 : 1 


பால் வரை கிளவியும் 106 : 5 
பால்வரை தெய்வம் 58 : 2 
பால 72:14 , 73:11 , 74 : 8 , 

75:12 , 76:12 , 77 : 8 
பாலறி கிளவி 11 : 1 
பாலறி கிளவியும் 11 : 2 
பாலறி வந்த அஃறிணைப் 

பெயரே 164 : 7 


பாலறி வந்த உயர்திணைப் 

பெயரே 159 : 8 
பான்மயக்குற்ற ஐயக்கிளவி 
23 : 1 


பிண்டப் பெயரும் ஆயியல் 
திரியா 86 : 1 


பிண்டம் 86 : 1 


பர் 

ல் 1 : 2,3 , 3 : 2 , 4 : 5 , 9 : 2 , 
1 :10 : 1 , 11 : 1,2 , 23 : 1 , 58 : 2,6 , 


பிணையும் 332 : 1 


408 


தொல்காப்பியம் 


பிரி 44 : 1 


பிரித்தல் 72 : 9 
பிரித்தலின் 72 : 9 
பிரித்தனர் 456 : 4 
பிரிந்த 158 : 1 
பிரிந்து 4 : 5 , 48 :1,58 :6,78 : 2 . 

289 : 2 , 389 : 1 
பிரிந்தே 78 : 2 


பிரிநிலை 251 : 1 , 252 : 1 , 424 : 1 , 

425 : 2 ( 2 ) 
பிரிநிலை முடி பின 425 : 2 
பிரிநிலை யெச்சம் 425 : 2 
பிரிப்ப 404 : 2 


76:10 , 77 : 8 , 97 : 1 , 106.8 , 
113 : 1 , 151 : 2 , 163 : 1 , 171 : 4 , 
210 : 6 , 274 : 2 , 291 : 1 , 384 : 2 , 

390 : 1 , 
பிறக்கு 274 : 2 
பிறத்தல் 105 : 2 
பிறந்த வழிக்கூறலும் 110 : 3 
பிறந்த 110 : 3 
பிறவும் 58 : 4 , 62 : 1 , 74 : 8 , 
75:12 , 106 : 8 , 151 : 2 , 171 : 4 , 

390 : 1 . 
பிறவும் அன்ன 58 : 4 
பிறன் 238 : 3 , 442 : 2 
பிறன் பாலானும் 238 : 3 
பிறன் போல் 442 : 2 
பிறிதவண் நிலையலும் 246 : 3 
பிறிதினும் 76 : 3 
பிறிது 35 : 2 , 76 : 3 , 100 : 1 , 

111 : 3 . 246 : 3 , 
பிறிது பிறிது 100 : 1 
பிறிது பிறிதேற்றலும் 100 : 1 
பிறிது பொருள் 35 : 2 


பிரிப்பப் பிரியா 404 : 2 


பிரிப்பின் 24 : 1 


பிரிபவை 50 : 1 


பிரியா 2 


பிரிவில் அசைநிலை 275 : 2 
பிரிவில் 453 : 1 
பிரிவிலவே 93 : 2 


பிரிவு 93 : 2 , 217 :5 , 275 : 2 , 

453 : 1 
பிரிவு வேறு படுஉம் செய்திய 

வாகி 217 : 5 
பிழைத்தல் 333 : 1 
பிழையாது 97 : 1 , 456 : 3 
பிற்படக்கிளவார் 279 : 2 


பிறிது பொருள் சுட்டலும் 

111 : 3 
பின் 77 :6 , 224 : 1 , 246 : 2 , 

279 : 2 , 403 : 3 
பின்மொழி 413 : 2 
பின் மொழி நிலையலும் 413 : 2 
பின்னும் 383 : 2 , 403 : 3 , 435 : 1 


1 


பிற 1 : 2,57 : 7 , 58 : 4 , 62 : 1 , 

72:13 , 73:11 , 74 : 8 , 75:12 , 


நூற்பா - சொல்லகராதி 


409 


பு 


புகழ் 72 : 6 , 305 : 1 
புகழின் 72 : 5 
புடை 77 ; 6 
புணர் 398 : 2 
புணர்ச்சி 302 : 1 
புணர்த்தனர் 383 : 3 
புணர்ந்த 15 : 2 , 88 : 2 , 395 : 2 
புணர்ந்தனர் ( பா.வே . ) - 383 : 3 
புணர்ந்து 79 : 1 
புணரா , 37 : 1 


புள்ளி 125 : 2 , 126 : 1 , 148 : 1 
புள்ளியிறுதி விளிகொள் 

பெயரே 125 : 2 
புள்ளியும் 148 :1 
புள்ளியும் உயிரும் இறுதி 
யாகிய அஃறிணை மருங்கின் 
எல்லாப் பெயரும் 

190 : 1,2 
புறம் 77 : 5 
புனிறு 369 : 1 
புனிறென் கிளவி 369 : 1 


பூதம் 58 : 2 


புணரியல் 245 : 2 
புணரியல் நிலையிடைப் 
பொருணிலைக்குதநவும் 
245 : 2 


புதிது படல் 373 : 1 


புதிதுபடற் பொருட்டே 
373 : 1 


புதுமை 75 : 9 , 377 : 2 
புரை 295 : 1 


புரையுயர்வாகும் 295 : 1 
புலம்பு 325 : 1 
புலம்பே தனிமை 325 : 1 
புலவர் 38 : 4 , 76:12 , 81 : 2 , 

88 : 3 , 121 : 2 , 145 : 2 , 153 : 2 , 
161 : 4 , 201 : 3 , 219 : 3 , 226 : 3 , 
233 : 4 , 236 : 4 , 257 : 2 , 270 : 3 , 
283 : 2 , 352 : 2 , 390 :7,397 : 5 . 
415 ; 2 , 442 : 3 


பெ 
பெட்பின் 332 : 1 
பெட்பு 332 : 1 
பெண்டு 160 : 9 
பெண்டென் கிளவியும் 160 : 9 
பெண்மை -4 : 1 , 57 : 3 , 160 :2,3 , 
161 : 3 , 173 : 2,4 , 175 : 1 , 
176 : 1 , 177 : 1 , 
பெண்மை -அடுத்த இகர 

இறுதியும் 160 : 3 
பெண்மை அடுத்த மகனென் 

கிளவியும் 161 : 3 
பெண்மை இயற்பெயர் 173 : 2 
பெண்மைச் சினைப்பெயர் 

174 : 1 
பெண்மை -சுட்டிய உயர் 
திணை 411 


410 


தொல்காப்பியம் 


பெயர்க்கு 70 : 2 , 91 : 1 , 
பெயர்க்குரி மரபின் செவ் 

வெண் 285 : 2 
பெயர்க்குரி மரபின் செவ் 

வெண் இறுதியும் 285 : 2 
பெயர்கொள வருதல் 67 : 
பெயர்ச்சொல் 106 : 4 


பெயர்ச்சொற் கிளவியும் 
106 : 4 


பெயர்நிலை -41 : 1 , 151 : 2 , 

165 : 5 


பெயர் நிலைக்கிளவி 12 : 1 , 

41 : 1 , 71 : 1 , 188 : 1 , 443 : 1 , 
454 : 1 


பெண்மை சுட்டிய எல்லாப் 

பெயரும் 177 : 1 
பெண்மை சுட்டிய சினை 

முதற் பெயரே 175 : 1 
பெண்மை முதற்பெயர் 176 : 1 
பெண்மையடுத்த மகளென் 

கிளவியும் 160 : 2 
பெயர் 4 : 2.3, 11 : 2 , 12 : 1 ; 

18: 1 , 37 : 1 , 38 : 3 , 42 : 1 , 
49 : 1 , 50 : 1 , 51 : 1 , 65 : 2 , 
66 : 2 , 67 : 2, 3,4 , 68 : 1 , 
69 : 1 , 71 : 1 , 86 : 1 , 91 : 1 , 
92 : 1 , 110 : 4 , 115 : 1 , 117 : 4 , 
122 : 1 , 123 : 1 , 125 : 2 , 
131 : 1 , 132 ; 1 , 133 : 1 , 
134 : 1 ( 2 ) , 134 : 2 ( 2 ) 137 : 1 , 
138 : 1 , 139 : 1 , 140 : 1 , 
141 : 1 , 144 : 1 ( 2) 145 : 1 ( 2) 
146 : 1 , 147 : 1 , 148 : 2 , 149 : 1 , 
150 : 2 , 151 : 3 , 155 : 1 , 
157 : 2 , 158 : 2 , 159 : 2,3,4,5,8 
160 : 6 , 161 : 1 , 162 ; 2,3,4,5 , 
163 : 3 , 164 : 1,2,3,4,5,7 , 
165 : 1,2,3 ; 4, 169 : 2 , 
171 : 1 ( 3 ) 2, 172 : 2 ( 2 ) , 3,4,5 , 
173 : 2 ( 2 ) 3 ( 2 ) 4 (2) 174 : 1 , 2 
( 2 ) , 3,175 : 1,2,3,4,5 , 
176 : 1 ( 3 ) . 177 : 1 , 178 : 1 , 
179 : 1 , 180 : 1 , 183 : 1 , 
188 : 1 , 190 ; 1 , 192 : 1 , 
194 : 1 , 231 : 1 , 233 : 2, 
244 : 1 , 253 : 2 , 285 : 2 , 
290 : 3 , 292 : 3 , 399 : 3 ; 
404 : 2 , 411 : 1 ( 3 ) , 3 , 412 : 2,3 , 
423 : 3 , 424 : 1 , 427 : 1 , 


பெயர்நிலைக் கிளவி காலம் 

தோன்றா 71 : 1 
பெயர்நிலைக் கிளவியின் 

ஆஅகுநவும் 443 : 1 
பெயர் நிலைக் கிளவியும் 
161 : 1,2 


பெயர்ப் பயனிலையே : 67 : 4 
பெயர்வயினரன 158 : 2 
பெயரிய 72 : 2 , 73 : 2 , 74 : 2 , 

75 : 2 , 76 : 2 , 77 : 2 
பெயரிற் றோன்றும் பாலறி 

கிளவியும் 11 : 2 
பெயரினாகிய தொகையுமார் 
68 : 1 


பெயரினாகிய தொகையு 
மாருளவே 68 : 1 


நூற்பா - சொல்லகராதி 


411 


பெயரினும் 50 : 1 , 292 : 3 , 

399 : 3 


பெறலின் 72 : 7 


CU 


பெயரினும் தொழிலினும் 
பிரிபவை எல்லாம் 50 : 1 


பே 359 : 1 


பேணும் 332 : 1 


பெயரினும் வினையினும் 
மெய்தடுமாறி 292 : 3 


பை 


பையுள் 335 : 1 
பையுளும் 335 : 1 


1 


பெயரும் 69 : 1 , 149 : 1,2,3,4,5 , 

160 : 6 , 164 : 1 
பெயருமார் உளவே 192 : 1 
பெயரெஞ்சு கிளவி 427 : 1 
பெயரெஞ்சு கிளவிக்கு 233 : 2 
பெயரெஞ்சு கிளவியும் 231 : 1 
பெயரெனப் படுபவை 157 : 2 
பெயரே 65 : 2 , 125 : 2 , 138 : 1 

139 : 1 , 141 : 1 , 155 , : 1 

159 : 8 , 162 : 2 , 424 : 1 , 
பெயரே வினையென் 

றாயிரண்டென்ப 155 : 12 
பெயரொடு 253 : 2 
பெயரொடும் 244 : 1 , 290 : 3 
பெயரொடு முடிமே 427 : 1 
பெரிது 337 : 1 
பெருக்கம் 365 : 1 
பெருப்பு 333 : 1 
பெருப்பும் 333 : 1 
பெருமை 75 : 6 , 249 : 1 , 314 : 1 
பெற்று 26 : 2 , 116 : 2 , 237 : 4 , 

290 : 2 , 383 : 1 , 456 : 2 
பெறல் 72 : 7 


பொ 
பொது 44 : 1 , 48 : 1 , 49 : 1 
பொதுச்சொல் 46 : 1 , 235 : 3 , 
பொதுப்பிரிபாற் சொல் 44 : 1 
பொருட்கு 385 : 1 , 386 : 1 
பொருட்குத் திரிபில்லை 

386 : 1 
பொருட்குப் பொருள் 

தெரியின் 385 : 1 
பொருட்கும் 229 : 3 
பொருட்குறை கூட்ட 390 : 3 
பொருட்டாகும்மே 237 : 4 
பொருட்டு 74 : 6 , 237 : 4 , 
238 : 2 , 253 : 2 , 258 : 1, 261 : 1 , 
273 : 1 , 312 : 1 , 320 : 1 , 338 : 1 , 
342 : 2 344 : 5 , 358 : 1 , 369 : 1 , 
373 : 1 
பொருட்டும் 342 : 2 , 353 : 1 
பொருட்டே 261 : 1 , 358 : 1 , 
369 : 1 , 373 : 1 


பொருடெரி மருங்கின் 402 : 1 


412 


தொல்காப்பியம் 


பொருள் சென் மருங்கே 98 : 2 
பொருள் தெரிநிலையே 53 : 4 
பொருள் நிலை 413 : 5 
பொருள் நிலை திரியா 231 : 2 
பொருள் வயின் ( பா.வே ) 
111 : 2 


பொருள் வயினான 91 : 2 , 
96 : 2 


பொருண்மை 67 : 1 , 111 : 2 , 

153 : 1 , 154 : 2 
பொருண்மை சுட்டல் 67 : 1 
பொருண்மை தெரிதலும் 

152 : 2 
பொருண்மை தெரிதலும் 

சொன்மை தெரிதலும் 

சொல்லினாகும் 152 : 2 
பொருண்மையின் 111 : 2 
பொருணிலை 384 : 1 , 413 : 5 
பொருணிலைக்கு 245 : 2 
பொருணிலை திரியா 103 : 2 
பொருணிலை மரபே 413 : 5 
பொருணிலைய வல்லது 384 : 1 
பொருள் 15 : 2 , 16 : 2 , ( 2 ) 

19 : 1 , 20 : 1 , 31 : 2 , 32 : 3 , 
34 : 1 , 35 : 1 , 2 ( 2 ). 36 : 1 , 
37 : 1 , 2 , 42 : 1 , 52 ; 1,2,3 , 
53 : 2,4 , 55 : 1 , 74 : 3 , 78 : 1 , 
79 : 1 , 85 : 1 , 91 : 2 , 95 : 2 , 
96 : 2 , 97 : 2 , 98 : 2 , 99 : 2 , 
101 : 1 , 102 : 2 , 103 : 2 , 106 : 2 , 
111 : 3 , 117 : 4 , 152 : 1 , 193 : 1 , 
228 : 3 , 229 : 1,3 , 231 : 2, 
245 : 2,4,7,8 , 276 : 5 , 279 : 1 , 
290 : 1 , 292 : 4,5,8 , 352 : 2 , 
383 : 4 , 385 : 1 , ( 2 ) 386 : 1 , 
388 : 1 , 390 : 3 , 392 :4 , 393 : 1 , 
3 , 399 : 4 , 402 : 1 , 403 : 2 , 

417 : 1 , 453 : 1 
பொருள் எதிர் இயைய 403 : 2 
பொருள் செல் மருங்கின் 

வேற்றுமை சாரும் 102 : 2 


பொருள்வயினானும் 106 
பொருள் வேறு கிளத்தல் 

292 : 8 
பொருள் வேறு நிலையல் 

399 : 4 
பொருள் வேறு படாஅ 85 ; 1 
பொருள் வேறுபடா அது 37 : 2 
பொருள 72:13 , 185 : 2 , 236 : 4 , 
294 : 3 , 305 : 1 , 309 : 1 , 311 : 2 , 
332 ; 1 , 335 : 1 , 343 : 2, 355 : 1 , 
359 : 2 , 366 : 1 , 376 ; ] 
பொருளினும் 97 : 2 
பொருளும் 229 : 1 
பொருளே 16 : 2, 228 : 3 , 383 : 4 
பொருளை 78 : 1 
பொருளொடு புணர்தல் 
405 : 1 


பொருளோடுபுணராச் 

சுட்டுப்பெயர் 37 : 1 
பொலிவு 329 : 1 
பொற்பு 329 : 1 
பொற்பே பொலிவு 329 : 1 


நூற்பா -- சொல்லகராதி 


413 


போ 


மதவே 371 : 1 


போ 274 : 2 


மதி 269 : 1 


மந்திரப்பொருள் 443 : 5 


போக்கின்று 22 : 2 
போகல் 311 : 1 
போயிற்று 419 : 2 
போயிற்றென்றா 419 : 2 
போல் 442 : 2 


மந்திரப்பொருள்வயின் 

ஆஅகு நவும் 443 : 5 
மயக்கம் 345 : 1 
மயக்கு 23 : 1 
மயக்குற்ற 23 : 1 


போல 241 : 1 


போலி 273 : 1 


மயங்கல் 11 : 3,50 :2 , 73 : 6 
மயங்கல் கூடா 11 : 3 , 50 : 2 


போற்றல் 112 : 1 , 455 : 3 


ம 


மயங்காமை 26 : 1 


மக்கள் 1 : 1 , 160 : 6 


மகடூஉ 2 : 1 
மகடூஉ 6 : 1 , 160 : 7 , 191 : 1,2 
மகடூஉ அறிசொல் 2 : 1 
மகடூஉ இயற்கைத் தொழில் 

வயின் ஆன 191 : 2 
மகடூஉ மருங்கின் பால் திரி 
கிளவி 191 : 1 


மயங்குதல் 243 : 1 , 431 : 4 
மயங்குதல் வரையார் 431 : 4 
மயங்கும் 278 : 2 
மயங்குமொழி 242 : 2 
மயங்கு மொழிக் கிளவி 242 : 2 
மயங்கு மொழிக்கிளவி 
இறப்பே எதிர்வே ஆயிரு 
காலமும் சிறப்பத் 
தோன்றும் 242 


மகவு 57 : 3 


மகவே 57 : 3 


மரபின் 103 : 1 , 108 : 4 , 208 : 1 , 

216 : 7 , 383 : 4 , 421 : 2 , 445 : 2 


107 : 1 , 


மகள் 160 : 2,5 
மகளும் 160 : 5 
மகன் 160 : 1,5 , 163 : 3 
மகனும் 160 : 5 
மடன் 371 : 1 


மரபின 11 : 3 , 106 : 9, 

110 : 6 , 172: 5 , 416 : 1,2 
மரபு 1 , 86 : 2 , 103 :, 108 : 4 , 

190 : 3 , 208 : 1 , 211 : 2,224 : 2 , 
241 : 2 , 285 : 2 , 292 : 7 ; 383 : 4 , 

413 : 5 , 421 : 2 , 445 : 2 
மரீஇய 86 : 2 


மடனும் 372 : 1 
மத 371 : 1 


414 


தொல்காப்பியம் 


மரீஇயது 437 : 1 
மரீஇயது ஒராஅல் 437 : 1 
மரீஇய மரபே 86 : 2 
மருங்கில் 105 : 2 , 193 : 3 , 445 : 3 


மருங்கின் 4 : 1,5 , 10 : 1 , 27 :4 , 

43: 2,57 : 9,10 , 76 : 11,86 :2 , 
89 : 1 , 89 : 2, 94 : 1 , 102 : 2 , 
109 : 2 , 112 : 1 , 117 : 3 , 121 : 1 , 
123 : 1 , 148 : 2 , 156 : 2, 163 :1 , 
167 : 1 , 191 : 1 , 211 : 3 , 216 : 9, 
280 : 1 .. 


மற்றையது 259 : 1 
மற்றையது சுட்டுநிலை ஒழிய 

இனங்குறித்தன்று 259 
மற்றையதென்னும் கிளவி 

தானே 259 : 1 
மறுத்து 103 : 1 , 231 : 2 , 239 : 2 
மறைக்குங்காலை 437 : 1 
மறைக்கும் 437 : 1 
மறைத்தனர் 436 : 1 
மன் 1 : 3 , 228 : 3 , 383 : 4 
மன்ற 260 : 1 
மன்ற என் கிளவி 260 : 1 
மன்ற தேற்றம் 260 
மன்னா 34 : 1 
மன்னாதாகும் 221 : 3 
மன்னாது 221 : 3 


மருங்கினும் 49 : 3 , 219 : 2, ( 2 ) 

449 : 1 , 456 : 1 ( 2 ) 
மருங்கு 27 : 4, 49 : 3 , ( 2 ) 54 : 1 , 
57 : 9,10,76 : 11 , 86 :289 : 1,2 , 
94 : 1 , 98 : 2, 100 : 2 , 102 : 2, 
105 : 2 , 109 : 2, 112 : 1 , 117 : 3 , 
121 : 1 , 123 : 1 , 148 : 2,156 : 2 , 
163 : 1 , 184 : 2 , 202 : 2 , 203 : 2, 
206 : 3 , 207 : 2 , 211 : 3 , 215 : 1 , 
216 : 9 , 219 : 2 ( 2 ) 227 : 2 , 
237 : 1 , 245 : 3 , 280 : 1 , 292 : 7 , 

390 :4 , 402 : 1 , 415 : 1 , 449 : 1 
மருங்கே 98 : 2 
மல்லல் வளனே 298 : 1 


மன்னாப்பொருளும் 34 : 1 


மன்னை 247 : 2 
மன்னைச் சொல்லே 247 : 2 


மா 


மா 268 : 1 
மா என் கிளவி 268 : 1 


மல்லல் 298 : 1 


மழவும் 305 : 1 
மழவும் குழவும் இளமைப் 

பொருள 305 : 1 
மற்று 257 : 1 


மாதர் 322 : 1 
மாதர் காதல் 322 : 1 
மாது 274 : 2 
மாந்தர் 160 : 6 


மாந்தர் மக்கள் என்னும் 

பெயரும் 160 : 6 
மார் 204 : 1 


மற்றென் கிளவி இரண்டு 257 


நூற்பா - சொல்லகராதி 


415 


மாரைக் கிளவி 7 : 2 


மாரைக் கிளவி உளப்பட 

மூன்றும் 7 : 2 
மாரைக் கிளவியும் 206 : 1 


மாலை 307 : 1 


முடி 226 : 2 
முடிக்கும் 443 : 1 
முடிபின 51 : 2 , 225 : 2 , 423 : 3 , 

425 : 2 , 428 : 1 429 : 1 
முடிபு 426 : 2 , 430 : 2 
முடிம் 265 : 2 , 427 : 1 , 432 : 1 
முடிமே 265 : 2 
முடிய 228 : 3 
முடியா 226 : 2 
முடியாது 228 : 2 


மாலையியல்பே 307 : 1 


மா வியங்கோள் அசைச் 
சொல் 268 


மாற்றி 403 : 2 


மானம் 107 : 2 
மானம் இலவே 107 : 2 


மிக்கதன் மருங்கின் வினைச் 
சொல் சுட்டி 237 : 1 


மிக்கது 237 : 1 
மிகு 306 : 1 
மிகுதி 294 : 3 , 372 : 1 , 377 : 3 
மிகுதி செய்யும் பொருள 

294 : 3 
மிகுதியும் 372 : 1 
மிகூஉம் 122 : 1 


முடியினும் 201 : 2 , 226 : 2 , 

445 : 2 
முடியும் 204 : 2 , 227 : 3 , 

228 : 3 
முதல் 16 : 1,26 : 1 , 33 : 1 , 40 : 1 , 

72 : 4 , 13,76 : 7 , 83 : 1 2 ,, 
84 : 1 , 85 : 1 , 108 : 5,110 : 1 , 2 , 
134 : 1 , 139 : 1 , 145 : 1 , 151 : 1 , 
160 : 8,9 , 164 : 2, 4 , 17:11 
172 : 3 , 175 : 1 , 2,3,4,5 , 
216 : 4 , 226 : 4 , 230 : 2 , 237 : 2 , 

404 : 1 
முதலறிகிளவியும் 110 ; 2 
முதலில் 72 : 4 
முதலிற்கூறுஞ்சினையறி 

கிளவியும் 110 : 1 
முதலின் 76 : 7 , 110 : 1 
முதலுஞ்சினையும் பொருள் 

வேறு படாஅ 85 : 1 
முதலும் 85 : 1 
முதலொடு முடியினும் 226 : 2 
முதற்கண் வரினே 83 :2 


மிசை 233 : 3 


மியா 269 : 1 


மின் 219 ; 1 


மு 2 : 3, 197 : 2 , 207 : 2 , 226 : 1 , 

235 : 1 , 421 : 2 
முக்காலமும் 197 : 2 , 421 : 2 


416 


தொல்காப்பியம் 


முற்படக் கிளவார் 41 : 2 


முற்றிய 280 : 1 
முற்றிய உம்மைத் தொகைச் 

சொல் 280 : 1 
முற்றியன் மொழியே 421 : 6 
முற்று 250 : 2 , 421 ; 6 
முற்றே 250 : 2 


முதற்கண் வரைந்த மூவீற்றும் 

உரித்தே 230 : 2 
முதற்சினைக் கிளவிக்கு 83 : 1 
முதற்று 21 : 1 , 73 : 3 
முதன் முன் ஐவரின் 84 : 1 
முதனிலை 225 : 2 
முதனிலை மூன்றும் வினை 

முதல் முடிபின 225 : 2 
முதனிலையே 108 : 5 
முதிர்வு 327 : 1 
முதுமை 75 : 8 , 76 : 6 
முதுமையின் 76 : 6 
முந்நிலைக் காலமுந் தோன் 
றும் எம்முறைச் சொல்லும் 
நிகழுங்காலத்தும் பொதுச் 
சொற் கிளத்தல் வேண்டும் 
235 
முந்நிலைக்காலமும் 235 : 1 
முப்பாற்கும் 207 : 2 
முப்பாற் சொல் 2 : 3 
முரஞ்சல் 327 : 1 
முரஞ்சன் முதிர்வே 327 : 1 
முலை 62 : 1 
முலையும் 62 : 1 


முறை 26 : 1 , 44 : 2 , 70 : 1 , 

106 : 4 , 107 : 2, 123 : 1 , 133 : 1 , 
140 : 2 , 144 : 1 ( 2 ) , 150 : 2, 
162 : 3 , 171 : 2 , 4 , 176 : 1 ( 2 ) 
2 , 217 : 4 , 228 : 1,2 , 235 : 2, 

359 : 2 , 380 : 2 , 431 : 4 , 452 : 2 , 
முறைக்கொண்டெழுந்த 

பெயர்ச் சொற்கிளவியும் 
106 : 4 


முறைநிலைப் பெயரே 162 : 3 


முறைநிலையான 431 : 4 
முறைப்பெயர்க்கிளவி 133 : 1 , 

141 : 1 , 171 : 2 
முறைப்பெயர்க்கிளவி இரண் 

டாகும்மே 172 : 4 
முறைப்பெயர் மருங்கின் 

123 : 1 , 
முறைப்பெயரியல 144 : 1 
முறைமை 76 : 5 , 160 : 5 
முறைமை சுட்டா மகனும் 

மகளும் 160 : 5 
முறைமையின் 76 : 5 


முழுது 320 : 1 


முழுதென் கிளவி 320 : 1 
முற்கிளந்தன்ன 139 ; 1 , 145 : 2 
முற்பட 38 : 3 , 39 : 1 
முற்படக் கிளத்தல் 39 : 1 , 
279 : 2 


முறையின் 190 : 2 


நூற்பா - சொல்லகராதி 


417 


முன் 38 : 3 , 42 : 2 , 77 : 7 , 84:12 , 

139 : 1 , 145 : 2 , 205 : 3 , 224 : 12 
246 : 2 . 279.2 . 403 ; 3 , 420 : 4 


முன்னிலை வினைச்சொல் 
444 : 1 


முன்மொழி 413 : 2 
முன்மொழி நிலையலும் 413 : 2 
முன்றேற்று 377 : 4 
முன்னத்தின் 57 : 8 , 452 : 1 
முன்னத்தின் உணரும் 

கிளவியும் உளவே 452 : 1 
முன்னத்தின் உணரும் கிளவி 
யெல்லாம் 57 : 8 


முன்னும் 383 : 2,403 : 3 , 435 : 1 
முன்னும் பின்னும் மொழி 

யடுத்து வருதலும் 246 : 2 
முன்னுற 420 : 4 
முன்னுறக்கிளந்த 205 : 3 
முன்னுறக் கிளந்த இயல்பா 

கும்மே 240 : 4 
முனிவு 380 : 1 
முனைவு 380 : 1 
முனைவு முனிவாகும் 380 : 1 


முன்னது 228 : 3 


முன்னது முடிய முடியும் மன் 

பொருளே 228 : 3 
முன்னம் 57 : 8 , 190 : 2 , 452 : 1 , 
முன்னம் சேர்த்தி முறையின் 

உணர்தல் 190 : 2 
முன்னர் 92 : 1 , 265 ; 1 , 445 : 1 
முன்னிலை 28 : 3 , 29 : 3 , 

217 : 1 , 218 : 2 , 221 : 2 , 

222 : 1 , 269 : 2 , 420 : 3 , 
421 : 3 , 444 : 1 , 445 : 1 , 455 : 1 
முன்னிலை அசைச்சொல் 

269 : 2 


மூ 28 : 4 , 157 : 5 , 198 : 5 . 

208 : 1 , 230 : 2 , 421 : 4 
மூப்பு 57 : 1 
மூப்பே 57 : 1 
மூவிடத்தான் 421 : 4 
மூவிரண்டு 214 : 2 
மூவீற்றும் 230 : 2 
மூவுருவின 157 : 5 
மூன்றனும் 88 : 1 
மூன்றனும் ஐந்தனும் 
தோன்றக் கூறிய ஆக்க 
மொடு புணர்ந்த 

ஏதுக்கிளவி 88 : 1,2 
மூன்றாகுவதே 73 : 1 
மூன்று 7 : 2 , 9 : 2 , 26 : 1 , 73 : 1 
88 : 1 , 91 : 1 , 159 :7 , 164 : 6 , 


முன்னிலைக் கிளவி 218 : 2 


1 


முன்னிலை சுட்டிய ஒருமைக் 
கிளவி 455 : 1 


முன்னிலை முன்னர் ஈயும் 

ஏயும் 445 : 1 
முன்னிலை யல்வழி 420 : 3 


418 


தொல்காப்பியம் 


196 : 1 , 203 : 1 , 205 : 2 , 
212 :2,218 : 3 , 219 : 1 , 
222 : 2 , 225 : 2,247 : 2 , 
248 : 2 , 275 : 2 , 311 : 1 , 
359 : 2 , 405 : 2 , 418 : 1 , 
438 : 1 


7 


மூன்று தலையிட்ட 205 : 2 
மூன்றும் 26 : 1 , 91 : 1 , 218 : 3 , 

219 : 1 , 225 : 2 , 294 : 2 , 

359 : 2 , 438 : 1 
மூன்று வரம்பாகும் 418 : 1 
மூன்றோடு 159 : 1 


மெய்பெறக் கிளப்ப 116 : 2 
மெய்பெறக் கிளந்த கிளவி 

யெல்லாம் 456 : 2 
மெய்பெறத்தோன்றும் 237 : 4 
மெய்ம்மை 421 : 5 
மெய்மையானும் 421 : 5 
மெய்யறிபனுவலின் 92 : 1 
மெய்யுருபு 101 : 2 
மெய்யொடும் 233 : 3 
மெலிக்கும் 397 : 2 
மெலிக்கும் வழி மெலித்தலும் 

397 : 2 
மெலித்தல் 397 : 2 
மென்மை 75 : 7 , 316 : 1 , 
319 : 1 


மெ 


- 


மென்மையும் 316 : 1 


Cou 


மெய் 92 ; 1 , 97 : 2, 101 : 2 , 

116 : 2 , 117 : 4 , 197 : 3 , 
233 : 3 , 235 : 2, 237 : 4 , 
290 : 2 , 292 : 3 , 383 : 1 , 
445 : 2 , 456 : 2 
மெய் ஊர்ந்து வருமே 445 : 2 
மெய்தடுமாறி 97 : 2 , 292 : 3 
மெய்ந்நிலையுடைய 197 ; 3 
மெய்ப்பட 377 : 5 
மெய்ப்படத் தோன்றும் 

பொருட்டு 377 : 5 
மெய்ப்பொருள் 117 : 4 


மேல் 77 : 5 , 413 : 3 , 431 : 1 , 

433 : 1 
மேலை 211 : 4 , 216 : 10 
மேலைக் கிளவியொடு 

211 : 4 , 216 : 10 
மேவல் 374 : 1 
மேவு 323 : 1 
மேன 58 : 6 , 293 : 2 


மெய்ப்பொருள் சுட்டிய 
விளிகொள் பெயரே 117 : 4 


மெய்பெறக் கிளந்த இயல 

வாயினும் 290 : 2 
மெய்பெறக் கிளந்த உரிச் 
சொல்லெல்லாம் 383 : 1 


மொ 
மொழி 61 : 1 , 76 : 9 , 103 : 1 , 

106 : 7 , 185 : 2 , 231 : 2, 


நூற்பா - சொல்லகராதி 


419 


யாணர்க்கிளவி 373 : 1 


246 : 2 , 383 : 3 , 388 ; 1 , 
398 : 2 , 413 : 4 , 421 : 6 


யாணு 375 : 1 


யாணுக் கவினாம் 375 : 1 
யாதன் 102 : 1 


யாதன் உருபிற் கூறிற் 

றாயினும் 102 : 1 
யாது 31 : 1 , 32 : 2 , 102 : 1 , 

164 : 5 


மொழி கிளவி 56 ; 1 
மொழிதல் 110 : 4 
மொழிதலும் 110 : 4 
மொழிப்பொருட் காரணம் 

388 : 1 
மொழிப 25 : 1 , 63 : 1 , 105 : 3 , 

113 : 2 , 196 : 1 , 276 : 5 , 
433 : 2 
மொழி புணரியல்பே 398 : 2 
மொழிமனார் 172 : 3 , 257 : 2 , 

415 : 2 
மொழிமனார் புலவர் 

257 : 2 , 415 : 2 
மொழிமாற்றியற்கை 

403 : 1 
மொழி மாற்று 398 : 1 , 403 : 1 
மொழியின் 24 : 1 
மொழியினும் 24 : 1 , 103 : 1 , 
231 : 2 


யாது எவன் என்னும் ஆயிரு 

கிளவியும் 31 : 1 
யாது யா யாவை என்னும் 

பெயரும் 164 : 5 
யாதென வரூஉம் வினாவின் 
கிளவி 32 : 2 


யாப்பு 74 : 6 
யாப்புடைமையின் 74 : 6 
யாம் 159 : 5 


யாவயின் வரினும் தொகை 

யின்றியலா 285 : 4 
யாவர் 159 : 6 


யாவள் 159 : 6 


மோ 


யாவன் 159 : 6 


மோ 269 : 1 


யாவன் யாவள் யாவர் 
என்னும் ஆவயின் 
மூன்றோடு 159 : 6-7 
யாவை 164 : 5 


யா 


யா 164 : 5 , 274 : 1 , 285 : 4 
யாஅர் 207 : 1 
யா அர் என்னும் வினாவின் 
கிளவி 207 : 1 


யான் 134 : 2 , 159 : 5 
யான் யாம் நாம் என 

வரூஉம் பெயரும் 159 : 5 
யானென் பெயரும் 134 : 2 


யாணர் 373 : 1 


420 


தொல்காப்பியம் 


சி 


வயம் 360 : 1 


ர 125 : 1 , 151 : 2 


ரஃகான் ஒற்றும் 7 : 1 


ல 125 : 1 


வ 


வ 212 : 1 


வயம் வலியாகும் 360 ; 1 
வயா 365 : 1 
வயாவென் கிளவி 365 : 1 
வயின் 23 : 2 , 31 : 2 , 32 : 3 , 

51 : 1 , 58 : 5 , 69 : 1 , 78 : 2 , 
90 : 1 , 91 : 2, 96 : 2 , 97 : 3 , 
99 : 2 , 101 : 1 , 106 : 2, 130 : 2 , 
143 : 3 , 158 : 2, 159 : 7 , 
164 : 6 , 170 : 3 , 191 : 2, 
193 : 1 , 222 : 2 , 238 : 2 . 
245 : 4, 269 : 2 , 275 : 2 , 
281 : 2 , 282 : 2 , 285 :4 , 
324 : 2 , 402 : 2 , 412 : 2,3 , 

422 ; 1 , 426 : 3 , 443 : 3,5 , 
வர 416 : 1 , 
வரம்பின்றே 385 : 1 
வரம்பு 385 : 1 , 390 : 5,417 : 1 , 


வகரம் 164 : 4 


வகை 77 : 4,6 , 223 : 3 


வகைய 52 : 3 


வட எழுத்து 395 : 1 
வட எழுத்து ஒரீஇ 395 : 1 
வட சொல் 391 : 1 , 395 : 1 
வடசொற் கிளவி 395 : 1 
வடிவின் 410 : 1 
வடிவு 75 : 4 , 410 : 1 
வடிவே 75 : 4 


418 : 1 , 


வரல் 148 : 4 


வரலே 148 : 4 


வண்ணச் சினைச்சொல் 
26 : 2 


வரவினும் 28.1 


வரவு 28 : 1 


வண்ணத்தின் 410 : 1 
வண்ணம் 26 : 2 , 75 : 4 , 410 : 1 
வந்த 211 : 1 
வந்து 227 : 2 , 433 : 1 


வம்பு 321 : 1 


வரின் 14 : 1 , 72 : 3 , 83 : 2 , 

84 : 1 , 151 : 3 , 168 : 2, 285 : 2 , 

290 : 4 
வரினும் 72 : 3 , 228 : 2, 290 : 4 , 

396 : 1 , 423 : 2 
வரினே 83 : 2 , 151 : 3 , 168 : 2 
வரு 29 : 2 , 93 : 2 , 162 : 6 
வரு சொல் 29 : 2 


வம்பு நிலையின்மை 321 : 1 


வயங்கியோர் 136 : 2 


வயங்கியோரே 136 : 2 


நூற்பா - சொல்லகராதி 


421 


வருத்தமும் 339 : 1 


வருதல் 67 : 1 , 3 , ( 2) 84 : 2 , 

100 : 1 , 123 : 2 , 136 : 1 , 246 : 2 


வரையார் 43 : 2 , 45 : 1 , 99 : 2 , 

232 : 2 , 243 : 1 , 286 : 1 , 396 : 1 , 
402 : 3 , 431 : 4 , 453 : 1 


வரைவு 377 : 2 
வரைவே 377 : 2 


வல்லின் 386 : 1 


வலம் 77 : 7 


வருதலும் 100 : 1 , 136 : 1 
வருதற்கு 123 : 2 
வருந் 245 : 3 , 5,6 
வருநவும் 245 : 3 
வருபவை 383 : 2 
வரும் 10 : 3 , 83 : 2 , 90 : 2 , 133 : 1 , 

276 : 4 , 426 : 3 , 445 : 2 
வருமே 83 : 2 , 90 : 2 
வருவழி 230 : 1 


வலி 360 : 1 , 371 : 1 , 382 : 1 
வலிக்கும் 397 : 2 


வலிக்கும் வழி வலித்தலும் 
397 : 2 


வலித்தல் 397 : 2 
வலித்து 387 : 1 
வலித்தே 387 : 1 
வலிய 397 : 5 


வரூஉம் 9 : 1 , 32 : 2 , 58 : 3 , 5 . 

73:10 , 95 : 1 , 104 : 1 , 159 : 2 , 
3 , 4 , 5 , 160 : 4 , 10 , 164 : 1 , 
3 , 185 : 1 , 198 : 2 , 199 : 3 , 
200 : 3 , 203 : 1 , 211 : 2 , 212 : 1 , 
216 : 5 , 8 , 218 : 3 , 219 : 1 , 
236 : 2 , 239 : 1 , 274 : 1 , 285 : 1 , 
294 : 2, 359 : 1 , 390 : 2 , 410 : 3 , 
412 : 1 . 431 : 1 


வலியும் 339 : 1 , 371 : 7 
வழக்கத்தான 149 : 3 
வழக்கம் 149 : 3 
வழக்காறல்ல 18 : 2 
வழக்காறு 18 : 2 
வழக்கியல் 109 : 2 , 241 : 2 , 

456 : 1 
வழக்கியன் மரபே 241 : 2 
வழக்கியன் மருங்கின் 109 


வரை 15 : 1 , 17 : 2 , 58 : 2 , 91 : 1 , 

106 : 5 


வரைந்த 230 : 2 
வரைந்து 456 : 4 
வரைநிலை 455 : 2 
வரைநிலையிலவே 17 : 2 
வரைநிலையின்று 455 : 2 
வரைநிலையின்றே 15 : 1 


வழக்கியன் மருங்கின் 

குன்றுவ குன்றும் 109 : 2 
வழக்கின் 162 : 6 
வழக்கினாகிய 

வுயர்சொற் 
கிளவி 27 : 3 


422 


தொல்காப்பியம் 


வழக்கினுள்ளே 22 : 2 
வழக்கு 17 : 1 , 22 : 2 , 27 : 3 , 

50 : 2 , 162 : 6 , 392 : 3 
வழக்கும் 17 : 1 
வழக்கு வழிப்பட்டன 50 : 2 
வழங்கிய 100 : 2 


218 : 1 , 219 : 2 , 220 : 1 , 224 : 3 , 
225 : 1 , 230 ; 1 , 233 : 1 , 270 : 7 

285 :1,291 :2 , 292 : 6 , 384 : 2 
வறிது 330 : 1 
வறிது சிறிதாகும் 330 : 1 
வறுமை 354 : 1 
வன்பு 239 : 1 


வழாஅல் 13 : 1 


வழாமை 392 : 4 


வழி 43 : 2, 72 : 3 , 76 : 8 , 100 : 2 , 

110 : 3 , 111 : 2 , 156 ; 159 : 1 , 
193 : 3 , 224 : 1 , 245 : 8 , 284 : 4 , 
390 : 5 , 397 : 2 ( 2 ) 3 ( 2 ) 4 ( 2 ) 
400 : 3 , 447 : 1 


வன்புற வரூஉம் வினாவு டை 

வினைச்சொல் 239 : 1 
வன்மை 57 : 2 , 75 : 7 , 210 : 5 
வன்மையின் 210 : 5 


வனப்பு 372 : 1 
வனப்பும் 372 : 1 


வா 


வாயில் 357 : 1 


வழித்து 87 : 1 
வழிநனி கடைப்பிடித்து 390 : 5 
வழிப்பட்டன 50 : 2 
வழி மருங்கு 100 : 2 
வழிய 38 : 4 
வழியால் 111 : 3 
வழீ இயினும் 15 : 1 
வழுக்கின்று 136 : 2 
வழுத்தின் பொருள 376 : 1 
வழுத்து 376 : 1 


வார்தல் 311 : 1 
வார்தல் போகல் ஒழுகல் 

மூன்றும் 311 : 1 
வாரா 236 : 1 , 293 : 2 , 416 : 1 
வாராக் காலத்தும் 236 : 1 
வாராக் காலத்து வினைச் 

சொற்கிளவி 240 : 1 
வாராக்காலம் 234 : 2 , 240 : 1 , 

431 : 2 , 3 
வாரா மரபின வரக் 

கூறுதலும் 416 : 1 
வாழ்ச்சி 76 : 9 , 94 : 1 
வாழ்ச்சிக் கிழமைக்கு 94 : 1 
வாழ்ச்சியின் 76 : 9 
வாள் 361 : 1 


வளன் 298 : 1 , 346 : 1 , 


வளனும் 346 : 1 


வற்று 29 : 1 , 32 : 1 , 53 : 1 , 57 : 7 , 

66 : 1 , 105 : 1 , 113 : 1 , 118 : 1 , 
127 : 1 , 156 : 2 , 157 : 1 , 160 : 1 
162 : 8 , 171 : 5 , 172 : 1 , 186 : 1 , 
201 : 1 , 206 : 1 , 209 ; 1 , 212 : 2 , 


நூற்பா-- சொல்லகராதி 


423 


வாளொளியாகும் 361 : 1 


வி 


விடல் 312 ; 2 


விடல் பொருட்டு 312 : 1 
விடு 106 : 7 
விடுதல் 75:11 
விதிர்ப்பு 310 : 1 
வியங்கோட் கிளவி 221 : 3 


வியங்கோட் கிளவி முன்னிலை 
தன்மை ஆயிரிடத் தோடும் 
மன்னாது 221 : 2 , 3 
வியங்கோள் 45 : 1 , 217 : 1 , 

221 : 3 , 268 : 1 
வியங்கோள் அசைச்சொல் 
268 : 1 


விரித்தல் 397 : 3 
விருந்து 57 : 2 
விருந்தே 57 : 2 
விருப்பு 356 : 1 
விரை 418 : 1 
விரை சொல்லடுக்கே 418 : 1 
விரைந்த 236 : 4 
விரைந்த பொருள் 236 : 4 
விரைவு 309 : 1 , 377 : 3 
விரைவே 377 : 3 
விழிப்ப 388 : 1 
விழிப்பத் தோன்றா 388 : 1 
விழுமம் 347 : 1 
விழைவின் தில்லை 255 : 1 
விழைவின் தில்லை 

தன்னிடத்து இயலும் 255 
விழைவு 248 : 1 , 255 ;! 
விழைவே 248 : 1 
விளக்கம் 264 : 1 , 377 : 3 
விளகோள் இலவே 134 : 3 
விளம்பிய 147 : 2 
விளம்பிய நெறிய 147 : 2 
விளி 64 : 1 , ( 2 ) 65 : 3 , 115 : 1 , 

117 : 4 , 121 : 2 , 125 : 2 , 126 : 2 . 
130 : 2 , 134 : 3 , 143 : 3 , 148 : 3 , 

150 : 3 , 151 : 4 
விளிக்குங்காலை 147 : 2 , 149 : 2 
விளிக்கும் 147 : 2 , 149 : 2 
விளி கொள் பெயரே 117 : 4 


வியங்கோள் என்னும் பெயர் 

45 : 1 
வியங்கொள வருதல் 67 : 1 
வியப்பு 379 : 1 
வியம் 7 : 1 


வியல் 358 : 1 


வியல் என் கிள்வி 358 ; 1 
விரவுதல் 43 : 2 
விரவு 45 : 1 , 51 : } , 147 : 1 . 
விரவுப்பெயர் 147 : 1 
விரிக்குங்காலை 78 : 1 , 292 ; 1 
விரிக்கும் 78 : 1 , 292 : 1 , 397 : 3 
விரிக்கும் வழி விரித்தலும் 

397 : 3 


424 


தொல்காப்பியம் 


விளிகொள்வதன் 

கண் விளி 
64 : 1 


வினாவினும் 16 : 1 
வினாவும் 13 : 1 , 14 : 1 
வினாவும் செப்பே 14 : 1 
வினாவே 251 : 1 , 252 : 1 


விளிகொள்வதன் கண் 

விளியொடு எட்டே 64 : 1 
விளிநிலைபெறுங் காலந் 

தோன்றின் 148 : 3 
விளியீற்ற 65 : 3 
விளியெனப் படுப் 115 : 1 
விளியொடு 64 : 1 
விளியொடு கொள்ப 150 : 3 
விளியொடு கொளலே 151 : 4 
விளிவயினான 130 : 2 , 143 : 3 
விளையாட்டு 313 : 1 
விறப்பு 341 : 1 , 342 : 2 
விறப்பும் 341 
விறப்பே 342 ; 2 
விறல் 57 : 5 
விறற்சொல் 57 : 5 


வினாவொடு சிவணி நின்ற 

வழி 419 : 3,4 
வினை 10 : 1,3 , 38 : 2 , 46 : 1 ,( 2 ) 

52 : 1,2 , 53 : 2,3,54 : 1 , 55 : 1 , 
58 : 2 , 62 : 4 , 67 : 2 , 72 : 3 , 
73 : 5,7,8 , 74 : 4 , 76 : 6 , 77 : 3 , 
81 : 2 , 82 : 1 , 87 : 1 , 108 : 1 , 
143 : 1 , 155 : 1 , 168 : 2 , 
170 : 3 , 195 : 1 , 198 : 1,2 , 
200 : 4 , 201 : 2 , 217 : 1 , 
226 : 3 , 228 ; 1 , 229 : 2 , 
231 : 1 , 237 : 2 , 244 : 1 , 245 : 3 , 
253 : 1 , 265 : 2 , 284 : 1 , 290 : 3 , 
292 ; 3 , 399 : 3 , 421 : 4 , 422 : 1 , 
424 : 1 , 426 : 1,430 : 2 , 432 : 1 , 
444 : 1 , 450 : 1 


வினா 14 : 1 ( 2 ) 16 : 1 , 32 : 2 , 

67 : 2 , 134 : 2 , 140 : 1 , 145 : 1 , 
207 : 1 , 215 : 2, 239 : 1 , 251 : 1 , 

252 : 1 , 419 : 3 
வினா எதிர் வரினே 14 : 1 
வினாவிற்கு 67 : 2 
வினாவிற்கேற்றல் 67 : 2 
வினாவின் கிளவி 32 : 2 
வினாவின் பெயர் 140 : 1 
வினாவின் பெயரும் 134 : 2 

145 : 1 


வினை எஞ்சு கிளவி சொன் 
முறை முடியாது அடுக்குந 
வரினும் முன்னது முடிய 
பொருள் முடியும் 228 
வினைக்கு 38 : 2,62 : 4 
வினைக்குறிப்பு 72 : 3 


வினைச்சொல் 236 : 2 237 : 1 , 

239 : 1 , 240 : 1 
வினைச்சொற்கிளவி 236 : 2 , 

240 : 1 
வினை செய்யிடத்தின் 17 : 3 


425 


நூற்பா - சொல்லகராதி 


வினை செயன் மருங்கின் 
காலமொடு வருநவும் 245 : 3 


வினைநிலை 227 : 2 
வினைநிலை ஒக்கும் 81 : 2 
வினைநிலையானும் 227 : 2 
வினை நிலை யுரைத்தல் 67 : 1 
வினைப்படுதல் 73 : 5 
வினைப்பெயர் 162 : 2 


வினைப்பெயர்க் கிளவியும் 
165 : 3 


வினையினும் குறிப்பினும் 

421 : 4 
வினையினும் பண்பினும் 
நினையத் தோன்றும் ஆள் 
என்னிறுதி 143 : 1,2 
வினையும் 229 : 2 , 426 : 1 
வினையெஞ்சு கிளவி 217 : 1 , 

223 : 3,228 : 1 , 426 : 1 
வினையெஞ்சு கிளவிக்கு 

426 : 1 
வினையெஞ்சு கிளவியும் 

231 : 1 450 : 1 
வினை யென்று 155 : 1 
வினையெனப்படுவது 195 : 1 
வினையே 58 : 2,108 : 1 , 72 : 3 , 

82 : 1 , 253 : 1 , 424 : 1 
வினையே வினைக்குறிப்பு 

அவ்விரு முதலில் 72 : 3,4 
வினையொடு 168 : 2 , 26 : 5 : 2 
வினையொடு நிலையினும் 
288 : 1 


வினைமாற்று 257 : 1 
வினைமுதல் 73 : 3 , 110 : 5 , 

225 : 2 , 227 : 1 , 229 : 2 
வினை முதல் முடிபின 225 : 2 
வினை முதலானும் 227 : 1 


வினை முதலுரைக்குங் கிளவி 

யொடு தொகைஇ 110 : 5 
வினை முதற் கிளவி 237 : 2 


வினை முதற் கிளவியும் 
229 : 2 


வினையிற் றோன்றும் பாலறி 
கிளவியும் 11 : 1 


வினையின் 76 : 6 


வினையொடும் 244 : 1 
வினையொடும் பெயரொடும் 

நினையத் தோன்றி 290 : 3 
வினையொடு முடிமே 432 : 1 
வினையொடு முடியினும் 

201 : 2 
வினையோரனைய 226 : 3 
வினை வேற்றுமை 
கொள்ளாது காலமொடு 
தோன்றும் 195 


வினையின் றொகுதி 409 : 1 
வினையின் றொகை 406 : 2 
வினையின் றொகையே 406 : 2 
வினையினும் 53 : 3 , 143 : 1 , 
198 : 1 , 292 : 3 , 399 : 3 , 421 : 4 


426 


தொல்காப்பியம் 


வினை வேறுபடா அப் 
பல்பொருள் ஒருசொல் 52 : 2 , 
53 : 2 


வீற்று 430 : 1 


வீற்றும் 24 : 2 


வெ 


வெகுளி 72 : 7 , 366 : 1 
வெகுளிப் பொருள 366 : 1 
வெகுளியின் 72 : 7 
வெம்மை 75 : 5 , 328 : 1 
வெம்மை வேண்டல் 328 : 1 


வேண்டும் 33 : 2 , 112 : 1 , 141 : 2 , 

151 : 4 , 235 : 3 , 288 : 1 , 455 ; 3 
வேற்றுமை 63 : 1 , 66 : 2 , 72 : 2 , 

73 : 2 , 74 : 2 , 75 : 2, 76 : 2 , 
77 : 2 , 78 : 1 , 80 : 2 , 83 : 1 , 
84 : 1 , 90 : 1 , 92 : 2 , 97 : 1 , 
102 :2 , 103 : 2 , 106 : 6,112 : 1 , 
195 : 1 , 210 : 1,2 , 245 : 4 , 

407 : 2 , 412 : 3 , 448 : 1 
வேற்றுமை இயல 407 : 2 
வேற்றுமைக் கிளவி 72 : 2 , 

74 : 2 , 75 : 2 , 76 : 2 , 77 : 2 , 

98 : 1 
வேற்றுமைக் கிளவியும் 106 : 6 
வேற்றுமை கொள்ளாது 

195 : 1 


| 


வெரூஉ 342 : 2 
வெரூஉப் பொருட்டும் 342 : 2 
வெளிப்பட 69 : 1 , 293 : 2 
வெளிப்பட வாரா 293 : 1 
வெளிப்பட வாரா உரிச் 
சொல் 293 : 2 


வெளிப்பட வாரா உரிச் 
சொல் மேன 293 : 2 


வெளிப்படு 293 :! 
வெளிப்படு சொல் 293 : 1 
வெளிப்படு சொல்லே 

கிளத்தல் வேண்டா 293 : 1 
வெறுப்பு 341 : 1 
வெறுப்பும் 341 ; 1 


வேற்றுமைச் சொல் 448 : 1 
வேற்றுமைச் சொல்லே 

103 : 2 , 448 : 1 
வேற்றுமை சாரும் 102 : 2 
வேற்றுமைத் தொகை 406 : 1 , 

407 : 2 
வேற்றுமைத் தொகையே 

406 : 1 , 407 : 2 
வேற்றுமை தாமே 63 : 1 


வேட்கை 365 : 1 


வேட்கைப் பெருக்கம் 365 : 1 
வேண்டல் 328 : 1 


வேற்றுமை தாமே ஏழ் 63 : 1 
வேற்றுமை தாமே ஏழென 

மொழிப் 63 : 1 
வேற்றுமை தெரிய 92 : 2 
வேற்றுமை தொக்க பெயர் 
வயினானும் 412 ; 3 


வேண்டா 293 : 1 


வேண்டின் 190 : / 


427 


நூற்பா - சொல்லகராதி 
வேற்றுமைப் பொருள்வயின் 
உருபாகு நவும் 245 : 4 


வேறுபெயர்க் கிளவி 42 : 1 
வேறு பொருள் 393 : 2 
வேறு பொருள் குறித்த ஒரு 
சொல்லாகியும் 393 : 2 


வேற்றுமைப் பொருளை 
விரிக்குங்காலை 78 : 1 


வேறு வினைக்கிளவி 73 : 8 


வேற்றுமை மருங்கிற் 
போற்றல் வேண்டும் 112 : 


வேறு வினைப் பொதுச் 
சொல் 46 : 1 


வேற்றுமை யெல்லாம் 97 : 3 


வேறிடத்தான 25 : 2 , 60 : 1 


வேறென் கிளவி 217 : 2 


வை 


வை 381 : 1 


வேறு 25 : 2 , 42 : 1 , 42 : 2 46 : 1 , 

49 : 2,53 : 3 , 60 : 1,73 : 8,113 : 1 , 
154 : 1 , 217 : 2 , 290 : 4 , 291 : 1 , 
292 : 8 , 384 : 2 , 393 : 1,2 , 
399 : 4 ( 2 ) 450 : 1 , 456 : 3 


வையே கூர்மை 381 : 1 


ள 


ள 125 : 1 , 151 : 2 , 422 : 1 


வேறு சொல் 393 : 1 


ளஃகான் ஒற்றே 6 : 1 
ளஃகான் ஒற்றே மகடூஉ அறி 
சொல் 6 


ற 199 : 3 , 200 : 1 , 213 : 1 


ன 


வேறுபடாஅ 55 : 1 
வேறுபடாஅ 52 : 2 , 85 : 1 
வேறுபடா அது 37 : 2 
வேறுபடுதல் 276 : 5 
வேறுபடுவினையினும் 53 : 3 
வேறுபடூஉம் 52 : 1,2 , 76:10 , 

169 : 2 , 217 : 5 
வேறுபல் குறிய 450 : 1 
வேறுபாடிலவே 211 : 4 
வேறுபாடு 211 : 4 , 216 : 10 
வேறுபிற 291 : 1 
வேறு பிற தோன்றினும் 
384 : 2 


ன 125 : 1 , 151 : 2 


னஃகான் ஒற்று 5 : 1 


னஃகான் ஒற்றே ஆடூஉ 
அறிசொல் 5 : 1 


னரலள வென்னும் அந்நான் 
கென்ப 125 : 1 


உரைப் பொருளடைவு 
( எண் : நூற்பா என் . ) 


அஃறிணை 

1 
அஃறிணை இயற்பெயர் வினையொடுவரின் 
பால் தெரிய நிற்கும் . 

168 
அஃறிணை ஒருமைப் படர்க்கை வினைச்சொல் , 

213 
அஃறிணைக்கட் டலைமை பற்றி வந்தது . 

49 
அஃறிணைக்கண் பன்மை பற்றி வந்தது . 

49 
அஃறிணைப் பன்மைப் படர்க்கை வினைச்சொல் 

212 
அஃறிணைப் பன்மைப் பால் 

9 
அஃறிணையை உயர்திணை போலச் சொல்லுதல் 27 
அஃறிணை விரவுப்பெயர் 

147 
அச்சப் பொருண்மைக்கு ஐந்தாம்வேற்றுமையும் 

1 
இரண்டாம் வேற்றுமையும் ஒத்த கிழமைய 

96 
அசை நிலைக்கிளவி 

245 
அடிமறி 

398 , 401 , 402 
அடைசினை முதல் எனப்பட்ட மூன்று 

26 
அணியாரைக் கூவுமிடத்து அன் ஈறுதிரிந்து 
அகரமாயும் விளிஏற்கும் 

128 
அணியாரைக் கூவுமிடத்து இயல்பேயாய் விளியேற்கும் . 124 
அதிகாரம் என்பது முறைமை 

1 
அதுவெனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி 

76 
அருத்தாபத்தி 

61 
அவனறிவு தான் கோடல் 

13 
அளபெடை இகரம் ஈறாயின் இயல்பாயே விளியேற்கும் . 122 


430 


தொல்காப்பியம் 


அளபெடைப் பெயர் . 

146 
அளவும் நிறையும் ஆகுபெயராவன உள 

113 
அறியான் வினாதல் . 

13 
அறிவொப்புக் காண்டல் . 

13 
அன் என்னும் பெயர் இறுதி ஆவாய் விளி ஏற்கும் 

127 
அன்மைக் கிளவி . 

25 
அன்மொழித்தொகை 

110 , 406, 412 , 
அன்மொழி நிலையல் 

413 


ஆ 


22 


ஆக்கக்கிளவி 
ஆக்கம் 


20,21 


250 


ஆக்கவும்மை 
ஆகுபெயர் என்ற பொருண்மை என்னை எனின் 

ஒன்றன் பெயர் ஒன்றற்காய் நிற்றல் . 
ஆகுபெயர்கள் தத்தம் பொருட்கு இயைந்தனவற்று 

மேலனவும் இயையாதவற்று மேலனவும் 
இருவகையாய் நிற்கும் 


110 


என 


111 


2,5 


12 


173 


174 


175 


ஆடூஉ அறிசொல் 
ஆண்மை அறிசொல் 
ஆண்மை இயற்பெயர் 
ஆண்மைச் சினைப்பெயர் 
ஆண்மை சுட்டிய சினை முதற்பெயர் 
ஆண்மை திரிந்த பெயர் நிலைக் கிளவி 
ஆண்மை முறைப்பெயர் . 
ஆணொழி மிகு சொல் . 
ஆர் என்னும் ஈறும் அர் என்னும் ஈறும் ( விளியில் ) 

திரிந்து ஈர் ஆகும் . 
ஆன் என் இறுதி தொழிற்பெயராயின் ஆயாய் 

விளி ஏற்கும் . 


12 


176 


50 


135 


130 


உரைப்பொருளடைவு 


431 


விளியேற்கும் 


-129 


என் னகரவீறு இயல்பாய் 


ஆன் 


இ 


1 


1 


245 


433 


இசைக்கும் என்பது பெயரெச்சமா ? வினை முற்றா ? 
இசைக்குமன என்பது செய்ம்மன என்னும் 

தொழிற்பெயர் 
இசை நிறை கிளவி 
இசையெச்சம் 
இடக்கரடக்கிக் கூறுதல் 
இடம் இரண்டாவன வழக்கிடம் , செய்யுளிடம் 

என இவை 
-ம் மூன்றாவன தன்மை , முன்னிலை , படர்க்கை 
என இவை 


17 


1 


1 


11 


L 


வழூஉ 


447 


டைக்குறை 
இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் 
வினையையும் சார்ந்து தோன்றும் . 


156 


397 


19 


391 
171 


38 


இடைச்சொற் போக்கல் 
யற்கைப் பொருள் 
இயற்சொல் 
இயற்பெயர் . 
யற்பெயர் என்பன இரண்டு திணைக்கும் உரிய பெயர் 
யற்பெயர் எனவே உலகத்தியன்று வரும் 

பெயரெல்லாம் அடங்கும் . 
இயற்பெயர்க் கிளவி 
இரட்டைக்கிளவி 


38 


38,41 


48 


இரண்டாம் வேற்றுமை கருமச் சார்பும் கருமமல்லாச் 

சார்பும் என இருபொருள் உடைத்து . 


80 


432 


தொல்காப்பியம் 


இரண்டாம் வேற்றுமை நோக்கிய நோக்கமும் , 

நோக்கல் நோக்கமும் என இரண்டு பொருளும் 
உடைத்து . 


897 


101 


101 


10 


110,410 


110 


ரண்டாம் வேற்றுமைப் பொருளும் ஏழாம் 
வேற்றுமைப் பொருளுமல்லாத வழி 

இறுதிக் கட்டொகவாரா . 
இரண்டு , ஏழு ஒழிய மற்றைய உருபெல்லாம் 

இறுதிக் கண் விரிந்தே வருகுவ . 
இருதிணை , 
இருபெயரொட்டு . 
ருபெயரொட்டு அன்மொழிப் பொருள் மேல் 

ஆகுபெயராய் வரும் . 
இருமொழி மேலும் ஒருங்குடன் நிலையல் . 
இலக்கணத்தோடு பொருந்தின மரூஉ வழக்கு . 
இலக்கண வழக்கு . 
இறப்பாவது தொழிலது கழிவு . 
இறைச்சிப் பொருள் . 
இன்றிவரென்னும் எண்ணியற்பெயர் . 
இன்னெனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி , 
னச்சுட்டில்லாப் பண்பு கொள் பெயர்க் கொடை 
னைத்தென அறிந்த சினைமுதற் கிளவி . 


413 


17 


1 


197 


193 


162 


75 


18,397 

33 


ஈ 


439 


74 


ஈயென் கிளவி இழிந்தோன் கூற்று . 
ஈவதோர் பொருளை ஏற்க நிற்கும் 

நான்காம் வேற்றுமை . 
ஈற்று நின்று இசைக்கும் பதினோரெழுத்து . 
ஈறுதிரிந்து உருபேற்றல் விளிவேற்றுமையது இலக்கணம் . 
ஈறுதிரியா து உருபேற்றல் எழுவாய் வேற்றுமையது 

இலக்கணம் , 


101 


66 


66 


உரைப்பொருளடைவு 


433 


13 


உடம்படுதல் . 
உடைப்பெயர் . 


162 


406 


உம்மைத்தொகை . 
உம்மையெச்சம் . 


430 


உய்த்துணர வைத்தல் என்னும் உத்தி . 

45 
உயர்திணை . 

1 
உயர்திணை என்பது இறந்தகாலம் தொக்க 
வினைத்தொகை . 

1 
உயர்திணைக்கண் தலைமை பற்றி வந்தது . 

49 
உயர்திணைக்கண் பன்மைபற்றி வந்தது . 

49 
உயர்திணைத் தொகை . 

90 
உயர்திணைப் படர்க்கைப் பன்மை வினைச்சொல் . 203,204 
உயர்திணைப் பல்லோர் படர்க்கை . 

222,230 
உயர்திணை மருங்கின் உம்மைத்தொகை பலர்சொல் 
நடைத்து . 

415 
உயர்திணை மருங்கின் பெண்மை சுட்டிய , 

4 
உயர்திணையை அஃறிணை போலச் சொல்லுதல் 

27 
உரிச்சொல்லும் இடைச்சொல்லும் பெயரையும் 
வினையையும் சார்ந்து தோன்றும் , 

156 
உருபு தொடர்ந் தடுக்கிய வேற்றுமைக் கிளவி . 

98 
உருவுவமம் . 

16,408 
உவமத்தொகை . 

406 ; 408 
உவமம் நான்கு வகைப்படும் . 

16 
உளப்பாட்டுத் தன்மை . 

199 
உற்றதுரைத்தல் . 

13 
உறுப்பின் கிழமை . 

76 

57 
உறுப்பின் கிளவி . 
உறுவது கூறல் . 

13 


434 


தொல்காப்பியம் 


எ 


எச்சம் என்று ஒன்று இல்லை ; இவை அடையே . 


229 


250 


165 


எச்சவும்மை . 
எண்ணுக்குறிப்பெயர் . 
எண்ணுத்திணை விரவுப்பெயர் . 


51 


250 


எண் 


ம்மை , 


ணு 


எண்ணேகாரம் . 


252 


250 


429 


251 


எதிர்மறையும்மை . 
எதிர்மறை யெச்சம் . 
எதிர்மறை யோகாரம் . 
எதிராவது தொழில் பிறவாமை . 
எல்லாம் என்னும் பெயர் இரண்டு திணைக்கண்ணும் 

பன்மை குறித்து வரும் , 
எழுவாய் வேற்றுமை . 


197 


183 


66,67 


416 


என்னா மரபின எனக் கூறுதல் . 
என என் எச்சம் பெயர்கொண்டு முடியாது 

வினைகொண்டே முடியும் , 


432 


ஏவுதல் 


13 


75 


ஐ 
ஐந்தாம் வேற்றுமை பொரூஉப் பொருளும் , நீக்கமும் 

எல்லையும் ஏதுவும் என நான்கு பொருள் உடைத்து . 
ஐம்பால் . 
ஐயமறுத்தல் . 
ஐயவும்மை . 
ஐயெனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி . 


10 


13 


250 


72 


ஒ 
ஒட்டாவன வேற்றுமைத்தொகை , உவமைத்தொகை , 
வினையின் தொகை, பண்பின் தொகை , 


உரைப்பொருளடைவு 


435 


உம்மைத் தொகை , அன்மொழித்தொகை என இவை . 1 
ஒடுவெனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி . 

73 
ஒப்பில் போலி அசைநிலையில் அடங்கும் 

245 
ஒப்பினாகிய பெயர் 

165 
ஒப்பொடு வரூஉம் கிளவி 

216 
ஒரு சொல் பல பொருள் 

292 
ஒருபெயர்ப் பொதுச்சொல் 

49 
ருபொருட் குறித்த வேறுசொல் 

393 
ஒரு பொருட் குறித்த வேறுபெயர்க் கிளவி 

42 
ஒருபொருட் பன்மொழி 

453 
ஒருமை சுட்டிய சினை நிலைக் கிளவி 

62 
ஒருமை சுட்டிய சினை முதற்பெயர் 

175 
ஒருமைச் சினைப்பெயர் 

174 
ஒருமைத்தன்மை 

199 
ஒருமையியற்பெயர் 

173 
ஒருமையெண்ணின் பொதுப்பிரி பாற்சொல் 

44 
ஒருவர் . என்னும் பெயர்ச்சொல் 

ஆண் பெண் 
இருபாற்கும் பொதுவாய் நிற்கும் 

188 
ஒருவரைக் கூறும் பன்மைக் கிளவி 

27 
ஒவ்வாததனை ஒப்பித்தல் ஒப்பல் ஒப்புரை 

73 
ஒழியிசை எனப்படுவது யாதானும் ஒரு சொல் 
ஒழிவுபட வருவது 

428 
ஒழியிசை ஓகாரம் 

251 
ஒன்றறி கிளவி 

8 
ஒன்றறி சொல் 

3,8 
ஒன்றனைக் கூறும் பன்மைக்கிளவி 

27 
ஒன்றியற் கிழமை 

76 
ஒன்று பல குழீய தற்கிழமை 

16 


436 


தொல்காப்பியம் 


க 


447 


கடைக்குறை 
கண்ணெனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி 
கருமமல்லாச் சார்பு 


77 


80 


கருவிக் கருத்தா 


1 


காரணம் 


21 


197 


1 


காலம் இறப்பு , நிகழ்வு எதிர்வு என மூன்று 
கால மாவன இறந்தகாலம் , நிகழ்காலம் , 

எதிர்காலம் என இவை 

கால வழூஉ 
கிளவிகள் பொருண்மேலாமாறு 

உணர்த்தினமையின் 
கிளவியாக்கம் என்னும் பெயர்த்து 
கிளவியாக்கம் வழு அமைக்க வந்தது 


1 


1 


74 


கு எனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி 
குடிப்பெயர் 
குழுவின் பெயர் 


12 


162 


17 


154 


245 


197 


குழுவின் வந்த குறிநிலை வழக்கு 
குறிப்பிற் றோன்றல் சொல் மாத்திரத்தால் தோன்றாது 

சொல்லொடு கூடிய குறிப்பால் தோன்றுதல் 
குறிப்பின் பொருள் செய்குந 
குறிப்பு வினை 
குறிப்பெச்சம் 
குறுக்கும் வழிக் குறுக்கல் 
கூடிவரு வழக்கினாடியற் பெயர் 
கொடுத்தல் கோடற் பொருண்மை மூன்றிடத்தும் 

சொல் நிகழுமாறு கூறியது 
கொடுவென் கிளவி உயர்ந்தோன் கூற்று 


433 


397 


162 


30 


441 


உரைப்பொருளடைவு 


437 


41 


250 


சிறப்பினாகிய பெயர் நிலைக் கிளவி 
சிறப்பும்மை 
கிறப்பு ஓகாரம் 
சினைக் கிளவி 


251 


16 


சினைப் பெயர் 


171 


171 


சினைமுதற் பெயர் 
சினையிற் கூறும் முதலறி கிளவி 


110 


சுட்டுப்பெயர்க் கிளவி 

38 
சுட்டுப்பெயர் மூன்று சுட்டும் முதலாக வரும் பெயர் 

38 
சுட்டு முதலாகிய காரணக் கிளவி 

40 

145 
சுட்டு முதற்பெயர் 
சுண்ணத்தொடு மொழிமாற்றிடை வேற்றுமை 

403 
சுண்ணம் 

398 , 400 , 413 


13 


201 


421 


செப்புத்தான் ஆறுவகைப்படும் 
செய்கு என்னும் சொல் வினைகொண்டு முடியினும் 

அமையும் 
செய்கையும் பாலும் காலமும் செயப்படுபொருளும் 

தோன்றி நிற்றலின் முற்றுச்சொல் 
செய்யும் என்னும் சொல் நிகழுங்காலத்துப் பயின்று 

மூன்று காலத்திற்கும் பொதுவாகியது 
செய்யும் என்னும் முற்றுச்சொல் 
செய்யும் என்னும் வாய்பாட்டுப் பெயரெச்சம் 
செய்யுள் விகாரம் 
செய்யுளாறு 


235 


1 


1 


397 


18 


438 


தொல்காப்பியம் 


செயற்கைப் பொருள் 

20 
சொல்லாவன பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் 
என இரண்டு 

155 
சொல்லிலக்கணம் உணர்த்தினமை காரணத்தால் 
சொல்லதிகாரம் என்னும் பெயர்த்து 

1 
சொல்லெச்சம் 

433 , 435 
சொல்லென்பது எழுத்தொடு புணர்ந்து பொருள் 
அறிவுறுக்கும் ஓசைய . 

1 
சொற்கள் ஒன்றோடொன்று தொடர்ந்து 

பொருண்மேல் ஆகும் நிலையைக் கிளவியாக்கம் என்றார் . 
சொன்மை தெரிதல் 

153 


ஞாபகங் கூறல் 


42 


17 


91 , 192 


29 


தகுதி என்பது மூன்று வகைப்படும் 
தடுமாறு தொழிற்பெயர் . 
தருசொல் 
தலைக்குறை 
தன்மை திரிபெயர் 
தன்மை முன்னிலை படர்க்கை என்னும் மூவிடம் 
தன்மை வினை . 


447 


57 


28 


199 


தன்னோடு தொடர்ந்ததோர் பொருளையும் 

வேறாகியதோர் பொருளையும் இதனதிது வென்று 
கிழமை செப்பி நிற்றல் ஆறாம் 
வேற்றுமைய திலக்கணம் . 

76 
தனித்தன்மை . 

199 , 20 
தா என் கிளவி ஒப்போன் கூற்று 

440 
தாம் என்னும் பெயர் இருதிணைப் பன்மைப்பாற்கு 
உரித்து 

181 


உரைப்பொருளடைவு 


439 


தான் என்னும் பெயர் இருதிணைக்கண்ணும் 

ஒருமைப்பாற்கு உரித்து 


182 


தி 


391 


திசைச்சொல் 


23 


1 


திணை என்பது பொருள் . 
திணை என்பன உயர்திணையும் அஃறிணையும் 
திரி சொல் . 


391 


த 


4 


250 


தெய்வம் சுட்டிய பெயர்நிலைக் கிளவி 
தெரிநிலை உம்மை 
தெரி நிலை ஓகாரம் 
தெரிபு வேறு நிலையல் சொல்மாத்திரத்தால் விளங்கி 

வேறு நிற்றல் . 


251 


154 


தே 


252 


தேற்றேகாரம் 


தொ 


397 


68 


406 


தொகுக்கும் வழித் தொகுத்தல் 
தொகைச் சொல்லும் பயனிலை ஏற்கும் 
தொகைச் சொற்கள் . 
தொகைநிலைத் தொடர்மொழி 
தொழிற் பெயராயிற் காலந் தோன்றும் 


414 


7.1 


197 


நி 
நிகழ்வாவது தொழில் தொடங்கப்பட்டு 

முற்றுப்பெறாத நிலைமை 
நிரனிறை 
நிலப்யெர் 


398 ; 399 


162 


440 


தொல்காப்பியம் 


நீ 


நீட்டும் வழி நீட்டல் 


397 


பகர இறுதி 

7 
பகுதிக் கிளவி . 

17 
படர்க்கை வினை . 

199 
பண்பினாகிய சினைமுதற் கிளவி 

216 
பண்புகொள் கிளவி 

216 
பண்பு கொள் பெயர் 

162 , 165 
பண்புகொள வந்த அர் ஆர் ஈறொடு ஏகாரம் பெற்று 
விளியேற்கும் . 

137 
பண்பு கொள வருதல் 

67 
பண்புத்தொகை. 

406 , 410 
பயவுவமம் 

16 , 408 
பயனிலை செப்பலும் உருபேற்றலும் காலந் 
தோன்றாமையும் பெயரது இலக்கணம் , 

63 
பரிமாண சூத்திரம் . 

61 
பல்லோர் குறித்த சினை நிலைப் பெயர் 

162 
பல்லோர் குறித்த திணை நிலைப் பெயர் 

162 
பல்லோர் குறித்த முறை நிலைப் பெயர் 

-162 
பல்லோரறியும் சொல் 

2 
பலஉருபு தொடர்ந்து அடுக்கி நின்ற இடத்து இறுதி 

உருபு முடிந்த முடிவே ஒழிந்தனவற்றிற்கும் முடிபு . 98 
பலசொல் ஒருபொருள் . 

292 
பலபொருள் ஒரு சொல் 

52 
பலரறிசொல் 

7 
பலவறிசொல் 

3 , 9 
பன்மை இயற்பெயர் 

1173 
பன்மைச் சினைப்பெயர் 

174 


441 


உரைப்பொருளடைவு 


பன்மை சுட்டிய சினைநிலைக் கிளவி . 

62 
பன்மை சுட்டிய சினைமுதற் பெயர் . 

175 
பன்மைத் தன்மை . 

199 
பன்மைத் தன்மைச் சொற்கள் 

206 
பாலறி வந்த அஃறிணைப் பெயர் . 

164 , 165 
பாலறி வந்த உயர்திணைப் பெயர் 

159 , 160 , 161 , 162 
பாலென்பன ஒருவன் , ஒருத்தி பலர் , ஒன்று , பலவும் 

1 
என இவை 
பான் மயக்குற்ற ஐயக் கிளவி 

23 


425 


252 


251 


பிரிநிலை 

எச்சம் , 
பிரிநிலை 

ஏகாரம் 
பிரிநிலை ஓகாரம் 
பிறிதின்கிழமை தற்கிழமை போலப் பகுதிப்படாது 
பின்மொழி நிலையல் 


76 


413 


பு 


397 


245 


புடைச்சொற் புகுத்தல் 
புணரியல் நிலையிடைப் பொருள் நிலைக்கு 

உதவுவன 
புதியன புகுதல் 
புறச்சூத்திரம் 


206 


26 , 391 


பெ 


50 


பெண்ணொழி மிகுசொல் 


173 


174 


பெண்மை இயற்பெயர் 
பெண்மைச் சினைப்பெயர் 
பெண்மை சுட்டிய சினைமுதற் பெயர் , 
பெண்மை முறைப்பெயர் 


175 


176 


442 


தொல்காப்பியம் 


67 


பெயர் கொள வருதல் 
பெயர்சொற் காலந்தோன்றா 
பெயர்ப்பயனிலை . 


71 


67 


பெயர் வினை கொண்டால் பால் தோன்றும் 


168 


168 


427 


பெயரில் தோன்றும் பாலறி கிளவி 
பெயரெச்சம் பெயர்கொண்டு முடியும் 
பெயரெஞ்சு கிளவி 
பொருண்மை சுட்டல் 
பொருண்மை தெரிதல் 
பொருளொடு புணராச் சுட்டுப் பெயர் . 


231 , 233 , 427 


67 


153 


37 


ம 


மக்கட் சுட்டு 


1 


மகடூஉ அறிசொல் 


2,6 


17 


மங்கல மரபினால் கூறுதல் 
மயக்க நிரனிறை 


399 


மயக்கம் எனினும் வழு எனினும் ஒக்கும் 


399 


399 


மரபு வழூஉ 
மற்றோர் சொல் நோக்காது முடிந்து நிற்றலின் 

முற்றுச் சொல் 


421 


மறுத்தல் 


13 


மாரைக் கிளவி 


7 


110 


16 


முதலிற்கூறும் சினையறி கிளவி 
முதற்கிளவி 
முற்றுச்சொல் 
முற்றும்மை 
முறைப்பெயர் , 


421 


250 


171 


உரைப்பொருளடைவு 


443 


12 


144 


413 


முறைப் பெயர்க்கண்ணாயின் ( விளியில் ) ஐயீறு ஆவொடு 

வருவனவும் உள . 
முறைப்பெயர்க் கிளவி 
முன்மொழி நிலையல் 
முன்னத்தின் உணரும் கிளவி 
முன்னிலை 
முன்னிலைப் பன்மை வினைச்சொல் 
முன்னிலையசைச்சொல் 


57 


217 


219 


269 


மூ 


மூன்றாம் வேற்றுமை காரண காரியத்தை வேறுணரவும் 

நிற்கும் ; வேறன்றி உணரவும் நிற்கும் . 


73 


மெ 


13 


76 


மெய் அவற்குக் காட்டல் 
மெய்திரிந்தாகிய கிழமை 
மெய்யுவமம் 
மெலிக்கும்வழி மெலித்தல் 


16 , 408 


397 


மொ 


398 , 403 


மொழிமாற்று 


யா 


யார் எனும் வினாச்சொல் உயர்திணை 

மூன்று பாற்கும் பொது . 


207 


யோ 


205 


யோகவிபாகம் என்னும் நூற் புணர்ப்பு 


ர 


ரஃகானொற்று 


444 


தொல்காப்பியம் 


ல் 


ல் ள் என்னும் இரண்டு ஈறும் ஈற்றயலெழுத்து 
நீண்டிருப்பின் இயற்கையாய் விளியேற்கும் . 

142 
ல் ள் என்னும் இருபுள்ளிகளை ஈறாக உடைய சொற்கள் 
தம் ஈற்றயலெழுத்து நீண்டு விளியேற்கும் . 

141 


வடசொல் 


391 


வண்ணச்சினைச்சொல் 


26 


வரு சொல் 


29 


வலிக்கும் வழி வலித்தல் 

397 
வழக்காறு 

18 
வழக்காறு இத்துணை என்பதில்லை சிதைந்தும் 

சிதையாதும் பொருந்தி நடப்பன எல்லாம் 
அவை எனப்படும் 

17 
வழக்காறு இருவகைப்படும் 

17 
வழக்கினாகிய உயர்சொற்கிளவி 

27 
வழக்கு 

17 
வழுக்காக்குமிடத்து வழுவற்க என்று காத்தலும் 
வழீ இ அமைக என்று காத்தலும் என இரண்டு . 

17 
வழுவென்பன திணைவழு , பால்வழு , இடவழு , 

காலவழு , செப்புவழு , வினாவழு மரபுவழு என இவை . 1 
வன்மை என்பது மூன்று பாற்கும் பொதுவாய் நிற்பது 57 
வாராமரபின வரக்கூறுதல் 

416 


வி 


வியங்கொள வருதல் 


67 


வியங்கோள் 


217 


வியங்கோளெண்ணுப் பெயர் 


45 


உரைப்பொருளடைவு 


445 


171 


397 


205 , 214 


134 


விரவுப்பெயர் 
விரிக்கும் வழி விரித்தல் 
விரித்துத் தொகுத்தல் என்னும் நூற்புணர்ப்பு 
விளியேலாத பெயர்கள் 
வினா ஐந்து வகைப்படும் 
வினா ஏகாரம் 
வினா ஓகாரம் 
வினாவிற்கேற்றல் 
வினாவின் பெயர் 


13 


252 


251 


67 


145 


14 


13 


31 


195 


வினாவும் இறையாகும் 
வினாவெதிர் வினாதல் 
வினைக்குறிப்பு முற்று 
வினைச்சொல் வேற்றுமையொடு பொருந்தாது 

காலத்தொடு புலப்படும் . 
வினை செயல் மருங்கில் காலமொடு வருவன 
வினைத் தொகை 
வினைநிலை உரைத்தல் 
வினைப் பெயர் 


245 


406 , 409 


67 


162 


165 


வினைப் பெயர்க் கிளவி 


110 


229 


229 


வினை முதல் உரைக்கும் கிளவி 
வினை முதற் கிளவி 
வினையில் தோன்றும் பாலறி கிளவி 
வினையுவமம் 
வினை யெச்சம் 
வினையெஞ்சு கிளவி 


16 , 408 

426 , 450 
217 , 223 , 224 

228 , 231 
426 , 450 


வினையை ஒழிபாக நிற்றலின் வினையெச்சம் 

எனப்பட்டன . 


224 


446 


தொல்காப்பியம் 


வினை வேறுபடாப் பலபொருள் ஒரு சொல் 
வினை வேறுபடூஉம பலபொருள் ஒரு சொல் 


52 , 55 
52 , 53 


வே 


வேண்டா நூற்பா 

52 
வேற்றுமைத் தொகை 

406 , 407 
வேற்றுமைப் பொருள் வயின் உருபு ஆகுந . 

245 
வேற்றுமையாவன பெயா ஐ , ஒடு , கு , இன , அது , 
கண , விளி என இவை 

1 
வேற்றுமையுருபுகள் தம்பொருள மாறுபட நின்றுழியும் 
தம் பொருள 

103 
வேறுபல குழீஇய தற்கிழமை 

76 
வேறு பொருள் குறித்த ஒரு சொல 

393 


ளஃகானொற்று 


6 


ன 


னஃகானொறறு 


5 


உதாரண மேற்கோள் அகராதி 


418 


57 


454 


279 


232 


அஃதே அஃதே 
அக்குழு நன்று 
அங்கலுள் மாமை 
அடகு புலால் பாகு பாளிதமும் உண்ணான் 

( நன் மயிலை 426 ) 
அட்ட செந்நெற் சோறு 
அடிசில் அயின்றார் 
அடுஞ் செந்நெற் சோறு 
அடைக்காயை எண்ணும் 
அண்டர் கரிய எருத்திற ( குறுந . 117 ) 
அணிகலம் அணிந்தார் 
அணிகலம் பொற்ப 


232 


72 


309 


46 


329 


148 


அணிலே 


123 


அத்தா 


162 


அத்தி கோசத்தார் 
அதிரகண முரசம் 


310 


245 


222 


அது இலலை 


229 


அது உணட இல்லம் 


222 


அ உணமை 


229 


அது உண்ணும் 


லலம் 


229 


உமை 


தவ O 


448 


தொல்காப்பியம் 


229 


229 


226 


அது எறியுங் கல் 
அது ஓதுங் காலை 
அது கையிற்று வீழ்ந்தது 
அது கையிறுபு வீழ்ந்தது 
அது கையிறு வீழ்ந்து 
அது செய்ம்மன 
அது செய்யும் பொருள் 


226 


226 


222 


229 


அது செல்க 


221 


274 


274 


அது பிற 
அது பிறக்கு 
அதுமற் கொண்கன் தேரே 
அதுமன் ( புறநா . 147 ) 
அது வந்தன 


290 


244,246 
244,246 
244,246 


அது வந்தார் 


அது வந்தாள் 
அது வந்தான் 


244,246 
244,246 


அது வேறு 


222 


அந்தோ அந்தோ 


277 


அம் 


245 


162 


அம்பர் கிழான் 
அம்ம வாழி தோழி 
அம்மா 


271 


150 


அரசர் 


162 


அரசர் ஆயிர மக்களோடு தாவடி போயினார் 

50 
அரசர் பெருந்தெரு 

50 
அரசர் வன்மை நன்று 

57 
அரசரைச் சார்ந்தான் என்புழி அரசர்கட் சார்ந்தான் 80 
அரசனார் வந்தார் 

265 


449 


உதாரண மேற்கோள் அகராதி 


87 


57 


அரசனொடு வந்தார் சேவகர் 
அரசு வந்தது 
அரிசியை அளக்கும் 
அரிமயிர்த் திரண் முன்கை ( புறநா . 11 ) 
அரும்பிணை பயக்கற்ற வேட்ட ஞான்று 


72 


350 


332 


390 


அருமை 


162 


அருவாளன் 
அல்லர் 


210 


210 


அல்லள் 


210 


304 


அல்லன் 
அலமர லாயம் ( ஐங் . 64 ) 
அலி வந்தது 
அவ்வாறு படர்ந்தார் 
அவர் 


57 


334 


139 


222 


229 


230 


57 


57 


57 


57 


அவர் இல்லை 
அவர் உண்ட இல்லம் 
அவர் உண்ணும் இல்லம் 
அவர்க்கு அடிமை நன்று 
அவர்க்கு ஆண்மை நன்று 
அவர்க்கு இளமை நன்று 
அவர்க்குக் குடிமை நன்று 
அவர்க்கு மூப்பு நன்று 
அவர் செய்ம்மன 
அவர் செல்க 
அவர் வந்தது 
அவர் வந்தன 
அவர் வேறு 
அவள் 


57 


222 


221 


221 


221 


222 


145,158 


450 


தொல்காப்பியம் 


அவள் இல்லை 


222 


அவள் உண்ட இல்லம் 


229 


அவள் உண்ணும் 


222 


229 


அவள் உண்ணும் இல்லம் 
அவள் உண்ணும் ஊண் 


229 


229 


229 


அவன் எறியுங் கல் 
அவள் ஓதுங்காலை 
அவள் செய்ம்மன 
அவள் செய்யும் பொருள் 


222 


229 


அவள் செல்க 


221 


அவள் வந்தது 


221 


அவள் வந்தன 


221 


221 


அவள் வந்தார் 
அவள் வந்தான் 
அவள் வேறு 


221 


222 


அவற்குக் கொடுக்குங் கானம் 
அவற்குச் செல்லுங் கானம் 


30 


30 


அவன் 


134,158 


222 


அவன் இல்லை 
அவன் உண்ட இல்லம் 
அவன் உண்ணும் 


229 


222 


229 


229 


229 


அவன் உண்ணும் இல்லம் 
அவன் எறியுங் கல் 
அவன் ஓதும் காலை 
அவன் சாத்தன் 
அவன் செய்ம்மன 
அவன் செய்யும் பொருள் 
அவன் செல்க 


38 


222 


229 


221 


உதாரண மேற்கோள் அகராதி 


451 


221 


221 


221 


அவன் வந்தது 
அவன் வந்தன 
அவன் வந்தார் 
அவன் வந்தாள் 
அவன் வேறு 
அவனணங்கு நோய் 


221 


222 


39 


76 


அவனது செயற்கை 


76 


அவனது துணை 


76 


76 


43 


252,252,425 


251 


அவனது முதுமை 
அவனது வினை 
அவனுந்தன் படைக்கலமுஞ் சாறும் 
அவனே கொண்டான் 
அவனோ அலனோ 
அவனோ கொண்டான் 
அவை இல்லை 
அவை உண்ட இல்லம் 
அவை உண்ணும் 
அவை உண்ணும் இல்லம் 


251,425 

222 


229 


222 


229 


229 


அவை உண்ணும் ஊண் 


229 


அவை எறியுங் கல் 
அவை ஓதுங் காலை 


229 


222 


அவை செய்ம்மன 


229 


அவை செய்யும் பொருள் 


221 


அவை செல்க 


162 


அவையத்தார் 


162 


அவை வந்தது 
அவை வந்தார் 


162 


162 


அவை வந்தாள் 


452 


தொல்காப்பியம் 


162 


அவை வந்தான் 
அவை வேறு 


222 


அழா அன் 


132 


237 


373 


362 


288 


அறஞ்செய்தான் சுவர்க்கம் புகும் 
அறாஅ யாண ரகன்றலை ( அகநா . 44 ) 
அறிவு துயவுறுத்தார் 
அறுத்துக் குறைத்துச் சுகிர்ந்து வகிர்ந்திட்டான் 
அறுத்தும் குறைத்தும் சுகிர்ந்தும் வகிர்ந்தும் 

இட்டான் 
அன் 
அன்றே அன்றே 


288 


245 


277 


123 


அன்னா 
அன்னோ அன்னோ 


277 


166 


உண்டு 
எவன் 


67 
67 


67 


67 


272 


ஆ கரிது 
ஆ கிடந்தது 
ஆங்கக் குயிலும் மயிலுங் காட்டி 
ஆசிரியன் பேரூர் கிழான் செயிற்றிய 

னிளங் கண்ணன் சாத்தன் வந்தான் 
ஆ செல்க 


42 


67 


158 


ஆடை கொடு 


441 


ஆடை சாத்தனது 


99 


ஆடை தா 


440 


ஆண் பால் 


142 


உதாரண மேற்கோள் அகராதி 


453 


ஆதீண்டு குற்றி 


50 


ஆப்பி 


437 


69 


ஆபல 


245 


162 


ஆயர் 


66 


7 


204 


ஆயன் சாத்தன் வந்தான் 
ஆர்த்தா கொண்மார் 
ஆர்த்தா கொண்மார் வந்தார் 
ஆரியர் துவன்றிய பேரிசை மூதூர் ( நச்சி . 170 ) 
ஆவந்தது 


326 


168 


168 


ஆவந்தன 


ஆவிற்குக் கன்று 

106 
ஆவினது கன்று 

76 , 106 
ஆவும் ஆயனும் செல்க 

45 
ஆற்றுட் செத்த எருமை ஊர்க்குயவற்கு இழுத்தல் 
கடன் 

443 
ஆன் 

245 


55 


ஆன் கன்று நீரூட்டுக 


50 


ஆனதர் 


300 


ஆன பயமுந் தூக்கின் 


257 


240 


240 


இஃது உண் என்றார்க்கு மற்று உண்பல் எனல் 
இக்காடு போகிற் கூறை கோட்பட்டான் 
இக்காடு போகிற் கூறை கோட்படும் . 
இசைந் தொழுகும் 
இதனிற் கடிது இது 
இதனிற் சிறிது இது 


303 


75 


75 


454 


தொல்காப்பியம் 


75 


75 


75 


75 


75 


இதனிற் பெரிது இது 
இதனிற் றீது இது 
இதனிற் றீவிது இது 
இதனின் தண்ணிது இது 
இதனின் நன்று இது 
இதனின் நாறும் இது 
தனின் நெடிது இது 
இதனின் மெலிது இது 
இதனின் வட்டம் இது 
இதனின் வரிது இது 
இதனின் வெய்யது இது 


75 


75 


75 


75 


75 


75 


274 


451 


31 


36 


16 


இந்நாழிக்கு இந்நாழி சிறிது பெரிதே . 
இப்பண்டியுள்ளது எவன் 
இப் பயறல்ல தில்லை 
ம் மக்கள் கண் நல்லவோ இக் கயல் நல்லவோ 
இயமரம் இயம்பினார் 
இயைந் தொழுகும் 
இரவரன் மாலையன் ( குறி.பாட்டு 239 ) 
இருந்தான் குன்றத்து 
இருந்தான் குன்றத்துக்கண் 


46 


302 


307 


101 


99,101 


இருமை 


390 


இருவர் 


162 


167 


இல்ல 
இல்லம் மெழுகிற்று 
இல்லர் 
இல்லள் 


241 


210 


210 


இல்லன் 


210 


455 


உதாரண மேற்கோள் அகராதி 


167 


354 


110 


50 


106 


இல்லன 
இலம்பாடு புலவர் ( மலைபடு . 57 ) 
இலை நட்டு வாழும் 
இவ்வெருது புற்றின்னும் 
இவட்குக் கொள்ளும் இவ்வணி 
இவர் 
இவர் பெரிதுஞ் சோறுண்ப 
இவர் பெரிதும் கால் கொண்டாடும் 
இவரிற் சிலர் இலர் 
இவரிற் பலர் இலர் 


139 


50 


50 


75 


75 


145 


இவள் 


441 


58 


58 


58 


58 


134 


229 


75 


75 


இவற்கு ஊண் கொடு 
வற்குக் காலம் ஆயிற்று 
இவற்குத் தெய்வம் ஆயிற்று 
இவற்குப் பால் ஆயிற்று 
இவற்கு வினை நன்று 
இவன் 
இவன் உண்ணும் ஊண் 
இவனிற் சிறந்தான் இவன் 
வனிற் பழையன் இவன் 
இவனிற் புதியன் இவன் 
இவனின் ஆயினான் இவன் 
இவனின் இலன் இவன் 
இவனின் இழிந்தான் இவன் 
வனின் இளையான் 

னின் உடையன் இவன் 
இவனின் மூத்தான் இவன் 
வனைக் கொள்ளும் இவ்வணி 


75 


75 


73 


75 


வன் 


75 


75 


75 


106 


456 


தொல்காப்பியம் 


58 ) 


36 


இவனைப் பூதம் புடைத்தது 
வை யல்லது பயறில்லை 
இவை யல்லது பயறில்லை என்புழிப் பயறு 

என்னுஞ் சொல்லாற் பயறு உணரப்பட்டது . 
இளம் பாண்டில் தேரூரச் செம்மாந்ததுபோல் 
இன்மதை இனள் ( கலித் . 106 ) 


37 


372 


இன் 


245 


17 


50 


இன்முன் என்பதனை முன்றில் என்பது 
இன்று இவ்வூர்ப் பெற்றமெல்லாம் அறங்கறக்கும் 
இன்று இவ்வூர்ப் பெற்றமெல்லாம் உழவொழிந்தன 
இன்று இவ்வூ ரெல்லாம் தைநீர் ஆடுப் 
இன்னே வற்றே ( எழு . புண . 17 ) 


50 


50 


245 


உடம்பு கறுத்தது 


367 


உடம்பு நன்று 


58 


உடுக்கை ஈ 


439 


உடைய திகழ்ந்து உயிரிரங்கி இருந்தார் 


353 


உடையர் 


210 


உடையள் 


210 


உடையன் 


210 


உடையாம் 


210 


உடையேம் 


210 


உடையேன் 


210 


உண் 


218 


உண்கு 


200 


உண்கும் 
உண்கும் வந்தேம் 


199 


201 


உண்குவ 


9,212 


உதாரண மேற்கோள் அகராதி 


457 


201 


199 


203 


202 


உண்கு வந்தேன் 
உண்குவம் 
உண்குவர் 
உண்குவள் 
ண்குவன் 
உண்குவிர் 
உண்குவெம் 
உண்குவென் 
உண்குவேன் 


202 


୭। 


219 


199 


200 


200 


218 


உண் 


( குவை 


427 


உண்ட சாத்தன் 


8,213 


உண்ட 


உண்டது அது 


8.213 


397 


உண்டருந்து 


71 


உண்டல் 


9.212 


உண்டன 


9,212 


உண்டன அவை 


199 


உண்டனம் 


203 


உண்டனர் 


202 


உண்டனள் 


2002 


உண்ட 

னன் 


219 


உண்டனிர் 


உண்டனெம் 


199 


218 


ண்டனை 


199 


உண்டாம் 


உண்டாய் 


உண்டாய் அவன் 


130,143,218,218,421 
130,143,218,218,421 
130,143,218,218,421 


உண்டாய் யான் 


458 


தொல்காப்பியம் 


உன்டார் 


7,203 


உண்டார் அவர் 

7,203 
உண்டாள் 

6,143,202 
உண்டாள் அவள் 

6,143,202 
உண்டான் 

5,71,130,195,197,202,244 
உண்டான் அவன் 

5,71,130 , 195,197,202,244 
உண்டான் என்பது காலந் தோன்றிற்று 

71 
உண்டான் தின்றான் ஓடினான் பாடினான் சாத்தன் 423 
உண்டான் நீ 

423 


உண்டான் யான் 


423 


உண்டி 


218 


உண்டீர் 


219 


உண்டீரே 


136 


உண்டு 


200 


199 


உண்டும் 
உண்டு வந்தான் 
உண்டுவருஞ் சாத்தன் 
ண்டெ 

னென் 


231 


234 


200 


உண்டேம் 


199 


உண்டேன் 


உண்டேன் 

அவன் 


ண்டேன் நீ 


200,236,421 
200,236,421 
200,236,421 

9,212 


உண்ணா 


231 


231 


உண்ணாச் சாத்தன் 
உண்ணாது வந்தான் 
உண்ணா நின்றது 
உண்ணாநின்றன 
உண்ணாநின்றனம் 


8,213 
9,212 


199 


உதாரண மேற்கோள் அகராதி 


459 


203 


202 


202 


219 


199 


200 


218 


199 


218 


உண்ணா நின்றனர் 
உண்ணாநின்றனள் 
உண்ணாநின்றனன் 
உண்ணா நின்றனிர் 

ண் ணா நின்றனெம் 
உண்ணா நின்றனென் 
உண்ணாநின்றனை 
உண்ணாநின்றாம் 
உண்ணாநின்றாய் 
உண்ணாநின்றார் 
உண்ணாநின்றாள் 
உண்ணாநின்றானே 
உண்ணாநின்றான் 
உண்ணாநின்றீர் 
உண்ணாநின்றேன் 
உண்ணாநின்றோம் 
உண்ணா வந்தான் 
உண்ணான் சாத்தன் 


7,203 


6,202 


236 


5,197.202 


219 


200 


199 


225 


231 


231 427 


உண்ணுஞ் சாத்தன் 


229 


உண்ணும் அது 


229 


உண்ணும் அவர் 
ண்ணும் அவன் 


229 


229 


உண்ணும் அவை 
உண்ணு வந்தான் 


225 


7,203 


உண்ப 


8.213 


உண்பது 


200 


உண்பல் 


9,212 


உண்பன 


460 


தொல்காப்பியம் 


உண்பாக்கு வந்தான் 


224 


உண்பாம் 


199 


உண்பார் 


7,203 


உண்பாள் 


6,202 
5,197 202 


உண்பான் 


உண்பான் வந்தான் 


224 


உண்பீர் 


219 


உண்பேம் 


199 


உண்மின் 


219 


உதுகா 


274 


274 


232 


308 


308 


289 


உது பிற 
உப்பின்று புற்கை உண்கமா 
உப்புக் கழிந்தது 
உப்புக் கூர்ந்தது 
உயர்திணைப் பெயரே ( தொல் , புணரி .15 ) 
உயிர் போயிற்று 
உரிஞதும் 
உருகெழு தோற்றம் ( புறநா .58:17 ) 
உருவக்குதிரை ( அகநா . 1 ) 
உலகத்தார் பசித்தார் 


581 


199 


389 


295 


60 


உலகு பசித்தது 


58 


உவக்குந ளாயினும் ( அகநா . 203 ) 
உவர் 


299 


139 


உவள் 


145 


உவன் 


134 


உவாப்பதினான்கு 
உழக்கு 


411 


113 


உழுது உண்டு தின்று ஓடிப் பாடி வந்தான் 


228 


461 


உதாரண மேற்கோள் அகராதி 


225,426 


227 


உழுது வந்தான் 
உழுது வந்தேன் 
உழுது வருஞ்சாத்தன் 
உழுந்தல்ல 


234 


216 


216 


உழுந்துற 


167 


உள்ளது 


167 


உள்ளன 


210 


உளர் 


210 


உளள் 


210 


உளன் 


341 


உறந்த விஞ்சி யுயர் நிலை மாடம் 


153 


உறுகால் 


294 


106 


உறுகா லொற்ற வொல்கி ( நற் .300 ) 
உறையூர்க்குப் பெரிது கருவூர் 
உறையூரிற் பெரிது கருவூர் 


106 


ளெ 


77 


ஊர்க்கண்ணிருந்தான் 


77 


ஊர்க்காலிருந்தான் 


106 


106 


106 


37.7 


ஊர்க்குச் சேயன் 
ஊர்க்குத் தீர்ந்தான் 
ஊர்க்குப் பற்று விட்டான் 
ஊர் கடிந்தார் 
ஊர் கம்பலை யுடைத்து 
ஊர் சும்மையுடைத்து 
ஊர்ப்புடையிருந்தான் 
ஊர்ப்புறத்திருந்தான் 


343 


343 


77 


77 


128 


ஊர 


462 


தொல்காப்பியம் 


ஊரகத் 


திருந்தான் 


77 


77 


106 , 


ஊரயலிருந்தான் 
ஊரிற் சேயன் 
ஊரிற் பற்று விட்டான் 
ஊரிற் றீர்ந்தான் 
ஊருளிருந்தான் 


75,106 


75 , 106 312 , 


77 


72 


ஊரை ஆக்கும் 
ஊரைச் செறும் 


72 


72 


72 


ஊரைப் புகழும் 
ஊரைப் பெறும் 
ஊரையிழக்கும் 
ஊரையின்புடையன் 
ஊரை யொற்கத் தீர்க்கும் 


72 


72 


354 


ஊனைக் காக்கும் 


72 


எ 


எட்குப்பை 


76,86 


எட்சாந்து 


86 


எட்டி 


163 


எந்தை வருக 
எம்பெருமான் வருக 


42 


42 


எம்மார் 


151 


எம்மாள் 


142 , 151 


எம்மான் 


எமர் 


151 
151 , 404 


எமள் 


151 , 404 


எமன் 


151 , 404 


எய்யா மையலை ( குறுந் . 8 ) 


366 


உதாரண மேற்கோள் அகராதி 


463 


72 


எயிலை இழைக்கும் 


49 


எயின நாடு 


22 


எருப்பெய்து இளங்களை கட்டு நீர்கால் 

யாத் தமையாற்பைங்கூழ் நல்ல 
எல்லாம் கொண்டாம் 


280 


280 


எல்லாம் கொண்டார் 


183 


183 


183 


எல்லாம் வந்தன 
எல்லாம் வந்தீர் 
எல்லாம் வந்தேம் 
எல்லாரும் 
எல்லாரும் வாரார் 
எவ்வளை (புறநா .24 ) 


280 


வருவர் 


280 


264 


215 


எவன் அது 


215 


எவன் அவை 


114 


எழுத்து 
எள்ளினது சாந்து 


76 , 76 


73 


எள்ளொடு விராய அரிசி 


331 


258 


258 


எற்றத்திருந்தார் 
எற்றென்னுடம் பின் எழில் நலம் 
எற்றேற்றமிலாலருள் யானேற்ற மில்லாதேன் 
எறும்பு முட்டை கொண்டு தெற்றி ஏறின் 

மழை பெய்தது 
எறும்பு முட்டை கொண்டு தெற்றின் ஏறின் 

மழைபெய்யும் 
என் காதல் வந்தது 


240 


240 


57 


7 


என்ப 


27 


என் பாவை போயிற்று என ஒருத்தியையும் கூறும் 
என் பாவை வந்தது என ஒருத்தியையும் கூறும் 


27 


464 


தொல்காப்பியம் 


57 


என் 

யானை வந்தது 
எனக்குத் தருங்காணம் 


29 


எனக்கு வருங்காணம் 


29 


267 


405 


298 


ஏஎ அம்பன் மொழிந்தனன் யாயே 
ஏஎ ஏஎ அம்பன் மொழிந்தனன் 
ஏகல் லடுக்கம் ( அகநா .52 ) நன் .166 
ஏர்ப்பின் சென்றான் 
ஏரின் உழா அர் ( குறள்.வான் .4 ) 
ஏழாட்டையான் 


77 


450 


210 


ஏறு 


110 


163 


41 


ஏனாதி 
ஏனாதி நல்லுதடன் சோழன் நலங்கிள்ளி 
ஏனோரோ தஞ்சம் இரு பிறப்பினோர் வெகுளின் 
வானோர்க்கும் வாழ்த லரிது . (நேமி.இடை .4 .) 


261 


24S 


ஐதே காமம் யானே ( நற் .143 ) 


379 


ஒக்கும் ஒக்கும் 


405 


245 


49 


ஒடுவங்காடு 
ஒண்டூவி நாராய் 
ஒருத்தி யெனத் துணிந்தவழி 


148 


ஒருவன் அல்லன் 

ஒருத்தி 25 

162 


ஒருவர் 


ஒருவர் அவர் 


189 


உதாரண மேற்கோள் அகராதி 


465 


188 


ஒருவர் வந்தார் 
ஒருவன் எனத் துணிந்தவழி 


ஒருத்தி அல்லள் 


25 


ஒருவன் 


என்பது 


ஒரு வன் கொல்லோ ஒருத்தி கொல்லோ 
தோன்றா நின்றார் . 

23 
ஒரு விரற் காட்டி நெடிதோ குறிதோ 
வி னா வழூஉ 

13 
ஒல்லென ஒலித்தது 

432 

311 
ஒழுகு கொடி 
ஒன்று 

114 , 165 
ஒன்று கொல்லோ பலகொல்லோ செய்புக்க பெற்றம் - 24 


251 , 256 


ஓஒ 

பெரியன் 
ஓ கொண்டார் 


246 


246 


324 


27 


ஓ தந்தார் 
ஓய்கலை யொருத்தல் 
ஓர் ஆவினையும் எம் அன்னை போயினள் என்ப 
ஓர் ஆவினையும் எம் அன்னை வந்தாள் என்ப 
ஓர்கமா தோழியவர் (நற் .145 ) 


27 


290 


கடந்தான் நிலத்தை 

99 , 101 
கடந்தான் நிலம் 

101 
கடல் . 

166 
கடல்போற் றோன்றல காடிறந்தோரே ( அகநா .1 ) 252 
கடல் போனிற்றல காடிறந்தோரே 

281 
கடலொடு காட்டு ஒட்டலில் 

97 
கடவுள் பாவினார் 

376 


466 


தொல்காப்பியம் 


377 


74 


377 


377 


கடிகா ( களவழி 39 ) 
கடிசூத்திரத்திற்குப் பொன் 
கடித்தளிர் 
கடிது வந்தார் 
கடிநிலை யின்றே யாசிரியற்கு 
கடிமிளகு தின்ற கல்லா மந்தி ( மயிலை - நன் -456 ) 
கடியாள் 
கடியென் கிளவி 

( தொல் - உரி -86 ) 
கடு 


105 


378 


142 


389 


111 


377 


கடுங்கண் யானை 
கடுஞ்சூள் தருகுவன் ( அகநா -110 ) 


377 


378 


110 


கடுத்தன ளல்லளோ வன்னை 
கடுத்தின்றான் 
கடும்பகல் ( கலி.நெய் .28 . ) 
கடும் புனல் ( குறுந் 103 ) 
கடும்புனல் 


377 


377 


389 


193 


கடுவன் முதுமகன் 
கடுவுங் கைபிழி யெண்ணெயும் 

மயிர் நல்லவாயின 


பெற்றமையான் 


21 


கண் 


245 


384 


17 


கண் கதழ எழுதினார் 
கண் கழீஇ 

வருதும் 
கண் குறியரா யிருந்தார் 
கண் சிவந்தன 
கண்டிகு மல்லமோ கொண்க ( ஐங்குறு 121 ) 


17 


367 


270 


கண்டிடும் 
கண்டீரோ கண்டீரோ 


245 


418 


F+ 


கண்டை கண்டை 


420 


உதாரண மேற்கோள் அகராதி 


467 


163 


73 


289 


கண்ணத்தான் 
கண்ணாற் கொத்தையவன் 
கண்ணிமை நொடியென ( தொல் - நூன் -7 ) 
கண்ணுட் குத்தினார் 
கண்ணும் படுமோ என்றிசின் யானே ( நன் -61 ) 
கண்ணே நோக்கி வாளிழந்தனவே ( குறுந் . 44 ) 
கண்ணைக் குத்தினார் 


81 


270 


361 


81 


62 


கண் நல்லன் 


136 


கணியீரே 


121 


கணியே 


415 


கபில பரணர் 


110 


கபிலம் 


கபிலரது பாட்டு 

76 
கமஞ்சூன் மாமழை யிசைக்கும் 

349 

49 
கமுகந் தோட்டம் 
கயந்தலை மடப்பிடி ( நற் .137 ) 

316 
கயலற லெதிர கடும்புனற் சாஅய் ( நெடு , 18 ) 

324 
கயவெள்ளருவி ( அக.நா.35 ) 

314 
கரிய 

9 , 165 , 216 

8 , 165 , 216 
கரியர் 

7 , 210 
கரியள் 

6,210 
கரியன் 

5 , 195,210 
கரியாய் 

131 , 143,421 


கரியது 


143 


கரியாள் 


162 


கரியான் 


421 


கரியேன் 


148 


கருங்கால் வெண்குருகு 


468 


தொல்காப்பியம் 


74 


கரும்பிற்கு வேலி 
கரும்பு வேலி 


407 


கருமை 


39 


கருவி தந்து கதமுறை சிதறி ( அகநா . 4 ) 

348 
கருவூர்க்குக் கிழக்கு 

106 
கருவூர்க்கு வழியெதென்றார்க்குப் பரு நூல் 
பன்னிரு தொடியென்பது செப்பு வழுஉ 

13 
கருவூரின் கிழக்கு 

106 
கருவூரின் கிழக்கு மருவூரின் மேற்கு 

75 
கலங்கொண்டன கள்ளென்கோ ( யா.வி.பக் -368 ) 290 
கழறுப என்பவன் பெண்டிர் அந்திற் ( அகநா . 76 ) 262 
கழுதை 

166 
கழுமிய ஞாட்பினுள் மைந்திழந் தாரிட்ட (களவழி . 11 ) 345 
கள்ளர் கள்ளர் 

405 


75 


கள்ளரின் அஞ்சும் 
கள்ளரை யஞ்சும் 


72 


கறு கறுத்தது 


48 


கறுத்து வந்தார் 
கன்னி எயில் 


366 


27 


கன்னி ஞாழல் 


27 


கா 


காக்கையிற் கரிது களாம்பழம் 
காட்டது யானை 


75 


94 


148 


காட்டுச் சாரோடுங் குறுமுயல் 
காட்டுச் சாரோடும் 


77 


73 


காணத்தாற் கொண்டவரிசி 
காத்தை காத்தை 


420 


காது நல்லன் 


62 


உதாரண மேற்கோள் அகரரதி 


469 


269 


269 


காப்பும் பூண்டிசின் கடையும் போகல் (அகநா - 7 ) 
காமஞ் செப்பாது கண்டது மொழிமோ ( குறுந் .2 ) 
கார்மன்ற என்பவள் கண்ணுள்ளே காதலர் 

தேர் மன்றத் தோன்றிய 


260 


49 


காரைக்காடு 
காலன் கொண்டான் 


60 


காலெனா 


284 


105 


காவலோனைக் களிறஞ்சும்மே 
காவிதி 


163 


194 


காளை 


436 


கான்மேல் நீர் பெய்து வரும் 


218 


கிட 


72 


கிளியை ஒப்பும் 


102 


கிளையரி நாணற் ( அகநா .212 ) 


245 


61 


குடங்கொண்டான் வீழ்ந்தான் எனக் குடம் 

வீழ்ந்தமை சொல்லாமையே முடிந்ததாம் 
குடிமை நல்லன் 
குண்டு கட்டு 


59 


8,213 

110 


குத்து 


166 


குதிரை 


79 


குதிரைத்தேர் 
குதிரை மேல் இருந்து கோல் தா என்றால் 

மத்திகைக் கோலாமாகலானும் 
சுள்ளற் கோலாமாகலானுஞ் செல்லும் 


53 


168 


குதிரை வந்தது 


470 


தொல்காப்பியம் 


168 


குதிரை வந்தன 
குரிசில் வந்தது 
குரிசீல் 


57 


141 


57 


296 


குருடு வந்தது 
குருத்துளி பொழிந்தது 
குழக்கன்று கடிதியாத்தாள் 
குழல் கேட்டான் 
குழவி 


305 


114 


171 


குழவி அழுதது 

57 
குழிப்பாடி 

110 
குழை கொண்டு கோழியெறியும் வாழ்க்கையர் 

452 
குழையையுடையர் 

72 
குளம் நீர் புகுந்து நிறைந்தது 

72 
குளம்பின்று 

8 
குற்றி கொல்லோ மகன் கொல்லோ 

263 
குற்றி கொல்லோ மகன் கொல்லோ தோன்று 
கின்ற உரு 

24 
குற்றி கொல்லோ மகன் கொல்லோ வென ஐய 

முற்றான் , மகன் என்று துணியின் குற்றியன்று 
மகன் எனவும் , குற்றி என்று துணியின் மகனல் 
லன் குற்றி எனவும் வரும் 

25 
குற்றி யல்லன் மகன் என்புழிக் குற்றியின் அல்லன் 
என்று ஐந்தன் உருபு விரித்து உரைக்க 

26 
குற்றிளை நாடு 

49 
குறவரும் மருளும் குன்றத்துப் படினே ( மலைபடு .275 ) 250 
குறுங்கோட்டது 

216 
குறுங்கோட்டன 

216 
குறுங்கோல் 

410 
குறுந்தாட் கோழி 

397 


471 


உதாரண மேற்கோள் அகராதி 


8,213 


117 


குறுந்தாட்டு 
குறையறப் பூத்த கொடிமுல்லாய் 
குன்றக் கூகை 
குன்றத்துக்கண் ணிருந்த பின் 


407 


99 


403 


குன்றத்து 

மேல 

குவளை 


Fr. 


374 


135 


147 


8 , 213 
247 , 428 


கூழமர்ந் துண்டாள் 
கூத்தீர் 
கூந்தால் 
கூயிற்று 
கூரியதோர் வாள்மன் 
கூழ் உண்டான் சோறும் உண்ணா நின்றான் 
கூழ் உண்ணா நின்றான் சோறும் உண்பன் 
கூழ்கண்டு வயாவினர் 
கூழுக்குக் குற்றேவல் செய்யுமென்பது 


431 


431 


365 


74 


கெ 


313 


கெடவர 

லாயம் 


57 


கெழீஇயிலி வந்தது 


கே 


420 


கேட்டை கேட்டை 


245 , 269 


கேண்மியா 


296 


கேழ்கிள ரகலத்து ( மதுரைக் 493 ) 


கை 


74 


376 | 


கைக்கு யாப்புடையது கடகம் 
கைதொழூஉப் பழிச்சி (மதுரைக் . 694 ) 
கையிற்று வீழ்ந்தான் 


226 


472 


தொல்காப்பியம் 


கையிறுபு வீழ்ந்தான் 


226 


226 


கையிறு வீழ்ந்தான் 
கையும் மெய்யும் ஆய்ந்திருந்தார் 


324 


கா 


109 


234 


274 


99 


180 


கொடி ஆடிற்று 
கொடியாடித் தோன்றும் 
கொடியவணத்தவ ரரோ 
கொடுத்தான் சாத்தற்கு 
கொடும்புற மருதி வந்தது 
கொடும்புற மருதி வந்தாள் 
கொடும்புற மருதி வந்தான் 
கொடும்பூண் கவைஇய கோல மார்பு 
கொண்டீரோ கொண்டீரோ 
கொப்பூழூ நல்லன் 
கொய்தளிர்த் தண்டலை 


180 


180 


351 


418 


62 


453 


கொல்யானை 


68 , 409 


கொல்லன் 


162 


கொள்ளென்று கொண்டான் 
காள்ளெனக் கொண்டான் 


254 


253 , 432 


கொள்ளை மாந்திரி னானது கவரும் ( அகநா .2 ) 


356 


கொளலோ கொண்டான் 


251 


171 


285 


கொற்றன் 
கொற்றன் என்றா 
கொற்றன் நல்லனோ சாத்தன் நல்லனோ என்று 
கூறிய விட.த்துக் கொற்றனிற் சாத்தான் நல் 

லன் ; சாத்தனிற் கொற்றன் நல்லன் என்றிறுக்க 
கொற்றன் மயிரிர் நல்லவோ சாத்தன் மயிர் நல் 

லவோ என்று வினாயினான் அவ்விடத்துக் 


16 


உதாரண மேற்கோள் அகராதி 


473 


கொற்றன் மயிரிற் சாத்தன் மயிர் நல்ல , சாத் 

தன் மயிரிற் கொற்றன் மயிர் நல்ல என்றிறுக் * 
கொற்றன் வந்தான் அவற்குச் சோறு கொடுக்க 

38 
கொற்றன் வருதற்கும் உரியன் 

25 
கொற்றனெனா 

285 
கொன் முனை யிரவூர் போலச் சிலவா குக நீ துஞ் 4 , 
நாளே ( குறுந் .91 ) 

249 
கான்வரல் வாடை நினதெனக் கொண்டேனே 249 
கொன்னூர் ( குறுந் .138 } 

246 
கொன்னூர் துஞ்சலு மியான்துஞ் சலனே ( குறுந் . 138 ) 249 
கொன்னே வந்து கொன்னே போயினர் 

249 
கொன்னை 

246 


கோ 


85 


கோட்டது நுனியைக் குறைத்தான் 


86 


கோட்டு நூறு 
கோட்டை நுனிக்கட் குறைத்தான் 
கோட்டை நுனியைக் குறைத்தான் 


85 


210) 


கோடில 


S.216 


கோடின்று 


216 


கோடுடைத்து 


216 


கோடுடைய 


34 / 


கோடுபல முரஞ்சிய கோளி யாலம் ( மலைபடு. 268 ) 
கோடுமுற்றி யளந்த காரொடு விறத்தே 
கோதை வந்தது 
கோதை வந்தாள் 


182 ) 


180 


180 


கோதை வந்தான் 


கோபால் 
கோவே 


142 
119 


474 


தொல்காப்பியம் 


450 


கோழிகூவிப் புலர்ந்தது 


சங்கிராமத்தார் 


162 


சா 


70 


74 


சாத்தற்கு 
சாத்தற்குச் சோறு 
சாத்தற்கு நெடியன் 
சாத்தற்குப் படுபொருள் கொற்றன் 
சாத்தற்கு மகளுடம்பட்டார் 


106 


74 


74 


சாத்தன் 


158,171 


சாத்தன் அவன் 

38 
சாத்தன் என்பது காலந் தோன்றாது 

71 
சாத்தன் என்றா 

285 
சாத்தன் ஓதல் வேண்டும் 

238 
சாத்தன்கண் 

70 
சாத்தன் கையெழுதுமாறு வல்லன் . அதனால் தன் 
ஆசிரியன் உவக்கும் 

40 
சாத்தன் கையெழுதுமாறு வல்லன் அதனால் 
தன் தந்தை உவக்கும் 

40 
சாத்தன் , கொற்றன் , பூதன் என மூவரும் வந்தார் 285 
சாத்தன் யாழ் எழூஉம் 

170 
சாத்தன் வந்தது 

169,178 
சாத்தன் வந்தான் 

153,169,178 
சாத்தன் வந்தான் , கொற்றன் வந்தான் , வேடன் 

வந்தான் , அம்மூவரும் வந்தார் , அம்மூவரும் 
வந்தமையால் கலியாணம் பொலிந்தது 

288 
சாத்தனதனை 

100 
சாத்தனதனொடு 

100 


உதாரண மேற்கோள் அகராதி 


475 


சாத்தன தாடை 


99 


76 


106 


சாத்தன தியற்கை 

76 
சாத்தனது 

70 
சாத்தனது கலம் 

76 
சாத்தனது கிழமை 

76 
சாத்தனது சொல் 

76 
சாத்தன துடமை 
சாத்தனது நிலை 

76 
சாத்தனது முதல் 

76 
சாத்தனது வாழ்ச்சி 

76 
சாத்தனது வாள் 

76 
சாத்தனின் 

70 
சாத்தனின் நெடியன் 
சாத்தனும் வந்தான் 

430 
சாத்தனெனா 

285 
சாத்தனே , கொற்றனே பூதனே என மூவரும் வந்தார் 285 
சாத்தனை 

90 
சாத்தனொடு 

70 
சாத்தனொடு வந்தான் கொற்றன் 

73 
சாத்தா 

147,149,150 
சாத்தா 

உண்ணாயோ என்று வினாயினாற்கு 
உடன்படு தல் , மறுத்தல் என்று ஒன்றே உறற்பாலது 14 
சாத்தா உறையூர்க்குச் செல்லாயோ வெனின் 

கடமுடையார் வளைப்பார் பகைவர் எறிவர் 15 
சாத்தா உறையூர்க்குச் செல்லாயோ வெனின் 
கால் முள்குத்திற்று தலை நோகின் றது 

15 
சாத்தா உறையூர்க்குச் செல்லாயோ வெனின் நீசெல் 15 
சாத்தி சாந்தரைக்கும் 

170 
சாத்தி வந்தது 

177 


476 


தொல்காப்பியம் 


சாத்தி வந்தாள் 


177 


சாத்தீ 


147 


402 


சாரநாட நீ வர 
சாாநாடன் சாயன் மார்பு ( பதிற்று . 6. ) 
சான்றாருழைச் சென்றான் 


319 


77 


வ 


சில்லவை 


167 


366 


138 


சிவந்து நோக்கினார் 
சிறா அர் 
சிறியகட் பெறினே எமக்கீயு மன்னே ( புறநா . 235 ) 
சிறுமை யுறுப செய்பறி யலர் ( நற் - 1 ) 


247 


335 


சீத்தலைச் சாத்தன் கொடும்புற மருதி 


171 


சுடுகாட்டை நன்காடென்றல் 


17 


48 


அரு சுருத்தது 
சுரையாழ வம்மி மிதப்ப 


400 


சுறு சுறுத்தது 


48 


82 


சூதின் கட் கன்றினான் 
சூதினைக் கன்றினான் 
சூதினைக் கன்றும் 


82 


72 


ச 


117 


செங்கால் நாராய் 
செஞ்செவிய வெள்ளொக்கலர் 


452 


உதாரண மேற்கோள் அகராதி 


477 


443 


443 


செத்தார் 
செத்தானைச் சாம் 
செத்தாரை துஞ்சினார் என்றல் 
செய்ய 


17 


9 


செய்யது 


8 


செய்யர் 


7 


செய்யள் 


6 


செய்யன் 


5 


செய்யாய் 


131 


செய்யான் 


162 


செய்யீரே 


137 


72 


செய்யை நோக்கும் 
செல்ல மன்னார் நெடுந்தகை 


266 


165 


செல்வ 


344 


செலவழுங்கினார் 
செவ்வாய் எழுந்தது 


58 


216 


செவியில் 


180 


180 


180 


216 


216 


216 


செவியிலி வந்தது 
செவியிலி வந்தாள் 
செவியிலி வந்தான் 
செவியின்று 
செவியுடைத்து 
செவியுடைய 
செழுஞ் செந்நெல் 
செழுந்தடி தின்ற செந்நா யேற்றை 
சென்மதி பெரும் 
சென்றதே சென்றதே 
சென்றீ பெரும நிற் ( அகநா . 46 ) 


346 


346 


269 


419 


290,445 


478 


தொல்காப்பியம் 


136 


சென்றீரே 
சென்றோ ரன்பிலர் ( அகநா -31 ) 


208 


சேண்மை 


390 


357 


சேர்ந்து செறி குறங்கு ( நற் .170 ) 
சேர்ப்ப 


128 


சேர்ப்பன் 


162 


சேர்ப்பா 


127 


சேரமான் 


129,1.62 


சேற்றுணிலை முனைய ( அகநா -46 ) 


380 


சேறு 


200 


சேறும் 


199 


சொ 


சொல் நன்று 
சோழனா டென்பதைச் சோணாடு என்பது 


58 


17 


சோ 


162 


சோழியன் 
சோழா 
சோறு அட்டது . 
சோறுண்பான் கூழுமுண்டான் 


127 


241 


431 


சோறுதா 


440 


ஞ 


ஞமலி 


394 


உ தார ண மேற்கோள் அகராதி 


479 


ஞா 


ஞாணை அறுக்கும் 


72 


ஞாய் 


404 . 


58 


ஞாயிறு எழுந்தது 
ஞாயிறு பட்டுவந்தான் 
ஞாயிறுபட வந்தான் 


450 


450 


த 


தச்சன் 

162 
தச்சன் செய்த சிறுமா வையம் ( குறுந் .61 ) 
தசநான் கெய்திய ( நெடுநல் . 11 ) 

396 
தட்டுப் புடைக்கண் வந்தான் 

77 
தடந்தோள் 

314 
தடமருப் பெருமை ( நற் -120 ) 

315 
தண்டுறை யூரயாங் கண்டிக 

269 
தண்டை 

397 
தண்ணந்துறைவர் ( குறுந் -296 ) 

397 
தண்பெரும் பந்தர்த் தருமணன் ஞெமிரிய ( நற் -143 ) 355 
தந்தாய் 

147 
தந்தை 

171 
தந்தையர் 

162 
தந்தை வந்தது 

178 
தந்தை வந்தான் 

178 
தம்மார் 

151 
தம்மாள் 

151 
தம்மான் 

151 
தம்முனே 

126 
தமர் 

151,404 
151,404 


தமள் 


480 


தொல்காப்பியம் 


தமன் 


151,404 


. 


250 


33 


தமிழ் நாட்டு மூவரும் வந்தார் 
தமிழ் நாட்டு மூவேந்தரும் வந்தார் 
தருங்காட் டாக்கலை ( குறுந் 69 ) 
தவச்சேய் நாட்டா ராயினும் ( நற்றி .115 ) 
தள்ளை 


339 


294 


394 


தா 


தாம் வந்தன 


181 


தாம் வந்தார் 


181 


தாய் 


177,404 


தாய்க்குக் காதலன் 


74 


407 


தாய் மூவர் 
தாய் வந்தது 


177 


தாய் வந்தாள் 


177 


தாயர் 


162 


8,213 


75 


தாயிற்று 
தாயை உவக்கும் 
தாயை ஒக்கும் 
தாயைக் கொன்றான் நிரயம் புகும் 
தாவின் நன்பொன் ( அகநா . 211 ) 


72 ) 


237 


339 


தான் 


134 


தான் வந்தது 


182 


தான் வந்தாள் 


182 


தான் வந்தான் 


182 


திங்கள் எழுந்தது 
திரிதிரி திரிதிரி சுவாகா 


58 


443 . 


உதாரண மேற்கோள் அகராதி 


481 


199 


4 


திருமுதும் 
திருவன்னாள் வந்தாள் 
தினைத் தாளன்ன ( குறுந் .25 ) 
தின் 


456 


218 


தின்குவ 


9,212 
7,203 

200 


தின்ப 
தின்பல் 
தின் மின் 


219 


71 


தின்றல் 


71 


தின்றான் 
தின்றி 


218 


9,212 


தின்னா 


98 


தினையிற் கிளியைக் கடியும் 


410 


தீங்கரும்பு 


405 


210 


தீத்தீ 
தீயர் 
தீயள் 


210 


210 


தீயன் 


284 


தீயென்றா 


284 


தீயெனா 


113 


துலாம் 


30 


தூண்டிலை வேட்டுவன் வாங்க வாராது 
தூணிப் பதக்கு 


411 


482 


தொல்காப்பியம் 


112 


தெ 
தங்கினது காய் தெங்கு 
தெங்கு 
தெங்கு தின்றான் 
தெவ்வுத் தேயத்து 
தெனாது குமரி 


111,166 

110 


340 


210 


தே 


தேவரே தின்னினும் வேம்பு கைக்கும் ( நாலடி -2 ) 


250 


தொ 


தொடி 


113 


411 


தொடியரை 
தொல்காப்பியம் 
தொழீஇ 


110 


122 


தோ 


62 


தோள் நல்லன் 
தோற்றம் இசையே நாற்றம் சுவையே 

உறலோ டாங்கைம் புலனென மொழிப 
தோன்றால் 


283 


141 


நகுபு வந்தான் 


225 


நகூஉப் பெயர்ந்தோள் ( அகநா .248 ) 


208 


நங்காய் 


118 


நங்கை முலையிரண்டும் வீங்கின 


33 


நங்கை வாழி 


124 


நட 


218 


நம் அரசன் ஆயிரம் யானையுடையன் 


50 


உதாரண மேற்கோள் அகராதி 


483 


32 


149 , 158 , 389 


90 


33 


50 


136 


நம் எருத்துள் யாது கெட்டது 
நம்பி 
நம்பிக்கு மகள் 
நம்பி கண்ணிரண்டும் நொந்தன 
நம்பி நூறு எருமையையுடையவன் 
நம்பியீரே 
நம்பி வந்தான் அவற்குச்சோறு கொடுக்க 
நம்பி வாழி 
நம்பீ 
நம்பு ( தொல் . உரி . 32 ) 
நம்மார் 
நம்மாள் 


38 


124 


118 


389 


151 


151 


151 


நம்மான் 


நமர் 


151 , 404 
151 , 404 


நமள் 


நமன் 

151 , 404 
நயந்து நாம் விட்ட நன்மொழி நம்பி ( அகநா . 198 ) 323 
நரகர் வந்தார் 
நரகன் வந்தான் 
நரகி வந்தாள் 

4 


216 


265 


நரியன்று 
நரியார் வந்தார் 
நரியே 


148 


210 


நல்லர் 


210 


நல்லள் 


423 


நல்லறிவுடையன் செவ்வியன் சான்றள் மகன் 
நல்லன் 


210 
314 


நளிமலை நாடன் ( புறநா . 150 ) 


484 


தொல்காப்பியம் 

317 


நளியிருள் 


நன்காடு 


442 


338 


250 


277 


நன்றும் அரிதுற்றனையாற் பெறும் ( அகநா . 10 ) 
நன்றும் அன்று தீதும் அன்று 
நன்றே நன்றே 
நன்றோ அன்று தீதோ அன்று 
நனந்தலை யுலகு ( குறுந் . 6 ) 
நனவுப்புகு விறலியிற் றோன்று நாடன் ( அகநா . 83 ) 
நனிசேய்த் தன்றவன் ( மலைபடு . 487 ) 


251 


370 


370 


294 


நா 


நாகர்க்குப் பலி 


95 


நாகர் பலி 


95 


நாகரது பலி 


95 


நாட்டைச் சிதைக்கும் 


72 


72 


நாட்டைப் பழிக்கும் 
நாடுகாண மேன்மேலுகமின் 
நாமுசாக் கொள்ளாமோ 


299 


364 


நாய் 


166 


நாய்க்கு நட்புடையன் 
நாய்கொல்லோ நரி கொல்லோ 


74 


263 


216 


நாயன்று 
நாயாற் கோட்பட்டான் 


73 


நாயொடு வந்தான் நம்பி 


87 


நாலாட்டையான் 


210 


நாவினை வளைக்கும் 


72 


நாழி 


113 


நி 


நிதியந் துஞ்சும் ( அகநா . 227 ) 


396 


உதாரண மேற்கோள் அகராதி 


485 


நிலங்கடந்தான் 


100 , 407 


210 


210 


210 


76 


99 


19 


250 


282 


284 


நிலத்தர் 
நிலத்தள் 
நிலத்தன் 
நிலத்தின தகலம் 
நிலத்தைக் கடந்தான் 
நிலம் வலிது 
நிலனும் நீரும் தீயும் வளியும் 
நிலனும் நீரும் தீயும் வளியும் வெளியும் நல்ல 
நிலனென்றா 
நிலனெனா 
நிலனே நீரே தீயே வளியே ஆகாயத்தோ 

டைந்தே பூதம் 
நிலனே நீரே தீயே வளியே ஆகாயமே 
நிழத்த யானை மேய்புலம் படர ( மதுரை . 303 ) 
நிற்றந்தோன் ( அகநா . 48 ) 
நின்றை நின்றை 
நினக்குத் தரும் காணம் 
நினக்கு வருங் காணம் 


284 


289 


252 


324 


208 


420 


29 


29 


230 


222 


230 


221 


நீ இர் உண்ணும் இல்லம் 
நீ இல்லை 
நீ உண்ணும் இல்லம் 
நீ செல்க 
நீ செய்ம்மன 
நீயும் நின் படைக்கலமும் சாரீர் 
நீயோ கொண்டாய் 
நீயே கொண்டாய் 


222 


43 


256 


252 


486 

தொல்காப்பியம் 
நீர்க்கோழி கூய்ப் பெயர்க்குந்து ( புறநா . 395 ) 

287 
நீர் செல்க 

221 
நீர்த் தெவு நிரைத் தொழுவர் ( மது . காஞ் . 89 ) 338 
நீர் தண்ணிது 

19 
நீரென்றா 

284 
நீரெனா 

2841 
நீலத்தையுடைய ஆடை நீலம் 

112 
நீலம் 

110 , 111 
நீலுண்டு கிலிகை கடுப்ப 

447 
நீ வந்தாய் 

186 
நீ வெம்மையள் 

328 
நீ வேறு 

222 


, 


31 


13 


நுந் நாடி யாது ? 
நுந் நாடி யாது ? என்றால் தமிழ் நாடென்றல் 
நும்மார் 
நும்மாள் 


151 


151 


நும்மான் 


151 


நுமர் 


நுமள் 


151 , 404 
151 , 404 
151 , 404 


நுமன் 


நூ 


நூலைக் கற்கும் 


72 


நூறு 


114 


நெ 


நெடியனும் வரியனும் 
நெடுங்கழுத்தல் வந்தது 


250 


179 


உதாரண மேற்கோள் அகராதி 


487 


179 


179 


179 


148 


நெடுங்கழுத்தல் வந்தன 
நெடுங்கழுத்தல் வந்தாள் 
நெடுங்கழுத்தல் வந்தான் 
நெடுவெண்மதி 
நெல்லைத் தொகுக்கும் 
நெற்குப்பை 
நெறிக்கட் சென்றான் 
நெறியைச் செல்லும் 
நெறியைச் சென்றாள் 


72 


86 


82 


72 


82 


நொ 


நொசி மருங்குல் 


368 


301 


பசப்பித்துச் சென்றார் 
பசித்தேன் பழஞ்சோறு தாவென நின்றாள் 


435 


பசுப் போல்வானைப் பசு என்ப 


114 


162 


பட்டி 
படர்மலி வெற்பர் 


334 


405 


படை படை 


76,76 

72 


153,247 


74 


படையது குழாம் 
படையை வெகுளும் 
பண்டு காடுமன் 
பண்ணுக்குத் தக்கது பாடல் 
பணைத்துப்போய் வீழ்ந்தது 
பணைத்தோள் ( அகநா .1 ) 333 
பத்தானும் எட்டானும் கொடு 
பத்து 


333 


333 


250 


114,165 


488 


தொல்காப்பியம் 


பத்துங் கொடான் 


280 


411 


பதினைவர் 
பதினொன்று 
பயறல்ல 


411 


216 


பயறுள 


216 


பயறுளவோ வணிகீர் என்றால் உழுந்தல்ல தில்லை என்க 35 
பயிர் நல்ல வாயின 

20 
பருந்திருந் துயாவிளி பயிற்று மியாவுயர் நனந்தலை 

( அகநா . 19 ) 363 
பல்குரைத் துன்பங்கள் சென்றுபடும் ( குறள் 1045 ) 267 
பல்லவை 

167 


பலா 


166 


பவழக்கோட்டு நீலயானை சாதவாகனன் 

கோயிலுள்ளும் இல்லை 
பழுதே வந்தார் 


34 


318 


397 


418 


பாசிலை ( புறநா .54 ) 
பாடுகோ பாடுகோ 
பாணன் பறையன் ( புறநா .335 ) 
பாம்பு பாம்பு 
பாம்பு பாம்பு பாம்பு 
பார்ப்பனச் சேரி 


51 


405 


418 


49 


பார்ப்பார் 


162 


பார்ப்பார் வந்தார் 


265 


பார்ப்பான் கண்ணன் 


41 


பார்ப்பீர் 


135 


பாவை போல்வாளைப் பாவை 

என்ப 


114 


உதாரண மேற்கோள் அகராதி 


489 


பி 


274 


163 


பிரியேன் வாழேன் போதெய்ய 
பிறர் 
பிறள் 
பிறன் 
பிறிது 


163 


163 


167 


புகழ்ந்திகு மல்லளோ பெரிதே 

270 
புண்ணுமிழ் குருதிப் புனல்பாய்ந்து 

355 
புத்திரர் 

162 
புருவம் நல்லன் 

62 
புரைபட்ட 

384 
புரைய மன்ற புரையோர் கேண்மை ( நற் . 1. ) 

295 
புலம்புவிட் டிருந்தார் ( மலைபடு . 49 ) 

325 
புலிகொல் யானை 

91 
புலிகொல் யானைக் கோடு வந்தன 

92 
புலி கொல்யானை கிடந்தது 

92 
புலிகொல்யானை தோன்றும் 

92 
புலிபோற்றிவா லாழி ஐய 

93 
புலியின் அஞ்சும் 

96 
புலியே 

148 
புலியை அஞ்சும் 

96 
புலிவிற் கெண்டை , 

411 

132 
புழாஅன் 
புனிற்றாப் பாய்ந்தெனக் கலங்கி யாழிட்டு ( அகநா . 56 ) 369 
பூ 

147 
பூண்டே 


490 


தொல்காப்பியம் 


285 


பூதன் என்றா 
பூதனெனா 


285 


1101 


பூநட்டு வாழும் 
பூயிலான் 
பூவிற்குத் தக்கது வண்டு 


163 


74 


ப 


பெண்டாட்டி 


158 


பெண்டிரே 


126 


பெண்பால் 


142 


பெண்மகன் 


158 


பெண்மகன் வந்தாள் 

191 
பெண்மை அடங்கிற்று 

57 
பெரியாள் 

142 
பெருங்கால் யானை வந்தது 

179 
பெருங்கால் யானை வந்தன 

179 
பெருங்கால்யானை வந்தாள் 

179 
பெருங்கால் யானை வந்தான் 

179 
பெருங்காலர் 

162 
பெருங்காலன் 

171 
பெருங் கூத்தன் 

18 
பெருங்கொற்றன் 

18,61 
பெருஞ்சாத்தன் 

61 
பெருந்தேவி பொறையுயர்த்த கட்டிற்கண் நால்வர் 
மக்கள் உளர் 

50 
பெருந்தோளர் 

162 


57 


பெருவிறல் வந்தது 
பெற்றாங் கறிகதில் லம்ம விவ்வூரே ( குறள் 14 ) 
பெறுகதில் அம்ம யானே ( குறுந் . 14 ) 


248 


255 


உதாரண மேற்கோள் அகராதி 


49 ! 


பே 


பேடியர் வந்தார் 


4 


57 


4 


4,12 


332 


பேடி வந்தது 
பேடி வந்தாள் 
பேடி வந்தான் 
பேணிஎன னல்லனோ மகிழ்ந ( அகநா .16 ) 
பேய் தீர்த்தான் 
பேரிசை நவிரம் மேள யுறையும் ( மலைபடு .82 ) 
பேரூர் கிழான் 


312 


323 


162 


பை 


22 


பைங்கூழ் நல்ல 
பையுள் நல்யாழ் 


335 


பொ 


17 


பொற்கொல்லர் பொன்னைப் பறி என்றல் 
பொற்றொடி 
பொறையுயிர்த்தார் 


1 ! 0 


17 


பொன்னன்ன 


165 


பொன்னன்னது 


165,216 


210 


பொன்னன்னர் 


210 


பொன்னன்னள் 


210 


ரெபன்னன்னன் 


216 


பொன்னன்னன 
பொன்னை நிறுக்கும் 


72 


போ 


218 


போ 


311 


போகு கொடி 


492 


தொல்காப்பியம் 


236 


போந்தேன் 
போயிற்றோ போயிற்றோ 


419 


மக்கட்குப் பகை பாம்பு 


74 


மக்கள் 


158 


மக்காள் 


141 


171 


மகடூஉ 


158 


மக நன்று 


57 


மகள் 


158 


மகளே ? 


144,147 


மகனே 


133 


138 


மகாஅர் 
மங்கலம் என்பதோர் ஊர் உண்டு போலும் 

மழநாட்டுள் 


273 


288 


மண்டில மழுங்க மலை நிலங் கிளர 

( அகநா . 290 ) 
மணங்கமழ் வியன்மார் ( அகநா .22 ) 
மதகளிறு 


297 


371,372 


372 


20,22 


72 


மதப்புலி 
மயிர் நல்ல வாயின 
மரத்தைக் குறைக்கும் 
மரத்தைக் குறைத்தான் 
மரத்தைக் குறையான் 
மரம் குழைத்தது 


72 


103 


227 


மரமே 


148 


மருந்து ஈ 


439 


493 


உதாரண மேற்கோள் அகராதி 


மருந்து உண்டு நல்லனாயினான் 


426 


144 


மருமகளே 


133 


மருமகனே 


447 


மரையிதழ் புரையுஞ் 


166 


மலை 


மலை நிற்கும் 

235 
மலையமான் 

129,162 
மலையொடு பொருத மால்யானை 

73 
மழகளிறு ( புறநா . 103 ) 

305 
மழவ ரோட்டிய ( அகநா .1 ) 

397 
மழை பெய்தென அறம் பெற்றது 

27 
மழை பெய்தென உலகம் ஆர்ந்தது 

227 
மழை பெய்யப் பயிர் எழுந்தது 

227 
மற்றையது 

167 
மற்றையவை 

167 
மற்றையார் 

163 

163 
மற்றையாள் 
மற்றையான் 

163 
மற்றோ மற்றோ 

405,418 
மன்ற மராஅத்த பேஎம் முதிர்க் கடவுள் ( குறுந் . 87 ) 359 
மன்னை 

246 

344 
மனையிழந் தழுங்கினார் 
மனைவியைக் காதலிக்கும் 

72 


மா 


146 


18 


மாஅல் நின்னிறம் போல் 
மாக்கடல் நிவந்தெழுதரு ( புறநா . 4 ) 
மாகாய்த்தது 


53 


494 


தொல்காப்பியம் 


77 


77 


மாடத்தின் கீழிருந்தான் 
மாடத்தின் மேலிருந்தான் 
மாடத்துக் கண்ணிருந்தான் 
மாதர் வண்டொடு சுரும்பிசைத்தது 
மாதரி வாண்முகம் மதைஇய நோக்கே 


77 


322 


371 


மா தளிர்த்தது 


53 


53 


268 


மா பூத்தது 
மாயக் கடவுட் குயர்கமா வலனே 
மாரிக்கு வந்தான் 
மாரியுள் வந்தான் 


106 


77,106 


54 


மா வீழ்ந்தது 
மாவும் மருதும் ஓங்கின 
மாவும் மரையும் புலம்படர்ந்தன 


53 


531 


178 


178 


முடக்கொற்றன் வந்தது 
முடக்கொற்றன் வந்தான் 
முடக்கொற்றி வந்தது 
முடக்கொற்றி வந்தாள் 
முடத்தி வந்தது 


177 


177 


1 


முடவன் 


171 


முடவன் வந்தது 
முடவன் வந்தான் 
முத்தொடும் உறழக் கோத்து 


169,178 
169,178 


73 


162 


முப்பத்து மூவர் 
முப்பத்து மூவரும் வந்தார் 
முயற்சியாற் பிறத்தலின் இசை நிலையாது 


4 


75 


முலை நல்லள் 


62 


உதாரண மேற்கோள் அகராதி 


495 


320 


முழுக்கறை பெய்தான் 


97 


முறைக்குத்துக் குத்தினார் 


62 


மூக்கு நல்லன் 
மூவர் 
மூவாட்டையான் 


162 


211 


மெ 


மெல்லப் புலம்ப கண்டிகும் 


269 


மே 


மேற்சேரிக் கோழி அலைத்ததெனக் கீழ்ச்சேரிக் 

கோழி அலைப்புண்டமை சொல்லாமையே 
முடிந்ததாம் . 


51 


மை 


42 


மைந்தன் வருக 


மோ 


மோயினள் உயிர்த்த காலை 


450 


437 


443 


யாட்டுப் பிழுக்கை 
யாட்டுளான் இன்னுரை தாரான் 
யாடு மேய்ப்பானைப் பாகன் என்று சொல்லுதல் 
யானது பசலை என்றனன் (நற் . 50 ) 


443 ) 


375 


31 


யாது 


மாணாக்கர் 


274 


யா பன்னிருவர் உளர் 

போலும் 
அகத்தியனார்க்கு 
யாம் உண்ணும் இல்லம் 


230 


496 


தால்காப்பியம் 


243 


யாம் பண்டு விளையாடும் கா 
யாம் பண்டு விளையாடுவது இக்கா 


242 


யாய் 


404 


யார் அவர் 


207 


யார் அவள் 


207 


யார் அவன் 


207 


யாவர் . 


31 


யாவள் 


யாவன் 


31,145 
31,134 


யாவை . 


31 , 


- 


114 


யாழ் கேட்டான் 
யாழும் குழலும் பறையும் இயம்பினார் 
யாறு ஒழுகும் 
யான் 


47 


235 
134 


222 


யான் இல்லை 
யான் உண்ணும் இல்லம் 
யான் உனக்கியாதும் ஆகேனோ 


230 


275 


யான் செய்ம்மன 


222 


யான் செல்க 


221 


222 


43 


106 


407 


யான் வேறு 
யானுமென் னெஃகமுஞ் சாறும் 
யானைக்குக் கோடு கூரிது 
யானைக் கோடு 
யானைக் கோடு- உண்டு 
யானைக் கோடு செல்க 
யானைக் கோடு பத்து 
யானைக் கோடு யாது 
யானைக் கோடு வீழ்ந்தது 


68 


68 


68 


68 


68 


497 


உதாரண மேற்கோள் அகராதி 


68 


என்று 


68 


83 


98 


76,76 


யானைக் கோடு வெளிது 
யானை மேய்ப்பானை 

இடையன் 
சொல்லுதல் 
யானையது கோட்டைக் குறைத்தான் 
யானையது கோட்டை நுனிக்கண் குறைத்தான் 
யானையது கோடு 
யானையது கோடு கூரிது 
யானையார் வந்தார் 
யானையும் தேரும் ஆளும் எறிந்தார் 
யானையை ஊரும் 
யானையைக் கோட்டுக்கட் குறைத்தான் 
யானையைக் கோட்டைக் குறைத்தான் 
யானை வந்தது 
யானை வந்தன 


106 
265 


286 


72 


84 


84 


179 


179 


179 


179 


யானை வந்தாள் 
யானை வந்தான் 
யானோ கொண்டேன் 


251,429 


வட்டப் பலகை 


410 


18 


211 


50 


74 


வடவேங்கடந் தென்குமரி 
வடாது . வேங்கடம் 
வடுகரசர் ஆயிரவர் மக்களையுடையர் 
வடுகரசர்க்குச் சிறந்தார் சோழிய வரசர் 
வடுகரருவாளர் 
வண்ணக்கர் காணத்தை நீலம் என்றல் 
வண்ணத்தான் 
வண்ணான் சாத்தன் 


51 


17 


163 


41 


498 


தொல்காப்பியம் 


வணிகர் 


162 


209 


101 


321 


321 


வந்தாய் மன்ற ( அகநா . 80 ) 
வந்தான் சாத்தனொடு 
வம்ப நாரை ( அகநா . 190 ) 
வம்ப வடுகர் ( அகநா . 375 ) 
வயக்கஞ் சால் சீர்த்தி 
வரியான் சாத்தனின் 
வரிவளை துவைப்ப ( புறநா . 158 ) 
வருகதில் லம்ம வெஞ்சேரி சேர ( அகநா . 279 ) 
வருகதில் லம்மவெம் ( அகநா .276 ) 


306 


99 


352 


248 


246 


வருது 


200 


வருதும் 


199 


148 


வருந்தினை வாழியென் நெஞ்சம் 
வருமே சேயிழை அந்திற் ( குறுந். 293 ) 


262 


வருவ 


165 


வரை வீழ் அருவி 


407 


வல்லர் 


210 


வல்லள் 


210 


வல்லன் 


210 


வழக்குப் படுவழியே அவை நிலையுடைத்தாவது 

அல்லாதவழி நிலவா 


99 


வளியென்றா 


284 


வறிது நெறியொரீஇ 
வனைந்தான் 


330 


108 


வா 


வா 


218 | 


வாசுதேவன் வந்தான் 


4 


499 


உதாரண மேற்கோள் அகராதி 


88 


73 


88 


233 


72 


106 


436 


வாணிகத்தான் ஆயினான் 
வாணிகத்தானாயினன் 
வாணிகத்தின் ஆயினான் 
வாம் புரவி 
வாய்க்காலைச் சாரும் 
வாய்க்குத் தக்கது வாய்ச்சி 
வாய்பூசி வருதும் 
வாயால் தக்கது வாச்சி 
வாயாற் றக்கது வாய்ச்சி 
வாயிலான் 
வார் கயிற் றொழுகை 
வார்ந்திலங்கு வையெயிற்றுச் சின்மொழி 

யரிவையைப் பெறுகதில் லம்ம யானே 
( குறுந் . 14) 


106 


73 


163 


311 


248 


360 


வாள்வரி வேங்கை வயப்புலி 


377 


வாள்வாய் கடிது 


404 


வாளி 


382 


89 


வாளுடை யெறுழ்த்தோள் 
வான் நேக்கி வாழும் 
வானானாய உபகாரம் நோக்கி வாழும் 
வானினாய உபகாரம் நோக்கி வாழும் 


89 


89 


வி 


194 


விடலை 


433 
310 


விண்ணென விசைத்தது 
விதிர்ப்புற்றுக் கண்ணிமையார் 
வியலிரு வானம் 
விரலை முடக்கும் 


358 


72 


500 


தொல்காப்பியம் 


விருந்து வந்தது 


57 


வில்லி 


404 


192 


347 


வில்லோன் காலன ( குறுந் . 7 ) 
விழும முற்றிருந்தார் 
விழுமியர் 
விளங்குமணிப் பசும்பூண் ஆய் ( புறநா .130 ) 
விளி 


347 


126 


245 


விற்பற்றி நின்று கோல் தா என்றால் 

கணைக் கோலின் மேல் நிற்கும் 


33 


167 


விறந்த காப்பொடு 


341 


வெ 


18 


297 


வெண்கோட்டி யானை (குறுந் . 75 ) 
வெயிற்புறந் தரூஉம் (மலைபடு . 374 ) 
வெரிநி லோதி 
வெள்ளி எழுந்தது 
வெற்பன் 
வெறுத்தார் 


447 


58 ) 


162 


341 


வே 


162 


வேட்டுவர் 
வேந்து செங்கோலன் 
வேந்து வாழி 
வேந்தே 
வேலா லெறிந்தான் 


59 
124 . 


-119 


73 


வேலியைப் பிரிக்கும் 


72 


வேளாளர் 


162 


உதாரண மேற்கோள் அகராதி 


501 


வை 


239 


239 


வைதிலேன் 
வைதேன் 
வையிலை நெடுவேல் 
வையைக் கிழவன் 


381 


453 


நூற்பா முதற்குறிப்பகராதி 


( எண் 


நூற்பா எண் ) 


என 


அ ஆ வ என 

அவ்வே இவ்வென 

116 
பலவற்றுப் படர்க்கை 212 அவற்றின் வரூஉம் 285 
அ ஆ வ 

அவற்றுட் செய்கென் 201 
பலவறி சொல்லே 

9 

அவற்றுட் தடவென் 315 
அச்சக் கிளவி 

96 அவற்றுட் பன்மை 206 
அச்சம் பயமிலி 

249 

அவற்றுட் பிரிநிலை 425 
அசைநிலைக் கிளவி 266 

அவற்றுள் அஎன 

105 
அடிமறிச் செய்தி 

401 அவற்றுள் அழுங்கல் 344 
அடைசினை முதலென 

26 

அவற்றுள் அன்னென் 127 
அண்மைச் சொல்லிற் 128 அவற்றுள் இஈ 

118 
அண்மைச் சொல்லே 124 

அவற்றுள் இகுமுந் 270 
அத்திணை மருங்கின் 215 அவற்றுள் இயற்சொல் 392 
அதிர்வும் விதிர்ப்பும் 

310 அவற்றுள் இரங்கல் 353 
அதுச்சொல் வேற்றுமை 210 அவற்றுள் ஈயென் 

439 
அதுவிது வுதுவென 164 அவற்றுள் எழுவாய் 66 
அதுவென் வேற்றுமை 

90 அவற்றுள் செய்யும் 233 
அந்தில் ஆங்கு 262 அவற்றுள் தருசொல் 

29 
அந்நாற் சொல்லும் 397 அவற்றுள் நான்கே 172 
அப்பொருள் கூறி 

36 அவற்றுள் நிரனிறை 399 
அம்ம என்னும் 

150 அவற்றுள் நீயென் 186 
அம்ம கேட்பிக்கும் 271 அவற்றுள் பெயரென 

157 
226 
அம்முக் கிளவியும் 

225 

அவற்றுள் முதனிலை 
அமர்தல் மேவல் 

374 அவற்றுள் முன்னிலைக் 

இளவி 
142 

218 
அயல்நெடி தாயின் 
அர் ஆர் பஎன 

203 அவற்றுள் முன்னிலை 
அரியே ஐம்மை 350 தன்மை 

32 
அலமரல் தெருமரல் 304 அவற்றுள் யாதென 

342 
240 
அவ்வச் சொல்லிற் 

அவற்றுள் விறப்பே 

159 
அவ்வழி அவனிவ 

407 
அவற்றுள் வேற்றுமை 


221 


504 


தொல்காப்பியம் 


அவற்றொடு வருவழி 230 
அவைதாம் அம்ஆம் 199 
அவைதாம் இட 

117 
அவை தாம் உறுதவ 294 
அவையல் கிளவி 

436 
அவைதாம் தத்தங் 
கிளவி 

423 
அவை தாம் தத்தங் 
குறிப்பின் 

434 
அவை தாம் தத்தம் 

பொருண்மையிற் 111 
அவைதாம் புணரிய 245 
அவை தாம் பெண்மை 173 
அவை தாம் பெயரே 65 
அவை தாம் முன்மொழி 413 
அவை தாம் முன்னும் 246 
அவைதாம் வழங்கியன் 109 
அளபெடைப் பெயரே 132,138 
அளபெடை மிகூஉம் 122 
அளவும் குறையும் 

113 
அன்ஆன் அள் ஆள் 202 

163 
அன்ன பிறவுந் தொன் 

97 
அன்ன பிறவும் கிளந்த 390 
அன்ன பிறவு மஃறிணை 167 
ஆக்கக் கிளவி 

22 
ஆக்கந் தானே 

21 
ஆக ஆகல் 

275 
ஆங்க உரையசை 

272 
ஆடுஉ வறிசொன் 

2 
ஆண்மை சுட்டிய 

178 
ஆண்மை திரிந்த 

12 
ஆண்மை யடுத்த 

16 ) 
ஆய் என் கிளவியும் 209 


ஆரும் அறிவும் 

135 
ஆவோ வாகும் 

192 
ஆறன் மருங்கின் 

94 
ஆறா குவதே 

76 
ஆனென் இறுதி 

129 
இசைத்தலு முரிய 

60 
இசை நிறை அசைநிலை 405 
இசைப்பிசை யாகும் 303 
இசைபடு பொருளே 417 
இடைச்சொல் லெல்லாம் 448 

டைச் சொற்கிளவியும் 156 
இடையெனப் படுப் 244 
தன திதுவிற் 

106 
இது செயல் வேண்டும் 238 
இயற்கைப் பொருளை 19 
இயற்சொல் திரிசொல் 391 
இயற்பெயர்க் கிளவியும் 38 
இயற்பெயர் சினைப்பெயர் 

171 
இயற்பெயர் முன்னர் 265 
இயைபே புணர்ச்சி 302 
இர்ஈர் மின்னென 

219 
இரட்டைக் கிளவி 

48 
இரண்டன் மருங்கின் 86 
இரண்டா குவதே 

72 
இருதிணைச் சொற்குமோ 

169 
இருதிணைப் பிரிந்த 158 
இருதிணை மருங்கி 

10 
இருபெயர் பலபெயர் 41 ] 
இலம்பா டொற்கம் 354 
இறப்பின் நிகழ்வின் 

எதிர்வின் என்றச் 421 
இறப்பின் நிகழ்வின் 
எதிர்வின் என்றா 

197 


அன்ன பிறவு 


னெறி 


நூற்பா முதற்குறிப்பகராதி 


505 


இறப்பே எதிர்வே 242 
இறுதியும் இடையும் 99 
இறைச்சிப் பொருள்வயிற் 193 
இன்றில வுடைய 

219 
இன்னதற் கிது 

109 
இன்ன பெயரே 

190 
இனச்சுட் டில்லா 

18 
இனைத்தென அறிந்த 33 
ஈதா கொடுவென 438 
ஈரள பிசைக்கும் 

276 
ஈற்று நின்றிசைக்கும் . 281 
ஈற்றுப் பெயர் முன்னர் 

92 
உகப்பே உயர் தல் 

299 
உகரந் தானே 

120 
உசாவே சூழ்ச்சி 

364 
உணர்ச்சி வாயில் 

387 
உம்உந் தாகும் 

287 
உம்மை எண்ணும் 

282 
உம்மை தொக்க 

284 
உம்மை யெச்சம் 

430 
உம்மை யெண்ணின் 286 
உயர்திணை மருங்கின் 415 
உயர்திணை யென்மனார் 1 
உயாவே உயங்கல் 

363 

292 
உரிச்சொற் கிளவி 
உரிச்சொன் மருங்கினும் 449 
உருபு தொடர்ந் தடுக்கிய 98 
உருவுங் கெழுவு 

296 
உருவுட் காகும் 

295 
உருவென மொழியினும் 

24 

451 
உரையிடத் தியலும் 

408 ) 
உவமத்தொகையே 

149 
உளவெனப் பட்ட 

250 
எச்சஞ் சிறப்பே 
எச்ச வும்மையும் 

278 


எஞ்சிய இரண்டின் 114 
எஞ்சிய கிளவி 

220 
எஞ்சிய மூன்றும் 

433 
எஞ்சுபொருட் கிளவி 279 
எடுத்தமொழியினம் 61 
எண்ணுங் காலு 

47 
எண்ணே காரம் 

283 
எதிர்மறுத்து மொழியினு 103 
எதிர்மறை யெச்சம் 459 
எப்பொரு ளாயினும் 35 
எய்யாமை அறியாமை 336 
எல்லாச் சொல்லும் 

152 
எல்லாத் தொகையும் 414 
எல்லாம் என்னும் 

183 
எல்லாரும் என்னும் 161 
எல்லே விளக்கம் 

264 
எவ்வயிற் பெயரும் 

69 
எவ்வயின் வினையும் 422 
எழுத்துப் பிரிந்திசைத்தல் 389 
எற்றம் நினைவும் 331 
எற்றென் கிளவி 

258 
எறுழ் வலியாகும் 

382 
என்றும் எனவும் 

289 
என்றென் கிளவியும் 254 
எனவென் னெச்சம் 

432 
ஏஎவுங் குரையும் 

267 
ஏனை உயிரே 

121 
ஏனைக் காலமும் 

243 
ஏனைக் கிளவி 

187 
ஏனைப் புள்ளி 

126 

30 
ஏனை யிரண்டும் 
ஏனை யுருபும் 

107 
ஏனை யெச்சம் 

77 
ஏழா குவதே 

75 
ஐந்தா குவதே 


227 


506 


தொல்காப்பியம் 


வேறு 


ஐயமும் கரிப்பும் 

378 
ஐயுங் கண்ணும் 

101 
ஐவியப் பாகும் 

379 
ஒப்பில் போலியும் 

273 
ஒருபெயர்ப் பொதுச்சொல் 49 
ஒரு பொருள் இரு சொல் 453 
ஒருபொருள் குறித்த வேறு 
சொல் 

393 
ஒருபொருள் குறித்த 
பெயர் 

42 
ஒருமை சுட்டிய எல்லா 180 
ஒருமை சுட்டிய பெயர்நிலை 

454 
ஒருமை யெண்ணின் 

44 
ஒருவ ரென்னும் 

188 
ஒருவரைக் கூறும் 

27 
ஒருவினை ஒடுச்சொல் 87 
ஒழியிசை யெச்சம் 428 
ஒன்றறி கிளவி 

8 
ஒன்றறி சொல்லே 

3 
ஒன்றன் படர்க்கை 213 
ஒன்று வினை 

54 
ஓம்படைக் கிளவி 

93 
ஓய்தல் ஆய்தல் 

324 
ஓவும் உவ்வும் 

119 
கடதற வென்னும் 200 
கடிசொல் லில்லை 

446 
கடியென் கிளவி 

377 
கண்டீ றென்றா 

419 
கண்ணுந் தோளு 

62 
கதழ்வும் துனைவும் 309 
கம்பலை சும்மை 

343 
காமம் நிறைந்தியலும் 

349 
கயவென் கிளவி 

316 
கரும் மல்லா 

80 


கருவி தொகுதி 

348 
கவர்வு விருப்பாகும் 356 
கவவகத் திடுமே 

351 
கழிவே ஆக்கம் 

247 
கழுமென் கிளவி 

345 
கள்ளொடு சிவணு 

166 
கறுப்புஞ் சிவப்பும் 366 
கன்றறுஞ் செலவும் 82 
காலந் தாமே 

196 
காலம் உலகம் 

58 
கிளந்த வல்ல 

114,291 
கிளந்த விறுதி 

147 
குஐ ஆனென 

104 
குடிமை யாண்மை 

57 
குத்தொக வரூஉங் 

95 
குறித்தோன் கூற்றம் 56 
குறிப்பினும் வினையினும் 198 
குறைச்சொற் கிளவி 447 
கூர்ப்புங் கழிவும் 

308 
கூறிய கிளவி 

384 
கூறிய முறை 

70 
கெடவரல் பண்ணை 313 
கேட்டை யென்றா 

420 
கொடுவென் கிளவி 
உயர்ந்தோன் 

441 
கொடுவென் கிளவி 
படர்க்கை 

442 
கொல்லே ஐயம் 

263 
சாயன் மென்மை 

319 
சிதைந்தன வரினும் 

396 
சிறப்பி னாகிய 

41 
சினை நிலைக் கிளவி 81 
சீர்த்தி மிகுபுகழ் 

306 
சுட்டுமுத லாகிய 

40 
சுட்டு முதற் பெயரும் 145 


507 


நூற்பா முதற்குறிப்பகராதி 


சுட்டுமுதற் பெயரே 139 

தானென் கிளவி 

182 
சுண்ணந் தானே 

400 தானென் பெயரும் 134 
செந்தமிழ் சேர்ந்த 394 

திணையொடு பழகிய 194 
செப்பினும் வினாவினும் 16 

தீர்தலும் தீர்த்தலும் 312 
செப்பும் வினாவும் 

13 துயவென் கிளவி 

362 
செப்பே வழீஇயினும் 

15 

துவன்று நிறைவாகும் 326 
செய்து செய்யூ 

223 

துவைத்தலும் சினைத்தலும் 
செய்தெ னெச்ச 234 

352 
செய்யாய் என்னும் 

444 தெரிநிலை யுடைய 

168 
செய்யுள் மருங்கினும் 

456 தெரிபுவேறு நிலையலும் 154 
செயப்படு பொருளை 

241 தெவ்வுப் பகையாகும் 340) 
செயற்கைப் பொருளை 

20 தெவுக் கொள 

338 
செல்லல் இன்னல் 297 தெளிவின் ஏவும் 

256 
செலவினும் வரவினும் 

28 தேற்றம் வினாவே 

252 
346 
செழுமை வளனும் 

130 

தொழிலிற் கூறும் 
சேரே திரட்சி 357 தொழிற்பெய ராயின் 

136 
435 
சொல்லென் னெச்சம் 

323 
நம்பு மேவு 

155 
சொல்லெனப் படுப் 

317 
நளியென் கிளவி 

277 

நன்றீற் றேவும் 
ஞெமிர்தலும் பாய்தலும் 355 
17 

337 

நன்று பெரிதாகும் 
தகுதியும் வழக்கு 
261 நளவே களனும் 

370 
314 

74 

நான்கா குவதே 
தடவுங் கயவும் 

170 

நிகழூஉ நின்ற 
தடுமாறு தொழிற் பெயர்க்கு 

398 
91 

நிரனிறை சுண்ணம் 
தத்தம் எச்சமொடு 232 நிலப்பெயர் குடிப்பெயர் 162 

404 நிலனும் பொருளும் 229 
151 நிறத்துரு வுணர்த்தற்கும் 367 

431 
தன்மேற் செஞ்சொல் 

59 
நின்றாங் கிசைத்த 

43 
தன்மைச் சொல்லே 

185 
நீ இர் நீயென 

25 
தன்மை கட்டலும் 

140 
நும்மின் திரிபெயர் 

189 
தன்மை சுட்டி 

368 
நொசிவு நுழைவு 
184 

301 

பசப்பு நிறனாகும் 
தன்னு ளுறுத்த 

18 ) 
தாமென் கிளவி 

334 
படரே உள்ளல் 

440 
தாவென் கிளவி 

131 
பண்பு கொள் பெயரும் 

137 
339 
தாவே வலியும் 


தஞ்சக் கிளவி 


தந்து எஎன் 
தநநு எயென 


508 


தொல்காப்பியம் 


பெண்மை 


பழுது பயம் 


பண்பு தொக வரூஉங் 

412 

சுட்டிய 
பணையே பிழைத்தல் 

333 உயர்திணை 

4 
பயப்பே பயனாம் 

300 

பெண்மை சுட்டியவெல்லா 177 
பரவும் பழிச்சும் 

376 பெண்மை முறைப் பெயர் 176 
பல்ல பலசில 

165 பெயர் நிலைக் கிளவி 71 
பல்லா றாக 

79 பெயர் நிலைக் கிளவியின் 443 
பல்லோர் படர்க்கை 222 

பெயரி னாகிய 

68 
பலவயி னானும் 

51 பெயரினுந் தொழிலினும் 50 

318 பெயரெஞ்சு கிளவி 427 
பன்முறை யானும் 222 பெயரெஞ்சு கிளவியும் 

231 
பன்மை சுட்டி.ய 179 போநாம் உரும் என 

359 
பன்மையும் ஒருமையும் 

பையுளுஞ் சிறுமையும் 335 
பாலறி வந்த 

பொருட்குத் திரிபில்லை 386 
அந் நாலைந்தும் 205 பொருட்குப் 

5 
பன்மையும் ஒருமையும் 

பொருடெரியின் 389 
பாலறிவந்த 

பொருடெரி மருங்கின் 402 
அம் மூவிரண்டும் 

214 பொருண்மை சுட்டல் 67 
பன்மையும் ஒருமையும் 

பொருண்மை தெரிதலும் 153 
பாலறிவந்த அன்ன 211 

பொருளொடு புணரா 

37 
பாலறி மரபின் 208 | பொற்பே பொலிவு 

327 
பான் மயக் குற்ற 23 மகடூஉ மருங்கில் 

191 
பிண்டப் பெயரும் 86 மதவே மடனும் 

371 
பிணையும் பேறும் 332 மல்லல் வளனே 

298 
பிரிநிலை வினாவே 251 மழவுங் குழவும் 

305 
பிரிநிலை வினையே 
424 

மற்றென் கிளவி 

257 
பிறிது பிறி தேற்றலும் 

100 மற்றைய தென்னும் 259 
பின் முன் கால்நடை 224 மறைக்குங் காலை 437 
புதிதுபடற் பொருட்டே 373 மன்றவென் கிளவி 260 
புலம்பே தனிமை 

மன்னாப் பொருளும் 34 

325 
புள்ளியும் உயிரும் 

மாதர் காதல் 

322 
148 
புனிறென் கிளவி 

மாரைக் கிளவியும் 204 
369 
மாலை யியல்பே 

307 
பெண்மைச் சினைப்பெயர் 174 

மாவென் கிளவி 

268 
மிக்கதன் மருங்கின் 237 
175 

மிகுதியும் வனப்பும் 372 


பெண்மைசுட்டிய 
சினை முதல் 


நூற்பா முதற்குறிப்பகராதி 


509 


பாக் 


மியாயிக கோமதி 269 வயாவென் கிளவி 

365 
முதலிற் கூறு 

110 வறிது சிறிதாகும் 

330 
முதலுஞ் சினையும் 85 வன்புற வரூஉம் 

239 
முதற்சினைக் கிளவி 83 வார்தல் போகல் 

311 
முதன்முன் ஐவரில் 

84 

வாராக் காலத்தும் 
முந்நிலைக் காலமும் 

235 நிகழும் 

236 
முரஞ்சன் முதிர் வே 327 வாரா காலத்து 
முழுதென் கிளவி 320 வினைச்சொல் 

240 
முற்படக் கிளத்தல் 39 வாரா மரபின 

416 
முற்றிய உம்மை 

280 வாளொளியாகும் 361 
முறைப்பெயர்க் கிளவி 

வியங்கோ ளெண்ணுப்பெயர் 
ஏயொடு 133 

45 
முறைப்பெயர்க் கிளவி 

வியலென் கிளவி 

358 
முறை 

144 விரைசொல் லடுக்கே 418 
முறைப் பெயர் மருங்கின் 123 

விழுமஞ் சீர்மையும் 347 
முன் நிலை முன்னர் 445 

விரை சொல்லடுக்கே 418 
முன்னத்தின் உணரும் 452 விழுமஞ்சீர்மையும் 

347 
முன்னிலை சுட்டிய 

455 விழைவின் தில்லை 255 

248 

விழைவே காலம் 
முன்னிலை வியங்கோள் 217 

380 
முனைவு முனிவாகும் 

64 

விளிகொள் வதன்கண் 
மூன்றனும் ஐந்தனும் 88 விளியெனப் படுப் 

115 
மூன்றா குவதே 

73 விறப்பும் உறப்பும் 

341 
மெய்பிறக் கிளந்த 

383 வினாவுஞ் செப்பே 

14 
மொழிப் பொருட் 

வினையிற் றோன்றும் 

11 
388 

409 
வினையின் றொகுதி 
காரணம் 
மொழி மாற்றியற்கை 

403 வினையினும் பண்பினும் 143 
யர் அர் என்னும் 

207 வினையெஞ்சு கிளவிக்கு 426 
யாகா பிறபிறக்கு 

274 வினையெஞ்சு கிளவியும் 450 

375 
யாணுக் கவினாம் 

195 
வினையெனப் படுவது 
102 

வினையே 
யாத னுருபிற் 

குறிப்பே 253 
யாதெவ னென்னு 

31 வினையே செய்வது 108 
ரஃகா னொற்றும் 

7 

வினையொடு நிலையினும் 288 
வடசொற்கிளவி 

395 வினைவேறு படூஉம் பல 
வண்ணத்தின் வடிவின் 

410 

பொருளொரு சொல் 
வம்பு நிலையின்மை 321 வினைவேறு 

52 


510 


தால்காப்பியம் 


112 


46 


வேற்றுமை மருங்கில் 
வேறு வினைப் 

பொதுச்சொல் 
வையே கூர்மை 
ளஃகா னொற்றே 
னஃகா னொற்றே 
னரலள வென்னும் 


விளைவேறு படூ உம் பல 
பொருளொடு சொல் 
வேறுபடு 

53 
வெம்மை வேண்டல் 328 
வெளிப்படு சொல்லே 293 
வேற்றுமைத் தொகையே 406 
வேற்றுமை தாமே 

63 
வேற்றுமைப் பொருளை 78 


381 


6 . 


5 


125 


